MAHAGANAPATI 
| SAHASRANAMASTOTRA 
With 


Commentary ‘Ganesapriya’ 
by 
Prof V. S. V. Guruswamy Sastrigal 


Published by 


SREE AZHAHIA KANNI VINAYAKAR KOVIL TRUST 
ன T. 0: 35/867 
4 Sabapathi Kovil Street 
Chalai, Trivandrum - 695023 
(KERALA). 
1976 


Price-5-Rs, . 


“கலையாத கல்வியும்‌ குறையாத வயதும்‌ ஓர்‌ 
கபடு வாராத நட்பும்‌ 

கன்றாத வளமையும்‌ குன்றாத இளமையும்‌ 
கழுபிணி இலாத உடலும்‌ 


சலியாத மனமும்‌ அன்பு அகலாத மனைவியும்‌ 
தவறாத சந்தானமும்‌ 

தாழாத கீர்த்தியும்‌ மாருத வார்த்தையும்‌ 
தடைகள்‌ வாராத கொடையும்‌ 


தொலையாத நிதியமும்‌ கோணாத கோலும்‌ ஒரு 
துன்பம்‌ இல்லாத வாழ்வும்‌ 

துய்ய நின்‌ பாதத்தில்‌ அன்பும்‌ உதவிப்பெரிய 
தொண்டரொடு கூட்டு கண்டாய்‌; 


அலையாழி துயிலும்‌ மாயன து தங்கையே! 
ஆதிகடவூரின்‌ வாழ்வே! 

அமுதீசர்‌ ஒருபாகம்‌ அகலாத சுகபாணி! 
அருள்வாமி! அபிராமியே! 


MAHAGANAPATHI 
SAHASRANAMASTOTRAM 


[DISCRIBED IN GANESAPURANA] 


WITH THE COMMENTARY, GANESAPRIYA, IN TAMIL 
by 


Sahityavisarada Sahityavedanta siromani 


V. 5. V. GURUSWAMYSASTRIGAL 


Rted. Professor of VEDANTA Govt Sanskrit College, 
Trivandrum and Recepient of the Certificate of Honour from 
The President of India for Eminent Scholorship in Sanskrit 


இத பாம்‌ ஜயம்‌ 
நடி மீ உ 


ப்‌ அ ரவி ஜட 


Sree Azhahiya Kanni Vinayakar kovil Trust 
25/867. Sabhapathy kovil Street Chalai 
Trivandrum 695023 
Kerala 


னி: 
எண்‌ எண ண 


(என்ர 1) 
எ்ளானா உனா ஸீரா | 


ஸ்ரீ: 
மஹாகணபதி ஸஹஸ்ரநாமஸ்தோச்ரம்‌ 


பாரத ராஷ்டிரபதி அவர்களால்‌ ஸம்ஸ்கிருதப்புலமைக்கு 
வெகுமதிபத்திரம்‌ பெற்ற-பேராசிரியர்‌-ஸாஹித்ய வேதாந்த சிரோமணி 


V. S.V. குருஸ்வாமி சாஸ்‌ திரி களால்‌ ' 
இயற்றப்பட்ட 
கணே சப்ரியை 
(என்ற தமிழ்‌ விரிவுரையுடன்‌ கூடியது) 


ஸ்ரீ அழகிய கன்னி விநாயகர்‌ கோவில்‌ டிரஸ்ட்‌ 
85/867 சபாபதிகோவில்‌ தெரு சாலை 


திருவனந்தபுரம்‌ 695023 
கேரளம்‌ 


v 


தமிழ்நாடு குமரிஜில்லா தோவாளையில்‌ குடிகொண்டு விளங்கி 
அருள்‌ பாலித்துவரும்‌ ஸ்ரீ அழகிய கன்னி விநாயகப்‌ பெருமா 
னின்‌ திருவுருவம்‌. 


௨. “உருவம்‌ பெரிததனில்‌ உள்ளம்‌ பெரிது 
தரு ௩ல்‌ வரமும்‌ பெரிதே பருவமதில்‌ 
| பெய்யும்‌ பெருமழைபோல்‌ பெய்‌ கருணைதான்‌ பெரிதால்‌ 
] ஐய! பெரிதுன்‌ அருள்‌?” 


டட 


72.1 


உரை ஆசிரியரின்‌ அறிவிப்பு 


ஸ்ரீ கணேச புராணம்‌ உபாஸனா கண்டத்தில்‌ விளங்கும்‌ “மஹா 
கணபதி ஸஹஸ்ரநாமம்‌ என்ற துதி நூலானது, “குத்யோதம்‌?” 
எனப்படும்‌ வடமொழி உரையைத்‌ தழுவியதும்‌, விரிவான துமான 
“துணேோசப்ரியை?” எனப்படும்‌ தமிழுரையுடன்‌ வெளியிடப்படுவது 
இதுவே முதலாவதாகும்‌. 


1. “மஹாகணபதி ஸஹஸ்ரநாமம்‌?” என்ற பெயரே 
பொருத்தமான து:- ர்க்க 


இந்த துதி நூலின்‌ முடிவில்‌ அதன்‌ பயனைக்‌ கூறுமிடத்தில்‌, 
“இவவிதம்‌ விகாயகருடைய ஆயிரம்‌ திருகாமங்கள்‌?? “ன என 
ளார்‌ ஏனா என்றும்‌, “இந்த கணபதியின்‌ ஸ்தோத்திரம்‌?” "எரி 
MANTA என்றும்‌, ““மஹாகணபதியின்‌ ஸ்தோத்திரம்‌? * எக 
TAA: A என்றும்‌, “கணேசருடைய ஆயிரம்‌ நாமாக்கள்‌?” 
“ஏனா ' என்றும்‌, அவருடைய நான்கு விதமான 
பெயரைச்‌ சேர்ததுக்‌ கூறி இருப்பதால்‌ இந்த துதிநூலை, விகாயக 
ஸஹஸ்ரநாமம்‌, கணபதி ஸஹஸ்ரநாமம்‌, மஹாகணபதி ஸஹஸ்ர- 
நாமம்‌, கணேச ஸஹஸ்ர நாமம்‌ என்று நான்கு விதமாக அழைக்க- 
லாம்‌. எனினும்‌, மஹாகணபதி ஸஹஸ்ர காமம்‌ என்று அழைப்பது 


இந்த நூலுக்கு மிகவும்‌ பொருத்தமுள்ளதாகும்‌. அதற்குரிய காரண- 
ங்கள்‌ பின்வருமாறு:-- 


(1) நூலின்‌ தொடக்கத்தில்‌, “மஹாகணபதி நேராகவே 
தன்னுடைய ஆயிரம்‌ திருநாமங்களை சிவபெருமானுக்குக்‌ கூறினார்‌.” 
“அலா: ட வணி ௭௭ எரர்‌. எனஎணளிஎ” என்று 
ஆரம்பிககப்பட்டிருக்கின்ற து. (0 துதிநூலின்‌ நடுவே மஹா- 
கணபதி என்ற நாமம்‌ : முப்பத்து ஏழாவதாக மொழியப்பட்டுள்ள து. 
(ர) நூலின்‌ முடிவிலும்‌ “ஏலப்‌: வி? என்று குறிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. (மு) இந்த துதி நூலைப்‌ பாராயணம்‌ செய்‌- 
வதற்குச்‌ சக்தி இல்லாத பக்தனுக்கும்‌, அப்பயனை அளிக்க விரும்பும்‌ 
மஹாகணபதி, தன்னுடைய ஒப்புயர்வற்ற இருபத்து ஒன்று திரு- 
நாமங்களை, ஆயிரம்‌ திருகாமங்களுக்குப்‌ பதிலாக பாராயணம்‌ 


॥॥ 


செய்வதற்கு உபதேசித்திருக்கிறார்‌. அந்த நாமாக்களுள்‌ மஹாகணபதி 
என்ற திருநாமம்‌ ஐந்தாவதாகச்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே 
நூலின்‌ முதலிலும்‌, ஈடுவிலும்‌, முடிவிலும்‌ முக்கியமான நாமாக்களின்‌ 
வரிசையிலும்‌ குறிப்பிடப்படும்‌ நான்கு விதமான பெருமை மஹா- 
கணபதி என்ற திருநாமத்திற்கு மட்டுமே இருப்பதனால்‌, அந்நாமத்‌- 
துடன்‌ சேர்த்து துதிநூலைக்‌ குறிப்பிடுவது மிகவும்‌ பொருத்தமான - 
தாகும்‌. 


2. “மஹாகணபதி ஸஹஸ்ர நாமத்தின்‌ தனிச்சிறப்பு:- 


பெரும்பாலும்‌ எல்லா தெய்வங்களுக்கும்‌ **ஆயிரம்‌ திருநாமங்கள்‌?" 
இதிஹாஸ புராணங்களால்‌ படிக்கப்பட்டுள்ளன. அந்தந்த தெய்வ- 
ங்களின்‌ திருகாமங்களை அந்தந்த தெய்வங்களே உபதேசித்தன 
என்பதில்லை. மஹாவிஷ்ணுவின்‌ ஸஹஸ்ர நாமத்தை ராஜரிஷியான 
பீஷ்மர்‌ தர்மபுத்ரருக்கு உரைத்ததாக மஹாபாரதம்‌ கூறுகின்றது. 
ஸ்ரீ லலிதாதேவியின்‌ ஸஹஸ்ரகாமத்தை ஹயக்ரீவ முனிவர்‌ அகஸ்த்ய 
மாமுனிவருக்கு அருளியதாக ப்ரும்மாண்ட புராணம்‌ பகருகின்றது. 
மஹாகணபதி ஸஹஸ்ர நாமத்தை மஹாகணபதியே உபதேசித்ததாக 
கணேசபுராணம்‌ மொழிகின்றது. மேலும்‌ மஹாபுராணங்களுள்‌ 
ஒன்றான பிரம்ஹாண்டபுராணம்‌, பூர்வகண்ட த்தில்‌ 47 முதல்‌ 58 
வரையுள்ள அத்தியாயங்களால்‌ வியாஸமுனிவரே உப்புராணங்களுள்‌ 
ஒன்றான கணேச புராணத்திலுள்ள இந்த மஹாகணபதி ஸஹஸ்ர- 
நாமத்திற்கு ௬லோக ரூபத்தில்‌ உரை செய்திருக்கிறார்‌ என்பது இதன்‌ 
மேன்மைக்கு எடுத்துக்காட்டாகும்‌. திரிபுராஸுரனை வெற்றி 
கொள்வதற்கும்‌, போரில்‌ இடையூறுகள்‌ நேராதிருப்பதற்கும்‌ மஹா- 
கணபதியின்‌ திருகாமங்களை தேவர்களுள்‌ சிறந்த மஹாதேவனும்‌ 
தந்தையுமான பரமசிவன்‌ செவியுற்றார்‌ என்பதும்‌ இதன்‌ மிகுந்த 
மேன்மையைக்‌ குறிப்பதாகும்‌. 


“தச்சு விடுத்தலும்‌ தாமடியிட்டலும்‌ 
அச்சு முறிந்ததென்று உந்தீபற 
அழிந்தன முப்புரம்‌ உந்தீபற”? 

(திருவாசகம்‌ பா 296) என்று மாணிக்கவாசகரும்‌ திருபுரணை 
வெற்றி கொள்வதற்குப்‌ பரமசிவனுக்கு அருள்‌ புரிந்ததைச்‌ சுட்டிக்‌ 
காட்ட மஹாகணபதியின்‌ பெருமையைப்‌ பாடியிருப்பது கவனத்திந்‌- 
குரியதாகும்‌, 


2 


மஹாகணபதி தன்னுடைய திருகாமங்களுக்குப்‌ பலனைக்‌ கூறு- 
மிடத்தில்‌, “பெண்களும்‌ அந்தணரல்லாதவர்களும்‌, கொடிய பாவத்‌ 
தைச்‌ செய்தவர்களும்‌, ஒருதடவை உறுவிட்டதனாலேயே எல்லா- 
விதமான நலனையும்‌ தருகின்ற இந்த ஸஹஸ்ர காமத்தை, நலம்பெற 
ஐபிக்கவேண்டும்‌”? 

ந்த 0062 a 89.௨௩5 
பத்‌ “தணக என்க: afd | We 


AEWA என: பயப்‌ 1 [an - lvl 


என்று உரைத்திருக்கிறார்‌. ஏனைய ஸஹஸ்ரகாமங்களுடைய 
“£பலச்ருதி”ப்‌ பகுதியில்‌ இங்ஙனம்‌ மனித இனத்தில்‌ பிறந்த அனை_ 
வருக்கும்‌ நாமங்களைப்‌ படிப்பதற்கான உரிமையைத்‌ தெளிவாகக்‌ 
குறிப்பிடவில்லை. எனவே மஹாகணபதி ஸஹஸ்ர நாமத்திற்கு இது 
ஒரு குறிப்பிடத்தக்க விசேஷாம்சமாகும்‌. 


“திரு பாஸ்கரராயர்‌? 
“கத்யோதம்‌'” எனப்படும்‌ மஹாகணபதி ஸஹஸ்ர- 
நாமத்தின்‌ உரையின்‌ ஆசிரியர்‌ பாஸ்கரராயரைப்‌ பற்றிச்‌ சில வார்த்‌- 
தைகள்‌ கூறிவிட்டு அவ்வுரையைப்பற்றிப்‌ பேசுவோம்‌. 


திரு. பாஸ்கரராயர்‌ கி. பி. பதினேழாவது நூற்றாண்டில்‌ மஹா- 
ராஷ்ட்ரதேசத்தில்‌ விஜயா” மாவட்டத்தில்‌ *தனுஜா” எனப்படும்‌ 
கிராமத்தில்‌ கம்பீரராய பாரதீ அவர்களுக்கும்‌, கோணமாம்பாளுக்கும்‌ 
புதல்வராகத்‌ தோன்றினார்‌. பாஸ்கரராயர்‌, தன்‌ இளைமைப்‌ பருவ- 
த்தைத்‌ தன்னுடைய, தாய்‌ தந்தையருடன்‌ பாகா”? என்னும்‌ சிறிய 
பட்டணத்தில்‌ கழித்தார்‌ பிறகு வித்யைகளைச்‌ சிறந்த முறையில்‌ 
பயிலுவதற்கு காசி தேசத்திற்குச்‌ சென்றார்‌. அங்கு நரஸிம்ஹர்‌ 
எனப்படும்‌ மஹாவித்வானை வித்யாகுருவாக அடைந்து அவரிட- 
மிருந்து எல்லாவிதமான கல்விகளையும்‌ கசடறக்‌ கற்றுணர்ந்தார்‌. 
அதன்பின்‌ “சூரத்‌?” தேசத்தில்‌ வாழும்‌: சிவத்ததசுக்ல என்ற மஹானை 
ஸ்ரீவித்யா தீக்ஷா குருவாகப்‌ பெற்று முறைப்படி தீக்ஷை அடைந்து 
ஸ்ரீவித்யோபாஸனா முறையை அறிந்து திறம்பட உபாஸித்து வந்தார்‌. 
பாஸ்கர ராயர்‌ இந்தப்‌ புண்ணிய பாரதத்தில்‌ கிழக்கே அஸ்ஸாமில்‌ 
இருக்கும்‌ காமரூபம்‌, தெற்கே ராமஸேது, மேற்கே காந்தாரம்‌, வடக்கே 
ஹிமயமலையிலிருக்கும்‌ கேதாரம்‌ வரை உள்ள ஸகல தீர்த்தங்களையும்‌, 
க்ஷேத்ரங்களையும்‌ தர்சித்து வந்தார்‌. அக்காலத்திலிருந்த வேந்தர்‌. 
களனைவருக்குமே ஸ்ரீவித்யையை உபதேசித்து தேவியிடம்‌ திடமான 


ட 


iv 


பக்தி உள்ளவர்களாக அவர்களை செய்தார்‌. மேலும்‌ அவர்‌ அவ்வரசர்‌- 
களைக்‌ கொண்டு பெரும்பாலும்‌ பெரிய பட்டணங்களில்‌ திருக்‌ கோ- 
யில்களுக்கும்‌, திருக்குளங்களுக்கும்‌ திருப்பணிகள்‌ செய்தார்‌. ஆனந்தீ 
என்ற பெண்ணை மணந்து கொண்டு பாஸ்கரராயர்‌ சில வருடங்கள்‌ 
காசியில்‌ வாஸம்‌ செய்தார்‌. அச்சமயம்‌ அங்கு நடைபெறும்‌ அவை- 
களில்‌ அவர்‌ வாதங்களில்‌ அறிஞர்‌ அனைவரையும்‌ வெற்றி கொண்டு 
வித்வான்‌ ௧<ளுடைய கூட்டத்திற்கே தலைவராகத்‌ திகழ்ந்தார்‌. இம்‌- 
மண்ணுலகில்‌ இம்மஹானால்‌ காணப்படாத புண்ணியத்தலம்‌ ஒன்றும்‌ 
இல்லை. இவரிடமிருந்து மந்த்ரோபதேசம்‌ பெற்றுக்‌ கொள்ளாத 
அரசர்‌ அக்காலத்திய வேந்தர்களுள்‌ ஒருவரும்‌ இல்லை. இவரால்‌ 
அறிந்து கொள்ளப்படாத சாஸ்திர விஷயம்‌ ஒன்றும்‌ இல்லை. பராசக்தி 
இவர்‌ உள்ளத்தில்‌ எப்பொழுதும்‌ வஸித்து வந்தாள்‌. பக்தர்களு- 
டையவும்‌, அறிஞர்களுடையவும்‌, சிஷ்யர்களுடையவும்‌ வேண்டு. 
கோளுக்கு “இணங்கி எண்ணிறந்த நூல்களை அவர்‌ இயற்றினார்‌ 
அவைகளுள்‌ முப்பத்து எட்டு நால்களின்‌ பெயர்களை பாஸ்கரராயரு- 
டைய நேர்‌ மாணாக்கரான ஜகந்நாத பண்டிதர்‌, தான்‌ இயற்றிய- 
தன்‌ குருவின்‌ வாழ்க்கை வரலாற்றைக கூறும்‌ நூலில்‌ குறித்தி, 
ருக்கிறார்‌. அந்நூல்களுள்‌ “*வரிவஸ்யாரஹஸ்யம்‌?”, “லலிதா ஸஹஸ்ர 
காம பாஷ்யம்‌??, ““ஸேது பந்தனம்‌?” என்ற தேவியைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ 
நூல்கள்‌ சிறந்தவைகள்‌. கடைசியாக, மஹாகணபதி ஸஹஸ்ர௩ாமத்‌ 
திற்கு செய்யுள்‌ வடிவத்தில்‌ கத்யோதம்‌ என்ற மிகச்‌ சிறந்த உரை- 
யை பாஸ்கரராயர்‌ எழுதி முடித்தார்‌. பிறகு காசி தேசத்தை 
விட்டு கிருஷ்ணா நதிக்கரையில்‌ சில ஆண்டுகள்‌ தங்கியிருந்தார்‌ 
பின்னர்‌, சோழ தேசத்தில்‌ தஞ்சை மாவட்டத்தில்‌ காவிரி ஆற்றின்‌ 
வடகரையில்‌ நீண்டகாலம்‌ வஸித்து வந்தார்‌. எனவே அத்தலமானது 
“பாஸ்கர புரம்‌?” என்று பகழ்பெற்று இன்றும்‌ விளங்குகிறது. தனது 
இறுதிக்‌ காலத்தில்‌ அருகாமையில்‌ இருக்கும்‌ “*மத்யார்ஜுஃனம்‌?” 
(திருவிடை மருதூர்‌) என்ற புண்ணிய க்ஷேத்ரத்தில்‌ தங்கி ஜ்யோதிர்‌ 
மஹாலிங்கத்துடன்‌ இரண்டறக்‌ கலந்துவிட்டார்‌. 


4. “கத்யோதம்‌ எனப்படும்‌ வடமொழி உரையின்‌ தோற்றம்‌”? 


பாஸ்கரராயர்‌ காசியில்‌ வாழும்போது மஹாகணபதி ஸஹஸ்ர 
நாமத்திற்கு முன்னோர்களால்‌ இயற்றப்பட்ட சில வடமொழி உரை- 
களைக்‌ கண்ணுற்றார்‌. அவ்வுரைகளில்‌ அதன்‌ ஆசிரியர்களுக்கு 
மஹாகணபதியின்‌ மேன்மையைப்‌ புகட்டும்‌ மந்த்ர தந்த்ர சாஸ்தி- 
ரங்கள்‌, புராணங்கள்‌ இவைகளுள்‌ அடங்கியிருக்கும்‌ பொருள்களைப்‌ 
பற்றிய அறிவு இல்லாததால்‌ பலவிதமான பிழைகள்‌ எங்கும்‌ மலிந்து 


v 


தென்பட்டன. அவையாவன:-பெரும்பாலும்‌ காமாக்களுக்குப்‌ பொ- 
ருத்தமில்லாத பொருள்‌ உரைக்கப்படுதல்‌, ஒரு காமம்‌ இரண்டு 
காமாக்களாகவும்‌, இரண்டு நாமாக்கள்‌ ஒரு நாமாவாகவும்‌ படிக்கப்‌ 
பட்டு ஆயிரம்‌ ஈாமாக்களாக கணக்கிடப்படுதல்‌, அகராதி முறையில்‌ 
படிக்கப்பட்டுள்ள நா மாக்களிடையே அதற்கு முறணாக நாமம்‌ பிரிக்கப்‌ 
பட்டு பொருள்‌ படுத்துதல்‌, ஒரு நாமத்தை இரண்டு நாமாக்களாகப்‌ 
பல இடங்களில்‌ பிரித்து ஆயிரத்தை ஆயிரத்து எட்டு காமாக்களா- 
கவும்‌ ஆயிரத்து முப்பத்து காலு நாமாக்களாகவும்‌ படித்து உரை 
செய்தல்‌ முதலியவைகளாகும்‌. வேதங்கள்‌, இதிஹாஸங்கள்‌, 
புராணங்கள்‌, மந்த்ர தந்த்ர சாஸ்திரங்கள்‌ இவைகளை நன்கு உணர்ந்த 
வரும்‌, பராசக்தியின்‌ பரிபூர்ணமான அருள்‌ பெற்றவரும்‌, ஸித்த- 
புருஷருமான திரு. பாஸ்கரராயர்‌ அவர்கள்‌, முன்னோர்களின்‌ 
உரைகளின்‌ பொருத்தமின்மையைக்‌ காட்டுவதும்‌, குற்ற2ற்றதும்‌ 
தக்க பிரமாணத்துடன்‌, மேற்கோளுடனும்‌ பொருத்தமான பொருளை 
விளக்குகின்றதுமான ““கத்யோதம்‌?? என்ற உரையை காசிக்ஷேத்ர- 
த்தில்‌ எழுதி முடித்தார்‌. இவ்விஷயத்தை பாஸ்கரராயர்‌ தன்‌ உரை- 
யின்‌ தொடக்கத்திலும்‌ முடிவிலும்‌ உரைத்திருக்கின்றார்‌. அது பின்‌ 
வரும ராறு: 


“மஹாகணபதியின்‌ மந்த்ரங்கள்‌, தந்த்ரங்கள்‌, புராணங்கள்‌ 
இவைகளை நன்கு உணராமல்‌ தங்களுடைய புத்திக்குத்‌ தோன்‌ றியபடி 
பொருத்தமில்லரத பொருள்களைக்‌ கூறும்‌ இயல்புடைய முன்னோர்‌- 
களுடைய உரையைத்‌ தவிர்த்து, பிரமாணங்களின்‌ வாயிலாக 
பொருத்தமான பொருளை உணர்ந்து நான்‌ மஹாகண பதியின்‌ அடி.- 
யார்களின்‌ ஸந்தோஷத்தையே முக்யமான பயனாகக்‌ கருதி கணபதி- 
யின்‌ திருநாமங்களின்‌ பொருளைக்‌ கூறுகிறேன்‌?” 


“ஏானர்‌ தர்கா எகா னா 
அனார்‌ | 
வானா gfaureg TATA 
களின்‌ எசு: | 


சிறந்த வித்வானாகிய கம்பீரராயருடைய புதல்வரும்‌ காசியில்‌ 
வசிப்பவரும்‌, முக்கண்ணனான விச்வேச்வரருடைய திருவடிகளை 
ஸேவிப்பவரும்‌, அனேகம்‌ வேள்விகளைச்‌ செயது முடித்து முடிவில்‌ 
அக்நிசயனம்‌ செய்தவருமான பாஸ்கரராயர்‌ மஹாகணபதியின்‌ 
கருணையால்‌ ஏற்பட்ட நல்லறிவால்‌, முடிவு காணமுடியாத பெருமை 


Vi 


வாய்ந்தவைகளாக இருப்பினும்‌ அவருடைய ஆயிரம்‌ திருகாமங்க- 
ளுக்கும்‌ நல்லோர்களுடைய உள்ளங்கள்‌ களிப்புற்றிருக்க அத்திரு- 
நாமங்களின்‌ பொருத்தமான பொருளை விளக்கி கத்யோதம்‌” எனும்‌ 
உரையை இயற்றியுள்ளார்‌. ஜி₹ஏஏஏ9௭ன எளி ளார்‌ fr 
ளான: HANA என்கன: | வள்‌ எ எண்‌. எண்ட 
என்‌ எளிதா எசா ஏக்‌ அகி ' என்ற இரண்டு 
சுலோகங்களும்‌ முன்பு கூறியவற்றில்‌ ஏற்ற சான்றாகும்‌. 
| “ஏ என” என்று சாந்தோக்யோபநிஷத்‌ பரம்பொருளை ஆகாசம்‌ 
| என்று மொழிந்துள்ள த). எனவே. பாஸ்கரராயர்‌ மஹாகணபதி 
| வடிவமான பரம்‌ பொருளாகிய ஆகாசமானது, ஆயிரம்‌ திருகாமங்க- 
ளுக்கும்‌ பொருள்‌ என்று விளக்கிக்‌ காட்டும்‌ தனது உரைக்கு 
| £கத்யோதம்‌? என்ற பொருத்தமான பெயரை அமைத்துள்ளார்‌. 


“கணேசப்ரியை?”? எனப்படும்‌ தமிழுரை: 
பாஸ்கரராயர்‌ இயற்றிய “கத்யோதம்‌” என்ற வடமொழி 
உரை இருபத்து ஐந்து வருடங்களுக்கு முன்னதாக அதாவது கி.பி, 
1951 வது வருடம்‌ பம்பாயில்‌ இருக்கும்‌ நிர்ணயஸாகர அச்சகத்தில்‌ 
அச்சிட்டு முதல்‌ தடவையாக வெளியிடப்பட்டது. எனினும்‌ வட- 
மொழி உரையின்‌ தோற்றத்திற்கு முன்‌ ஸஹஸ்ர நாமத்தைப்‌ பற்றி- 
யிருந்த குற்றங்கள்‌ மறையவில்லை. மஹாகணபதியை அர்ச்சனை 
செய்து வழிபடுவதற்கென்று தேவகாகரம்‌, கிரந்தம்‌, தமிழ்‌, மலை. 
யாளம்‌, தெலுங்கு, கன்னடம்‌ முதலிய எழுத்துக்களில்‌ பலரால்‌ 
ஸஹூரகாமங்கள்‌ அச்சிடப்பட்டு வெளிவந்துள்ளன. அவைகளில்‌. 
முன்‌ கூறப்பட்ட குற்றங்கள்‌ நிறைந்து காணப்படுகின்றன. இதில்‌ 

ஒன்றிரண்டு உதாரணங்களைக்‌ காண்பிப்போம்‌. 


சென்னையில்‌ வாவிள்ளா அச்சகத்திலிருந்து கி. பி. 1972 வது 
வருடம்‌ அச்சிட்டு வெளியிடப்பட்ட தும்‌, தேவநாகர லிபியில்‌ உள்ள து- 
மான கணபதி ஸஹஸ்ரகாமத்தில்‌ ஆயிரத்து முப்பத்து நான்கு 


நாமாக்கள்‌ உள்ளன. ““ஸத்யோ ஜாதஸ்வர்ணமுஞ்ஜமேகலீ:? என்ற 
ஒரு நாமம்‌ “£ஸத்யோஜாத:”?, ஸ்வர்ண புஜ.??, “மேகலீ” என்று 
முன்று நாமாக்களாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளது. “£அவிக்ன??, 


“தும்புரு!” என்ற நாமாக்கள்‌ ““விக்ன:??, “£ துங்கபுஜ:?? என்று மாறு- 


பாடுடன்‌ காணப்படுகின்றன. இங்ஙனம்‌ பல பிழைகள்‌ உள்ளன. 


A 


த 


vil 


சென்னையில்‌ பாரதீ விஜயம்‌ அச்சகத்திலிருந்து கி. பி. 1961 வது 
வருடம்‌ ஸ்ரீ C. V. ஸ்வாமி சாஸ்திரிகளால்‌ வெளியிடப்பட்ட **மஹா- 
கணபதி ஸ்பர்யா! 1£த்ததி?? எனும்‌ நூலில்‌ அச்சிடப்பட்டூள்ள தும்‌ 
தேவகாகர லிபியில்‌ உள்ளதுமான  ஸஹஸ்ரநாமத்திலும்‌ முன்பு 
உரைத்த கவறுகள்‌ துலங்குகின்‌ றன. *தூர்வஹ:?? என்ற நாமம்‌ 
““தூர்ஜய:”? என்றும்‌, “விக்ன ஸம்பல்லவோபக்ன:”?, “ஸேவோர்‌- 
நித்ரமதத்ரவ:' i நாமாக்கள்‌ “விக்ன வள்‌ 1ப்க்ணஸேவ:?? 
உந்நித்ர மதத்ரவ:?? என்றும்‌, “நந்த்ய:? என்ற நாமம்‌ “நந்த: 
“ம பக்ருல்லேகவிச்ருத: என்ற ஒரு காமம்‌ ன்‌ 
““டலோகவிச்ருத:? என்று இரண்டு பு டயா லல ட திவா?” 
“நத்தம்‌!” என்ற இரண்டு நாமாக்கள்‌ “£திவாநக்த ம்‌” என்று ஒரு நாம- 
மாகவும்‌, “த்ரேதாத்ரிவர்க! 1லதாயக:?? என்ற ஒரு நாமம்‌ ““த்ரேதா??, 
என்று இரண்டு நாமாக்களாகவும்‌ திப்‌ 


என்றும்‌, 


“த்ரிவர்கபலதாயக:?? 
பட்டிருக்கின்றன: 


பாலக்காட்டிலிருந்து 8. 5. வாத்யாராலும்‌ அவருடைய பிள்ளை - 
களாலும்‌ சேர்ந்து கி. பி. 1957 வது வருடத்தில்‌ ஸ்காலர்‌ அச்சுக்‌- 
கூட த்தில்‌ (Scholar Press) அச்சிட்டு வெளியிடப்பட்ட தும்‌, மலையாள 
லிபியில்‌ உள்ளதுமான ஸஹஸ்ரகாமத்தில்‌ அதிகமான பிழைகள்‌ 
இல்லை. எனினும்‌ பிழைகள்‌ இல்லாமலில்லை. வ்‌ தன்‌ 


தொடக்கத்தில்‌ 5 வது த வ்‌ “ஸ்வகம்‌ நாம்நாம்‌?? என்பது 


““ஸர்வநாம்னாம்‌?? என்றும்‌, *தூர்வஹ:?” என்ற 62 வது நாமம்‌ 
“தரர்‌ ஐய:”” என்றும்‌ “நந்தய2? என்ற 580 வது நாமம்‌ “ஈந்த: 
என்றும்‌ பாஸ்காராயருடைய உரைக்கு முறணாக அச்சிட ப்பட்டி- 
ருக்கின்ற து. 


சென்னையிலிருந்து வெளிவரும்‌ “வைதீக தர்மவர்‌ தினி”? எனப்படும்‌ 
மாதப்பத்திரிகையில்‌, காலம்‌ சென்ற ஸ்ரீ ஸோமதேவ சர்மா அவர்‌- 
களால்‌ தமிழ்‌ உரையுடன்‌ அச்சிட்டு வெளியிடப்பட்ட ஸஹஸ்ர 
காமத்திலும்‌, முன்‌ கூறிய பிழைகளுடன்‌ நாமாக்களுக்கு பெரும்பாலும்‌ 
பொருத்தமற்ற பொருள்‌ தரப்பட்டிருக்கின்றது. அவையாவன: 


(1) வக்ரதுண்ட:--வக்ரயானை முகத்தான்‌ 
(2) விகட:விகடம்‌ செய்பவர்‌ 

(3) கடங்கட:--கள்ளத்தை உரைப்பவர்‌ 
(4) நிர்குண:- குணமில்லா தவர்‌ 


6) 


ரண்மய ராக்‌ ஸ்த:--ஸ்வர்ண நக ன்‌ டையில்‌ 
பு தஸத: ர த்த 
உள்ளவர்‌. 


A 
த்‌ 


Viii 


(6) குடாரவான்‌:-கோடாரி உள்ளவர்‌. 
(7) ரமாரமேச பூர்வாங்க:--லக்ஷ்மீநாராயணர்‌ இவருக்கு முன்சரீரம்‌ 
(8) ரதிதந்தர்பபச்சிம:--ரதி மன்மதன்‌ பின்‌ அங்கம்‌ 
(9) ஆடமோதமோதஜனன :- பல்வகை ஸந்தோஷம்‌ தருபவர்‌ 
(10) ஸப்ரமோ தப்ரமோதன:--சிறந்த ஆனந்த ரூபி 
(11) விலாஸினிக்ருதோல்லாஸ:--ஸ்திரீகளுடன்‌ லீலை செய்பவர்‌. 
(12) செளண்டீ ஸெனந்தர்யமண்‌ டி த: பெண்யானை களின்‌ அழகால்‌ 
பிரகாசிப்பவர்‌. 
(13) ஸப்த பாதாள சரண:-ஏழாவது பாதாளத்தில்‌ கால்‌ உள்ளவர்‌ 
(14) ஸப்தஸ்வர்லோக மகுட பாதாள ஸ்வர்கமே கிரீடம்‌ 
(15) ஷடங்குலஃஹாஹ்ரத:--ஆறு அங்குலமுள்ள மடுவ க. 
உள்ளவர்‌ 
(16) சிந்தா மணிசர்வணலரலஸ:- சிந்தாமணியில்‌ விருப்பம்‌ 
உள்ளவர்‌. 
(17) இக்ஷுசாபநிம்ஷவித:--கரும்புவில்லால்‌ ஸேவிக்கப்படுபவர்‌. 
(18) களினீகாமுக:- தாமரை ஓடையில்‌ ஆசை கொண்டவர்‌. 


என்று நாமாக்களின்‌ பொருள்கள்‌ எழுதப்பட்டுள்ளன. இந்த 
காமாக்களுக்குப்‌ பொருத்தமான பொருளை கத்யோதத்தைத்‌ தழுவிய 
“கணேச ப்ரியை: எனப்படும்‌ எனது இந்தத்‌ தமிழமுபையில்‌ காண்க, 

ர்‌ 

பாஸ்கரராயரின்‌ வடமொழி உரையானது நன்கு அறியப்படா த- 
தனாலேயே இன்றும்‌ ஆயிரத்தெட்டு, ஆயிரத்து முப்பத்‌ த, நான்கு 
என்று காமாக்களும்‌, அவைகளுக்குப்‌ பொருத்தமற்ற பொருள்களும்‌ 
அச்சிட்டு வெளியிடப்படுகின்‌ றன. இத்தகைய குற்றங்களைக்‌ 
குறைப்பதற்காகவே வடமொழி உரையைத்‌ தழுவி தமிழில்‌ ஓர்‌ 
உரை எழுதி வெளியிடுவது அவசியம்‌ எனக்‌ கருதி கணேசப்ரியை?? 
என்ற இந்த தமிழ்‌ உரை என்னால்‌ எழுதப்பட்டது. 


கணபதி வழிபாடு- உயிரோடு ஒட்டிய பழக்கம்‌:--- 


பழக்கங்களுள்‌ சிறந்த பழக்கம்‌ உயிரோடு ஒன்‌ றிய பழக்கம்‌-- 
தெய்வ வழிபாட்டுப்‌ பழக்கம்‌, இவற்றுள்‌ விநாயக வழிபாட்டுப்‌ 
பழக்கம்‌ முதன்மையான தாகும்‌. சிலர்‌ தம்மைப்பெரிய அறிவாளியாக 
எண்ணி புறச்சுழலில்‌ பேசப்டடும்‌ சில புற்றிசற்கருத்துக்களைப்‌ புத்தி- 
யில்‌ ஏற்று, “பழமை யாவும்‌ விடத்தக்கனவே? என்ற முடிவிற்கு 


ப] 


ix 
ன ்‌ a ச es 4 மட்டும்‌ 
விரைவில்‌ வந்துவிடுகின்றன. பலம்‌ பார।ட்டுவதால்‌ மட்டும்‌ எத்த- 


கைய பழக்கமும்‌ உம 
விடா து. 


து விடாது; பலர்‌ தாழ்‌ 


வதாலும்‌ தாழ்ந்து 
அங்கனம்‌ பன்மை பற்றி உயர்ந்த கருத்துக்களை, பழக்க- 
ங்க இகழ்வது தாழ்ந்தோர்‌ செயலாகும்‌. ஆதலால்‌ நம்மிடையே 
கொன்றுதெட்டு வருகின்ற பழக்கங்களை விடுதல்‌ அத்துணை சிறந்த 
செயல்‌ அன்று. ““திரவாக்கும்‌, செய்கருமங்கை கூட்டும்‌ செஞ்சொற்‌ 
பெருவாக்கும்‌, பீடும்‌, பெருக்கும்‌--உருவபக்கும்‌, ஆதலால்‌, வானோரும்‌ 
ஆனை முகத்தானைக்‌ காதலால்‌ கூப்புவர்‌ தம்கை”” என்னும்‌ திருமுறை 


தோன்றிய புண்ணிய நாடான நமது பாரதத்தில்‌ 


மஹாகணபதி 
எங்ஙனம்‌ எங்கும்‌ நிறைந்து அனைவராலும்‌ கொண்டாடப்படுகின்‌- 
றாரோ அங்ஙனம்‌ வேறு ஒரு தெய்வமும்‌ அவ்வாறு ஆதரிக்கப்படு- 
வதில்லை. பிள்ளையார்‌ கோவில்‌ இல்லாத ஊர்‌ இல்லை. நான்கு 
சந்துகள்‌ கூடுமிடத்கிலும்‌ பிள்ளையார்‌; குளக்கரையிலும்‌ ஆற்றங்க- 
ரையிலும்‌ பிள்ளையார்‌; அரசமாத்தடியிலும்‌ பிள்ளையார்‌; சிவன்‌ 
கோயிலிலும்‌, விஷ்ணு கோவிலிலும்‌ பிள்ளையார்‌ காக்ஷி அளிக்கிறார்‌. 


“எல்லோரா குஹை களில்‌ உள்ள சித்திரங்களிலும்‌ பிள்ளேயார்‌ 
உருவம்‌ காணப்படுகின்ற து. 


தத்தைச்‌ சேர்ந்தவர்களிடமும்‌ 
“கணபதி ஹ்ருதயம்‌?” என்ற 
தப்‌ பெளத்தர்கள்‌ உறுவேற்றுவ துண்டு. பர்மா, ஸயாம்‌, 
சம்பா (Champa), கம்போடியா, நேபால்‌, திபெத்‌, சைனா, 


கணபதி வணக்கம்‌ பரவியிருக்க து. 


துருக்கி. 
ஸ்தானம்‌, கோடான்‌ (0180), மங்கோலியா, ஜப்பான்‌ முதலிய 
பிற்‌ இடங்களிலும்‌ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமேயே சித்திர- 


மாகவும்‌, சிற்பமாகவும்‌ பிள்ளேயார்‌ வழிபாடு பரவியிருந்த து. இக்‌- 
காலத்தில்‌ கலியின்‌ கொடுமையால்‌ நாத்திகம்‌ ஒருபுறம்‌ தலைதூரக்கி 
இருப்பினும்‌, கடவுள்‌ வழிபாடுகள்‌, அதிலும்‌ கணபதி வழிபாடு, 
ஸஹஸ்ரார்சனை, லக்ஷார்சனை, கோடி அர்சனை என்ற முறையில்‌ 
நடைபெறுவது, மற்றொரு புறம்‌ ஆத்திகமும்‌ வளர்ச்சி அடைந்து 
வருவதைக்‌ காணலாம்‌. அவ்வர்சனை வழிபாட்டைத்‌ திறம்படச்‌ செய்து 
முடிப்பதற்கு ஸஹஸ்ர நாமத்தின்‌ பொருளை நேர்மையாய்‌ அறிந்து 
கொள்வது மிகவும்‌ அவசியமாகும்‌. குறிப்பாக, வடமொழியை அறி. 
யாதவர்களும்‌, கணபதி வழிபாட்டில்‌ ஈடுபாடுடையவர்களுமான 
தமிழ்‌ மக்களுக்கு நாமாக்களே ஆயிரத்திலிருந்து கூட்டவோ, குறை- 
க்கவோ செய்யாமல்‌ இருக்கவும்‌, பொருளை நன்குணர்ந்து அர்ச்சனை 
புரிவதற்கும்‌ வடமொழி உரையைத்‌ தழுவிய தமிம்‌ உரை பெரி ம்‌ 
உபகாரமாக இருக்கும்‌ என்ற நோக்கத்துடனேயே “கணேச ப்ரியை 
எனப்படும்‌ இந்த தமிழ்‌ உரை என்னால்‌ எழுதப்பட்டது. 


x 


பொருளை உணராது கூறப்படினும்‌ கடவுளின்‌ திருநாமாக்கள்‌ 
பயனை அளிப்பவைகளே, பொருளை உணர்ந்து கூறப்படின்‌ 


அவைகள்‌ பதின்மடங்கு அதிகமான பயனை அளிப்பவைகளாகும்‌. 


சங்கர பகவத்‌ பயதாள்‌ இதற்குக்‌ கூறிய விளக்கத்தைக்‌ காண்‌- 
போம்‌. கடுக்காயை அதன்‌ தன்மையையும்‌ வீர்யத்தையும்‌ அறிந்தவன்‌ 
உட்கொண்டாலும்‌, அறியாதவன்‌ உட்கொண்டாலும்‌ ஒரே பலனைத்‌ 
தரும்‌. காட்டுவேடன்‌ தரகனிடம்‌ முத்து, இரத்தினம்‌ முதலியவை- 
களை விற்சின்றான்‌. தரகன்‌ ௩கர வணிகனிடம்‌ இவைகளை விற்கின்‌- 
ரன்‌. வேடனை விட தரகன்‌ முத்துக்களின்‌ மதிப்பை நன்கு அறிவான்‌. 
எனவே அவனுக்குப்‌ பயன்‌ அதிகம்‌. இதுபோல்‌, பொருளை அல்ந்து 
அறச்‌ செயல்களைச்‌ செய்பவனுக்கு அதிகமான பயன்‌ கிடைக்கின்‌- 
றது. பொருள்‌ அறியாமல்‌ செய்பவனுக்கு குறைந்த பயன்‌ கிடைக- 
கின்றது. எனவே; அதிகமான பயனைப்‌ பெறுவதற்குக்‌ கடவுளின்‌ 


திரூகாமங்களின்‌ பொருளை உணர்ந்து கொள்வது இன்றியமையா த- 
தாகும்‌. இவ்விஷயத்திலும்‌ தமிழுரை பெரிதும்‌ உதவிபுரியும்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை. 

££தணேசப்ரியை?? எனப்படும்‌ தமிழுரையில்‌ பாஸ்கரராயர்‌ காட்டிய 
வழியைத்‌ தழுவியே இதிஹாஸம்‌, புராணம்‌, மந்திரசாஸ்திரம்‌, தர்ம- 
சாஸ்திரம்‌, முதலிய முதல்‌ நூல்களிலுள்ள மூலப்ரமாணங்களின்‌ 
குறிப்புகளுடன்‌ நரமாக்களின்‌ பொருள்‌ விளக்கப்பட டுள்ளது. சிற்சில 
இடங்களில்‌ நாமாக்களின்‌ பொருளை விளக்குவதற்குத்‌ தேவைப்படும்‌ 
கணபதி மந்திரங்களின்‌ ஸ்வருபமும்‌ எழுதப்பட்டுள்ள து. எனினும்‌ 
அந்த மந்திரங்களால்‌ கணபதியை வழிபடுவதற்கு விருப்பமுன்ன- 
வர்கள்‌ நல்லதோர்‌ குருவை நாடி அவரிடமிருந்து அவைகளின்‌ உப 
தேசம்‌ பெற்று கணபதியை வழிபடுவதே முறைமை. “கொட்டாத 
பஞ்சும்‌ காட்டாத மந்திரமும்‌ பயன்படாது?” என்பது பழமொழி. 
இது கவனத்திற்குரிய தாகும்‌. 

இந்தத்‌ தமிழுரையில்‌ காணப்படும்‌ பயனுள்ள பொருட்கள்‌ யாவும்‌ 
எனது குருமாதனுடைய அருளால்‌ விளைந்தவைகளாகும்‌. குறை- 
பாடுகள்‌ காணப்படின்‌ அவை அனைத்தும்‌ அடியேனைச்‌ சார்ந்த. 
வைகளே ஆகும்‌. “கதணேசப்ரியை”* என்ற இவ்வுரையைச்‌ சமய 


உலகமும்‌, அறிஞர்‌ உலகமும்‌ ஏற்றுக்‌ குற்றங்களை அடியேனுக்கு 


A 


xl 


அறிவித்தும்‌ குணங்களைப்‌ பாராட்டியும்‌ ஊக்கம்‌ தந்தருளுமாக. 
இதனை எழுதுகின்ற காலத்து அன்புடனும்‌, பக்தியுடனும்‌ எழுதியும்‌ 
ஒப்பு நோக்கியும்‌ பெரிதும்‌ உதவிய ஈண்பர்‌ திரு 5. ராஜகோபாலன்‌ 
M.Sc (Associate Scientist, PED, SSTC, Thumba, Trivandrum) 
அவர்களுக்கு மஹாகணபதியின்‌ நல்லருள்‌ மேன்மேலும்‌ கிட்டுவதாக”' 


இந்த மஹாகணபதி ஸஹஸ்ரகாமத்தை தமிழ்‌ உரையுடன்‌ 
அச்சிட்டு வெளியிடுவதற்கு -திரு. A. சுப்பிரமணியபிள்‌ ளே அவர்கள்‌ 
முன்வந்துள்ளார்‌. அவர்‌, நற்பணிகளில்‌ ஈடுபாடுடையவரும்‌ தனது 
தந்தையாருமான காலம்சென்ற திரு. அழகிய நம்பியாபிள்ளை அவர்‌- 
களால்‌ ஏற்படுத்தப்‌ பட்ட தோவாளை அழகிய கன்னி வினாயகர்‌ 
கோயில்‌ தர்மஸ்தாபனத்திலிருந்து இந்நூலை வெளியிடுகிறார்‌. தந்‌த- 
யைப்‌ போலவே நற்காரியங்களில்‌ காட்டமுடைய அவர்களின்‌ இத்த- 
கைய முயற்சிகள்‌ மிகவும்‌ பாராட்டுக்குரியவையாகும்‌. திரு. சுப்பிர- 
மணிய பிள்ளைக்கும்‌ அவருடைய குடும்பத்தினருக்கும்‌ ஸகல நலன்‌ - 
களையும்‌ ஸ்ரீ மஹாகணபதி அருள்வாராக 


இந்நூலை நல்லமுறையில்‌ அச்சிடுவதற்கு வேண்டிய புரூப்‌ 
திருத்தங்கள்‌ பரிசோதனை முதலிய அவசியமான உதவிகள்‌ செய்த 
நண்பர்‌ சிரோமணி ஸ்ரீ. 5. க3ணசசர்மா, 14. A; B.Ed. 810. District 
Educational Officer, Kerala State) அவர்களுக்கும்‌ எல்லாவிதமான 


நலன்களையும்‌ முழுமுதற்கடவுளான மஹாகணபதி அருள்வாராக. 


முடிவில்‌ “ஜந்து கரத்தனை யானை முகத்தனை 
இந்து இளம்பிறை போலும்‌ எயிற்றனை 
நந்தி மகன்றனை ஞானக்‌ கொழுந்தினைப்‌ 
புந்தியில்‌ வைத்தடி போற்றுகின்றேனே.”? 
என்ற திருமூலர்‌ அருளிய “திருமந்திர”? த்தில்‌ கூறியபடி 
எல்லோரும்‌ இன்பம்‌ உற்றிருக்க மஹாகணபதியின்‌ திருவடிகளை 
எப்போதும்‌ சிந்தித்து வந்தித்து வாழ்த்துகின்றேன்‌. 


திருவனந்தபுரம்‌ இங்ஙனம்‌ 
7-11-1975 வ. ௪. வை. குருஸ்வாமி சாஸ்திரி 


கணேசப்ரியை எனப்படும்‌, தமிழுரையில்‌ 
எடுத்தாண்ட நூல்கள்‌ 


ஐதரேய பிராஹ்மணம்‌ 
மந்திரமஹார்ணவம்‌ 


1 கணேசாதர்வசீர்ஷோபநிஷத்‌ 
2 கணேசதாபினி உபநிஷத்‌ 

3 ஹேரம்போபரிஷத்‌ 

4 வல்லபோபஙிஷத்‌ 

உ தசோபநிஷத்‌ 

6 

7 

8 


கணேசபுராணம்‌ 

9 சிவபுராணம்‌ 

10. பிரும்மாண்டபுராணம்‌ 

11 ஸ்காந்த புராணம்‌ 

12 ஸ்ரீமத்‌ பாகவதம்‌ 

13 மார்க்கண்டேய புராணம்‌ 
14 மத்ஸ்ய புராணம்‌ 

15 தேவீ பாகவதம்‌ 

16 முத்கல புராணம்‌ 

17 மஹாபாரதம்‌ 

18 திரிபுராரஹஸ்யம்‌ 
வரிவஸ்யா ரஹஸ்யம்‌. 
பக்தி மீமாம்ஸாதந்தரம்‌ 
21 பாதஞ்ஜல யோகஸூத்ரம்‌ 
22 திருமந்திரம்‌ 

23 தேவாரம்‌ 

24 திருவாசகம்‌ 

பன்னிரு திருமுறை, 


A‘ 


மே 


on 


10 


11 


12 


பொருளடக்கம்‌ 


உரையாசிரியரின்‌ முன்னுரை 
மஹாகணபதி ஸஹஸ்ரநாமம்‌ அவதாரிகை 


கணேச்வர: என்ற நாமம்‌ முதல்‌ ஸுரூப: என்ற 


நாமம்‌ முடிய முதலாவது நூறு நாமாக்களின்‌ பொருள்‌ 


ஸர்வமேத்ராதிவாஸ: முதல்‌ ஸ்புரதுக்ராஸனாச்ரய: 
முடிய இரண்டாவது நூறு நாமாக்களின்‌ பொருள்‌ 


தேஜோவதீசிரோரத்னம்‌ முதல்‌ மோஹினி மோஹன: 


முடிய மூன்றாவது நூறு நாமாக்களின்‌ பொருள்‌ 
போகதாயினி காந்திமண்டித: முதல்‌ உபேந்தர: 
முடிய நான்காவது நூறு நாமாக்களின்‌ பொருள்‌ 


உடுப்ருன்மெளளி: முதல்‌ டெளக: முடிய ஐந்தாவது 


நூறு நாமாக்களீன்‌ பொருள்‌ 
டுண்டிவினாயக: முதல்‌ ரஸ: முடிய ஆறாவது 
நூறு நாமாக்களின்‌ பொருள்‌ 

ரஸப்ரிய: முதல்‌ நக்தம்‌ முடிய ஏழாவது 
நாறு நாமாக்களின்‌ பொருள்‌ 

அஹர்கிசம்‌ முதல்‌ பந்த: முடிய எட்டாவது 
காறு நாமாக்களின்‌ பொருள்‌ 


மோக்ஷ: முதல்‌ அஷ்டசக்தி ஸ்ம்ருத்தஸ்ரீ: முடிய 
ஒன்பதாவது நூறு நாமாக்களின்‌ பொருள்‌ 
அஷ்டைச்வர்ய ப்ரதாயக: முதல்‌ அனந்தானந்த- 
ஸெளக்யத: முடிய பத்தாவது நூறு 


நாமாக்களின்‌ பொருள்‌ 

பலச்ருதியின்‌ பொருள்‌ 
கணேசைகவிம்சதிகாமாவளியின்‌ பொருள்‌ 
உரையாசிரியருடைய முடிவுரை 
மஹாகணபதி ஸஹஸ்ரநாமம்‌ (மூலம்‌) 


நாமாவளி 


பக்கம்‌ 


11-26 


21-40 


40-53 


3-67 


68-82 


82-96 


96-111 


111-124 


125-142 


142-167 


167-180 


181-183 


18-185 


186-219 
220-255 


gray gs: 


பக்கம்‌ 


௨ 
ஸ்ரீ ராமஜயம்‌ 


எண (பிழைத்திருத்தம்‌) 


வரி 


ஏரா 


பிழை 


SATHIATAT எனக 
னானா ஊள...... 
இழுந்தவனாகிறான்‌ 
உறைத்திருக்கினார்‌ 
திருபுரராஸுர 
வியாஸர்‌ வினவுகினார்‌ 
Haar fala 
கூலப்ரதம்‌ 
௩மஸ்யததே 
சூட்டினாள்‌ 
ஈன 
ஸமஸத்தார்‌ 


வரேண்யளின்‌ 


எகளாஎ:-புவனேசரன்‌: 


புவனேசானரின்‌ 
“பூஷா?” என்றும்‌ 
யானையினுயிடய 
சேசானா தேவதாத்மா 
எ 

qediafe: 
முழங்கால்களாக 


௭௯௭௭ 


ஏகா 
திருத்தம்‌ 


களா eed 
ச9[89TAT எ... 
இழந்தவனாகின்றான்‌ 
உரைத்திருக்கிறார்‌ 
திருபுராஸுர 
வினவினார்‌ 
AAT ஐ (௪1௭௭7௪ 
பலப்ரதம்‌ 
நாமாஸ்ய ததே 
சூட்டினான்‌ 
ளா என்ன 
யுமளித்தார்‌ 
வரேண்யனின்‌ 
ஏரா: புவனபதி; 
பூபதியின்‌ 
பூஷா என்னும்‌ 
யானையினுடைய 
வளாள-தேவத்ரா தர 
கான்‌ 
ஏனிச (5: 
அடைகளாக 


௭௪1௭௭௭ 


50 


52 
59 


54 
71 


73 
75 
ர 
80 
89 
90 
93 
104 
105 
106 
122 
125 
126 
186 
186 
186 
148 
151 
168 
194 


200 


௫௩௩... என்கி ர்க 
நீராக: 

[எ௪...ஈனளிரன: 

எரிக்க: 

ஜ்வாலிரீபாலிதைகத்ருக்‌ 

எங்டு 

வளரும்யடி 

ஏகதா: 

ஏஏ: 

ஏனா எக: 

அடைவதற்குகென்று 

காதா 

ye 

எறிக்கப்ப!' டவுடன்‌ 

உலத்ததை 

Ea: 

க்ஷத்ராதிப: 

ஸகத்வதம்‌ 

ப்ரம்ஹம்‌ 

காகா : 

ஆகற்றி 

நன்மை 

ஞாபிளை 

௭௦8 

ம்வதமின்றி 

எள: 

ஸவத்ந்தப்ருத்‌ 

படப்ப்பிட்ப்‌ 


ரகா ஊர்‌ எகர 
ஈனா: 
எண்கள்‌ எ: 
எரரீளிராாள்க க: 
ஜ்வாலிநீபாலனைகத்ருக்‌ 
எட்டு 

வளரும்படி 
விஷத்‌: 

டடர்ட்பட 

ஏனா எக: 

அடைவதற்கென்று 

கர்த்தா 

பிரகாசப்படுத்‌ 

எரிக்கப்பட்டவுடன்‌ 

உலகத்தை 

தரள: 

க்ஷேத்ராதிப: 

ஸாத்வதம்‌ 

பிரமம்‌ 

கானா 

அகற்றி 

நன்மை 

நாபியை 

SER 
வேதமின்றி 

என்‌. 

ஸ்வதந்தப்ருத்‌ 


freee 


200 


iii 
நூபர: 
ரர: 


எ என 
பேக: த 


ன்னா 

gaffe 
ஸித்தயந்தி 
கணேசர்சன 

Ta sfauear 
TaTUsTafT 4௭௭1௪ 
8 

எண: 

ஊரா 
எரர்‌... 


ஸ்ஸ்‌ 


நூபுர: 

ஊரா: 

ளார்‌ வா 

பேதக: 

fr 

ஏர 

ஸித்யந்தி 
கணேசார்சன 
ஈனா 
எனா 
பி 

ட்ட ஜே 
ரா 
எளரனஎர்‌...... 


HIS HOLINESS 
்‌ SRI KANCHI KAMAKOTI PEETADHIPATHI 
JAGADGURU SRI SANKARACHARYA SWAMI MUTT 
KANCHEEPURAM 


ஜிஎனனன்‌ ஈரா எச்சம்‌ கிர wean ffi 
விக காக Daf ஸர 

ஜிகு எனல்‌ விளானை 

ஜின சினி? fad எங்கன: | 


நாம்‌ எந்த சுய்காரியத்தை செய்வதாயிருந்தாலும்‌ ஆரம்பத்தில்‌ 
விநாயகப்‌ பெருமானை வழிபடுவது தொன்று தொட்டு வரும்‌ வழக்க 
மாகும்‌. இப்பெருமான்‌ ௩ம்‌ காரியங்களுக்கு ஏற்படும்‌ விக்னங்களை 
போக்கடித்து இதி்‌ பூர்த்தி செய்விக்கக்‌ கூடிய சக்தி 
யுடையவர்‌. 


இத்தகைய மஹிமை வாய்ந்த விநாயகரின்‌ மீது கணேசபுராணத்‌ 
தில்‌ உபாஸனா கண்டத்தில்‌ பரமேச்வரருக்கு மஹாகணபதியினால்‌ 
உபதேசிக்கப்பட்டதாக வர்ணிக்கப்பட்டிருக்கும்‌ ஸ்ரீ மஹாகணபதி 
ஸஹஸ்ரநாம ஸ்தோத்ரமான த தூ.ஷ்டஸம்ஹாரம்‌, விராட்‌ ஸ்வரூப 
மாயிருத்தல்‌, மற்ற தேவர்களால்‌ ஸேவிக்கப்படுதல்‌, பக்தர்களுக்கு 
வேண்டியவற்றை அளிக்கும்‌ சக்தி முதலிய மஹாகணபதியின்‌ 
மேன்மைகளை விளக்குகிறது. 


இந்த ஸ்தோத்ரத்‌ துக்கு பிரஸித்த ஸ்ரீ வித்யோபாஸகராய்‌ விளங்கி 
லலிதா ஸஹஸ்ரநாம பாஷ்யம்‌ முதலிய க்ரந்தங்களை இயற்றியுள்ள 
ஸ்ரீ பாஸ்கரராய தீக்ஷிதர்‌ ஸம்ஸ்கிருதத்தில்‌ ஸ்லோகருபமாய்‌ கத்யோ - 
தம்‌ என்னும்‌ பெயருடன்‌ எழுதியுள்ள உரையான து; வேதங்கள்‌; 
ஸ்ம்ருதிகள்‌ இதிஹாஸ புராணங்கள்‌, மந்த்ரதந்த்ரங்கள்‌ இவைகளி- 
லிருந்து மேற்கோள்களுடன்‌ நாமாக்களின்‌ பொருள்களை அழகாய்‌ 
விளக்குகிறது. 


இப்போது தமிழறிந்தவர்கள்‌ இந்தஸ்தோத்ரத்தின்‌ பொருள்களை 
அறிந்துகொள்ள வேண்டுமென்னும்‌ உத்தம கோககத்துடன்‌. 


ii 


: டி வனந்தபுரம்‌ வித்வான்‌ வரகூர்‌ ஸ்ரீ குருஸ்வாமி சாஸ்திரிகளால்‌ 
4 மழில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌ கணேசப்ரியை என்றும்‌ உரையானது 
ஸ்ரீ பாஸ்கரராய வ்யாக்யானத்தை அனுஸரித்து இந்த ஸ்தோத்ரத்‌ 
தீன்‌ ஒல்வொரு நாமாவின்‌ பொருளையும்‌ மேற்கோள்கள்‌ உள்பட 
எளிய ஈடையில்‌ ஈன்றாய்‌ விளக்குகிறது. 


தமிழறிந்த ஆஸ்திகர்கள்‌, முக்யமாக கணபதி உபாஸகர்கள்‌ 
இவ்வுயர்ந்த நூலின்‌ மூலம்‌ பொருளுணர்ந்து இந்த ஸஹஸ்ரநாம 
ஸ்தோத்ரத்தை பாராயணம்‌ செய்த,கொண்டு இப்பெருமானின்‌ 
அருளால்‌ எல்லா மங்களங்களையும்‌ அடைவார்களாக. 


ஸ்ரீ குருஸ்வாமி சாஸ்திரிகளும்‌ மேன்மேலும்‌ இத்தகைய தெய்வீக 
நூல்களை இயற்றிக்கொண்டு ஐஹிகாமுஷ்மிக பலன்களை அடைவராக. 


யாத்ராஸ்தானம்‌ 
வண்ணாரப்பேட்டை } லம்ருதி: 

ராக்ஷஸ்பென்ஹ௫ த்த ௩ாராயணங்ம்ருதி: 
த்வாதசி } 


A‘ 


திருமுருக கிருபானந்தவாரியார்‌ 


முருகா 
முன்னுரை 


வேதங்களும்‌ காணாத பாதங்களையுடையவர்‌ விநாயகப்‌ பெரு 
மான்‌. மந்திரங்களுக்கெல்லாம்‌ மூலமாகிய ஓங்காரவடிவினர்‌ 


விநாயகர்‌ என்ற சொல்‌ சிறந்த நாயகர்‌ என்று பொருள்படும்‌. 
அன்றி மலம்‌ இல்லாதவன்‌ விமலன்‌ என்னு மாப்போல்‌ தனக்குமேல்‌ 
காயகன்‌ இல்லாதவர்‌ விநாயகர்‌. 


கொம்புள்ள பகுதி ஆண்‌ உருவையும்‌, கொம்பு இல்லாத பகுதி 
பெண்‌ உருவையும்‌, இடைக்கு கீழ்‌ பூத உருவையும்‌, கழுத்துக்கு 
கீழ்‌ உள்ள பகுதி தேவ உருவையும்‌, தலை விலங்கு உருவையும்‌ 
யானைத்தலை  அஃறிணையையும்‌, திருமேனி உயர்திணையையும்‌ 
குறிக்கும்‌. ஆதலால்‌ ஆணாய்‌, பெண்ணாய்‌, பூதமாய்‌, தேவனாய்‌ 
விலங்காய்‌, அஃஜிணையாய்‌, உயர்திணையாய்‌, இவ்வாறு சமஷ்டியை 
தெரிவிக்கும்‌ மூர்த்தி விநாயகமூர்த்தி. 
நம்முடைய. துன்பங்களுக்குக்‌ காரணம்‌ வினைதான்‌. மற்ற 
தெய்வங்களும்‌ வினை தீர்க்கும்‌. ஆனால்‌ விநாயகர்‌ வினைகளை வேரு- 
டன்‌ களைவார்‌. 
“விநாயகனே வெவ்வினை யின்‌ 
வேரறுக்கவல்லான்‌?” 


அடியார்களின்‌ இடர்களைந்து இன்பத்தை வாரி வழங்கும்‌ வள்ளல்‌ 


"விநாயகப்‌ பெருமான்‌. 


“குனதடி வழிபடுமவர்‌ இடர்கடி கணபதி வர அருளினன்‌?” 
என்று திருஞான சம்பந்தர்‌ அருளிச்‌ செய்கின்றார்‌. 


கும்பம்‌ ஏந்திய திருக்கரம்‌ ஆக்கல்‌ என்ற தொழிலையும்‌, மோதகம்‌ 


ஏந்திய திருக்கரம்‌ காத்தல்‌ என்ற தொழிலையும்‌, அங்குசம்‌ ஏந்திய 


திருக்கரம்‌ அழித்தல்‌ தொழிலையும்‌, பாசம்‌ ஏந்திய திருக்கரம்‌ மறைத்தல்‌ 


iv 


தொழிலையும்‌, ஞானதந்தம்‌ ஏந்திய திருக்கரம்‌ அருளல்‌ தொழிலையும்‌ 
இவ்வாறு சிருஷ்டி, திதி, சம்மாரம்‌ திரோபாவம்‌, : அனுக்கிரகம்‌ 
என்ற ஐம்பெருக்தொழில்களையும்‌ விஙாயகருடைய ஐந்து திருக்‌ 
கரங்கள்‌ செய்கின்ற. 


அண்டகோடிகள்‌. அனைத்தும்‌ அவருடைய வயிற்றில்‌ அடங்கி- 
யிருக்கீன்றன என்று தெரிவிப்பது. அவருடைய பேழை வயிறு. 


காற்றிருந்தால்‌ தோணி வேகமாகச்‌ செல்லும்‌. பிறவிப்‌ பெருங்கட 
லில்‌ வீழ்ந்து பல்லூழி காலமாகத்‌ தத்தளிக்கும்‌ ஆன்மாக்கள்‌, கண 
பதியின்‌ பாதமாகிய தோணியைப்‌ பற்றிக்‌ கொண்டால்‌, முக்திக்சரை 


விரைந்து சேர காற்று வீசுகின்றன அவருடைய தழைந்த செவிகள்‌ 
அதனால்‌ அவர்‌ “சூர்ப்பகர்ணர்‌?? எனப்பேர்‌ பெற்றனர்‌. 


“மா ற்றரிய பிறவியெனும்‌ மறிகடலில்‌ வீழ்ந்தோர்கள்‌ 
போற்றரிய திருவடி யாம்‌ புணே பற்றித்‌ தொழுவாரேல்‌ 
சாற்றரிய முக்திபெனுக்‌ தடங்கரையில்‌ உய்ப்பகற்குக்‌ 
காந்றெரியும்‌ தழைசெவியக்‌ கணபதியைக்‌ கைத்தொழுவாம்‌?? 


விநாயகரை வழிபட்டால்‌ 


எல்லா மூர்த்திகளையும்‌ வழிபட்ட 
பயன்‌ எய்தும்‌. 


பரம கருணையின்‌ கடல்‌ கணேசமூர்த்தி. காட்சிக்கு 
எளியர்‌. மகாவரதர்‌. 

இறைவனை ஆயிரம்‌ நாமங்களால்‌ வழிபடுவது ஆன்றோர்‌ மரபு, 

**பேராயிரம்‌ பரவிவானோர்‌ ஏத்தும்‌ பெம்மானை.?? 
என்கின்றார்‌ அப்பரடிகள்‌. 

ஆதலால்‌ கருணைத்‌ தெய்வமாகிய கணபதியின்‌ ஸஹஸ்ரகா மங்க. 
ளையும்‌, பொருள்‌ தெரீந்து அடியார்கள்‌ ௨ழிபடடேண்டும்‌ என்று 
கருதி, திருவனந்தபுரம்‌ பிரும்பஸ்ரீ V. 5. V. குருஸ்வாமி சாஸ்திரிகள்‌ 
விகாமசருடைய எள ஹஊஸ்ரகாமங்களுச்கு உரை எழுதி உபகரித்தார்‌. 
இவர்‌ சிறந்த வேத விற்டன்னர்‌. காஞ்சி காமகோடி முனீந்திரருடைய 
அருளுக்குப்‌ பாத்திரமாகிப்‌ பல விருதுகள்‌ பெற்ற ஈற்றவ சீலர்‌, 


ஸ்ரீ அழகிய கன்னி விநாயகர்‌ கோவில்‌ டிரஸ்ட்‌ சார்பாக, 


இதனை அழகாக அச்சிட்டு 
A. அட்பிரமணரம பிள்‌ ளே 
சீலராகிய பிள்ணையவர்க 


என்‌ ஆப்த கண்பர்‌ உயர்திரு 
ஞானதானமாக வழங்குசின்றாு. தருமகுண 
ளின்‌ உள்ளம்‌ உயர்ந்தது. 


Al 


v 


கணபதி உபாசகர்கட்கு இந்த நூல்‌ கற்பகம்‌ போன்றது. 
வாழி சந்தப்பா வளர்க வணிகவியல்‌ 
வாழி உனைமச்சள்‌ மாண்புடனே-ஏழீசைபோல்‌ 
காழிவளர்‌ கந்தன்‌ கருணையினால்‌ காசினியில்‌ 
ஊழி பல வாழி உவந்து. 
கந்தப்பா என்கின்ற திரு A. சுப்பிரமணியபிள்‌ ளையவர்கள்‌ இத்த- 
கைய வித்தகஅறம்‌ புரிந்து இனிது வாழ்க. 
அன்பர்கள்‌ இதனை ஓதி உய்வு பெறுக. 


நேரிசை வெண்பா 


ஆரா வமுதனைய அனைமுகத்‌ தண்ணலின்‌ 
பேரா யிரமோகும்‌ பெற்றீயினர்‌- நேராகப்‌ 
பீடு பெறுவர்‌ பிறவாமை பெற்றிடுவர்‌ 
நீடுலகீல்‌ வாழ்௨ர்‌ நிலைத்து 
அன்பன்‌ 
யம்பாய்‌ கிருபானந்தவாரி 
19-1-1976 


C. SREENIVASAN PILLA| M, A, 


Arattukadavumadom 
MAVELIKKARA. 
FOREWARD 
PRAYER 

என்‌ ளன (TANT எள: விச கணனி 
ஐ சாரர்‌ ஏமி களக்‌? எள்‌ 
௭௭ ET gfedangnd எ 
ஏவ Sal TATA SIA TTA: ப (ணக) 


“On Lord may mind always rest at Thy Lotus feet 

may my mouth always sing and praise Thy glories 

may my hands be engaged in offering flowers at Thy feet 
may my ears always hear only stories of Thy Divine leela 
may my intellect ever meditate on Thee and my 

eyes be fixed on Thy glorious and surpassingly 
beautiful form., so that no other instruments are 

left with me to distract my attention away from Thee’ 


{BLISS OF INTOXICATION IN GOD CONSCIOUSNESS) 
(SivanandaLahri) 


To write a foreword for such an important publication 
like this is not an easy task In spite of my incompetency, 
l venture to write a few lines in response to the desire of 
my loving nephew Sri A. Subramoniam who is a true 
devotee of Alagiakannivinayaksr and whose request! am 
powerless to deny: Praving to Lord Ganesha to give me 
the strength tc pen 4 few lines | shall make a humble 
attempt to introcuce 31:15 precious volume of Mahaganpathi 
5888120603” to ihe devotees of the Lord. 


vii 


This able and well studied commentary on ‘Mahezgana- 

pathi Sahasranama by no less a person than Prof. V. 5. V 
“Guruswami Sastrigal whose renowned scholarship and 
devotion to the cause are already well known tc the read= 
ing public. He deserves the highest gratitude and admirat- 
ion of all devotees of Lord Ganesha. The author and: 
commentator having done full justice to the thousand names 
of the Lord, for my humble self, ॥ shall confine myself to 
one name alone, which is inclusive of all the other names 
and try to place before the readers the scriptural texts tha 
proclaim the glory of that “Ekakshara”. 


The Moolamantra of Mahaganapathi is ‘Omkara’ or 
Pranava. According to the yogasastras., he is situated at 
the mooladhara, the basis of the entire universe. “IASI 
Aaa” says the Gita. Afoadseaimgad Says the 
Chandogya Upanishad- 


He is the first projeny of the Union of Siva and Sakti 
and hence called wூத்தபிள்ளை (the eldest child). He repre- 
sents the Static energy and is symbolised as 2n elephant 
sitting on & mouse, which shows it is (stationary) unmoving 
and therefore static. The second child born of the union 
is the dynamic force Subramoniya whose vehicle is the 
flying peacock. Both are born cut of Harmony and peace 
(Sivam). ‘ From Harmony, heavenly harmony this universal 
trame began” sang the English poet. Having the same 
fatner and mother both are tre seme. According to the 
puianas the dynamic Subramaniya also instructs Siva with 
the same mantra”“Omkara” “ajqum=l gf” says tha 
Upanishadic mantram. The Full and the Residue are both 
perfect and the same. Hence itis said that Ekakshara is: 
both ‘Para’ and ““Apara Brahman’ combined. 


viii 


The Vedas and ths Upanishads proclaim the glory of 
this one mantra above all other — In the Katha 
Upanishad Yama says to Nachiketas 


சன 9 எண எரர்‌ waif எ aga 
ரலி எனச்‌ எரி என்‌ எல்‌ ண்ரே எலிக்‌ சிரி! 


The goal (the state or word) which all the Vedas 
proclaim which ell penance declare and desiring which 
all lead the life of chastity, that goal, that state or that 
word, I tell thee in brief, It is“QM” This syllable is verily 
Brahman,. This support is the supreme knowing, this 
support one is glorifjed in the world of Brahman. 


ளன SAAT ஏனா எள frame: 
என்‌ எரி னா: காணா ளகை — says the Gita 


“lam the father of this universe காம்‌ its mother, the 
supporter and the grandfather, the goal of all knowledge, 
the purest, the syllable “OM lam also tho vedas in its 
entirety. ்‌ 


The காணான்‌ says that by meditating on the 
Pranava the Atman is perceived manifestly in the body 
because itis latent there, always in the body. Here 
spiritual practice is identified with meditation on ‘Pranava’ 
or the sound symbol ‘Aum’. Making the body the lower 
piece of wood and pranava the upper piece of wood and 
practising churning in the form of meditation one should 
realise God as one would find out something hijden. Else~ 
where theteacher and te disciple are compared to the two 
pieces of wood. Acccrcing to Patarjelis yoga Philosophy 


‘lswara” isa specie! purusha, untouched by misery, actions, 


results, and desires, His manifesting. word is ‘Om’. The 
thought and the word cannot be separated. This word 


ட்ட 


$ 


iX 
must be repeated with meditation upon its meaning. Hence 


comes the knowledge of the Atman and the destructions 
of all obstacles to that spiritual knowledge. 


Therefore, itis said that ‘Omkara’ or Vighneswara is the 
வவ Lord and remover of all obstacles to the spiritual path. 
ட்‌ Hence the aspirant has to pay 006 to the Lord of 

obstacles at the very start. Sirce : all the thousands 
of mantras and all Vedic mantras merge jn Pranava, He 
the Lord of Pranava is the Supreme Brahran, the 
Absolute Existence, Knowledge and Bliss, Says the 
Mundaka Uparishad: 


ள்‌ TTA எவ TEETER 

SANTA எனக என்‌ TAT 

With P:anava as the bow 2nd the jivaima as the arrow. 
the aspirant should aim correctlv at the target of Brahman’ 
This makes the J'vatman one with Brahman like the arrow 
piercing the Loal and becoming one with it. 


The whole of Mandukva Upanishad is a detailed 
| commentary on this mantra. Tne first mantra says 

“ofa daze fH என்‌ Selanne | 

ஏர்‌ ௭௭௭ வாள fefa aA ST Ua | 

னா எகாளானிர்‌ எசா 0௭7 


The upanishad concludes by saying— 

ATA ZT 1 ௭௪4: 9௪௮ Tom: (எலினா: 

கஜா AH AFIT ATMA, ஏ CF 88 

The immeasurable Omk-ra’ is the fouth Turiya state 


beyond the relative universe: 1115 non-dual Bliss, this 
-  Omkara which is verily the Atman itself. He who worships 


- 


x 
this Omkara in the. prescribed manner merges in the 
ultimate Reality or ‘Sivam’. 

‘his Upanished, the Goudavada karika 4 


Commenting on 
phatic languzge 


speaks in much more clear and em 
எனச்‌ விர னா உண்ன gf ண | 
எஎனாரராரிசார்‌ எனி எ af 1 
AIAG TATE FATA: fa: 
வீகன்‌ என்‌ 3௭ எற்‌ எர: 1! 


“know that this ‘Pranava’ is the 1019198978 Himself situa- 
ted n the teart of all beings. He 15 all pervasive like Akasa, 
Knowing snd mecitating upon Him thus 85 ய்து universa] 
Atman, the Intelligent goes beyond all Sorrow.” 

“Omkara’ as the Immzas'tra>le infinite 
end of all duality as Siva 
one is the Muni, one who 
he Eternally Silent one,’ 


““He who realises 
and Indivisible one, as the final 
(the Abode,of Eternal Bliss), he al 
meditates on the ultimate 32௮0) t 


In the Chandogya upanishad We read: “‘Within the city 


of Brahman there is the heart and with in the heart there is 
a httle house, This house has the shape ofa Lotus and 
within iridwells that whichis to be soughi afer மப்பு 
about and realised. Even 50 large 8 universe outside, is the 
universe with in the Lotus of the heart. Though old 806 
€:.mes 1o the body, the Lotus of the heart does not glow 
old. It does not die with the death of the body: 


As the Murdaka Upanishad says--“Within the Lotus 
of the heart, He dwells, where the nerves meet ike spokes 
of a wheel. Meditate upon Him as ‘OM’ and you may easily 


cross the ocean of darkness,” 


xi 


In the effulgent Lotus of the hsart dwells Brahman 
passionless and indivisible. He is pure. He is the “Light of 
. all Lights” 


ணி? எரிரர்‌ கள: எரர்‌!” says the Gta 

Instances can be multiplied in plenty from all the Upa- 
nishads since all the upanishads spzak only about the glory 
of this one mantra of Ganesha. 


[ hope my readers would permit me now to quote a 
few instances from ihe words of our Tamil Saints-Says 
Manikavachagar 


உய்ய என்னுள்ளத்துள்‌ ஓங்காரமாய்‌ நின்ற 
மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள்‌ 
ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. 


When ॥ hear the sound of ‘Aum’ inside me it elevates 
me to higher spiritual plane. Thou art that ‘‘Omkara” that 
Truth, that pure form of Siva riding on the bull, thos whom 
all the Vedas Call as the Father, deepest, farthest, and 
subtlest of all. 


says Pattinathar 
ஓங்காரமாய்‌ கின்ற வத்துவி 3லயொரு வித்து வந்து 
பாங்காய்‌ முளைத்த பயன றிந்தாற்பதினாலுலகும்‌ 
நீங்காமரீங்கிகிறை யா நிறைந்து நிறையுமுவா 
யாங்காரமானவர்க்‌ கெட்டாக்கனிவந்தமர்ந்திடுமே. 


From the Lord who is described as ‘O nkara’ or Pranava 
mantra is born the Panchakshara, that fills the universe; 
Having realised the Trutn of this Pranava mantra, by long 
practice one gets rid of his limited ego and reaps the fruit 
this self-effacement which is God realisation. Here Omkara 
is described as ihe form of the Lord fillng the entire unl- 


Verse of 14 worlds 
ln another piace He says, 


xii 
ஓசையொடுங்குமிடம்‌ 


ஓங்காரத்துள்ளொளிகாண்‌ 
பேசாதிருக்கும்‌ பிரமமிது வென்றாண்டி. 


Where the Anahata sound ceases to be heard, it is 
transformed into the pashyanti state of sound. |\t is the 
State of Inner vision. The inner voice itself gets trans- 
formed in its own subtler form of Brilliance or self-Efful- 
gence which is self-knowledge. Beyond that is the Eternal 
Silence’, the paranada, the seat of Brahman, which cannot 
be conceived by any thought form. Let us now hear what 
Saint Thirumoolar Mah:muni has to say about Nada 
Brahman. If you search thrcughout the entire ‘Thiruman- 
thiram’ you will find that it is a full and detailed commen= 
tary of the “Grand name of God", the Supreme ParamaSiva, 
The entire treatise deals wlth the different facets of the 
Lord expressed through Panchakshara preceded by the 
Ekakshara Pranava. 


உள்ளத்துள்‌ ளாமென ஈசன்‌ ஒருவனை 
உள்ளத்‌ துள்ளேயங்கியா। வொருவனை 
உள்ளத்துள்ளே நீதிய வெருவனை 
உள்ளத்துளேயுடல்‌ ஆகாயம। குமே. 2759 


By God’s orace if you repeat the mantra ‘Om’ constantly 
and continuously tho Lord will present Himself before 
You, because he is part ard parcel. inseparable from your 
self. He will become the spiritual guide situated in your 
heart of hearts and vou will become disembodied liks 
Akasa, the Lord Chidambaranatha being the Omnipresent 
situated in your own disembudied spiritual state. 


ஓங்காரத்துள்ளே யுதித்த ஐம்பூதங்கள்‌ 
ஓங்காரத்துள்ளே யுதிக்க எர சரம்‌ 
ஓங்காரத்தீத்த யர்‌ மூன்றும்‌ உற்றன 
ஓங்கார சீவ பரசிவரூபமே. 2028 


<1 


| 


பது... 


xiii 


According to Saiva-siddhanta, the Thirty Sixth 
Tatwa is Nada Brahman, the body of God. The 
sound that is heard by the vogis orianates from the 
Nada Brahman Himself. From that Sabda Brahman, the 
entire universe has come into being. Beyond even the 
sound is the fourth Turiya state where all beings become 
one, Omkara is both jivatman and paramatman combined 


Let us now hear from ‘Avvaiyar’ the great woman 
devotee of Ganesha—In “Vinayakar Akaval” which isa 
masterly treatise on yoga coupled with devotion She says" 


ஒன்பது வாயில்‌ ஒரு மந்திரத்தால்‌ 
ஐம்புலக்கதவையடைப்ப துங்கா! ட்டி.” 


“By chanting the one mantra of Aum, God has shown 
me the way to contro! and close the nine doors of the 
physical body.” 


Tne entire treatise entitled ‘Vinayakar Akaval’ requires 
1௦ be studied and repeated by every devotee of Ganesha 
and its meaning contemplated and intensely meditated 
upon. | shall now refer to the sayings of two famous 
Kerala saints, who have referred to the same subject, 
In His opening stanza of, Haiinama K-ertanan Ezhuthachan 
the father of malayalam language sings. 


௦ஐ௦௦௦௦மூ RAIDS MD” olson 
௭௫௨௦௦௦௦௯70 6௦0௨ MIMD 
ஸேமஃ வுணாவ 97029௦9101 
௨௭௦௦௦௨96௫௨ ௨0 IMD MAE 


The ultimate Reality that is Omkara divided itself into 
three Sattwa, Rojas, and Tamas. He created the ego 
(Ahamkera) and He nimsell remains the witness and the 
Eternal teacher of teachers for arousing full consciousness 


xiv 


in sentient and insentient beings, | worship atthe feet of 
this Lord Harinarayana. The thres fold seperation is also 
interpreted as the three letters A. U. and M. The 
great Narayana guru Says, as follows jn the concluding 
Stanza of his “Aimopadeshasatakam’” 


டுலிறாறலு, ௭௦8602௨௩0௦ ஈட 
௮7299, ஒலு Mfg mW WNIT 
ஸூ்ஸஃ797, ONTO TED... 
லி, கவே? QGAW AGM Esso, 


Let us think: 


‘1 am not this or that or its m=zaning, neither existence 
nor non-existence am |, Let ms slowly m=rge in this, the 
Eternal ‘OM’ having realised it as the b'iss of Satchidananda 
Again He says. ்‌ xy 


80850 2௦1 வலிய 
816௦௭௫2189௦ 

822530௦ ஹட ௨5] மஸ]. 
௦200௫ 51௨0 

௨:௦௧:௦௫, 10MM NOB EN 
MQ M88௯ 

W890 C10) AN TIT OMNWA MAA 
59௭௦87 ௮75010 வ௦ 


In this stanza the poet rises to the highest yogic 
experience possible for man. His consciousness is raised 
from the hearing of the Anahata sound to the state of 
Nadateetam(the state uf tural siler.ce) where the ego is 


dissolved and there is no body 12161௦ hear and enjoy tne 
nectar. 


A taste 107 சோறு God's name is the frst 
manifestaion of devotion. Opservance of rituals, chanting 


Xv 


ihe Lord's rame, reading the scripturcs, and worshippirg 
his images ere not mere kindergar'en lessors. They are 
really very eficacious discplines in the path of spirituality. 


In this c~nnection let m= pen a few lines on the 
importance of Ganapathi Hema. Repetiton of sacred words 
or mantr:ms are done along with vedic rites “‘yegjnas’s 
The secrif'ce in the Vedas symbolises cosmic labour, the 
march of the universe, towards its goal of awakening the 
urcorscious, to conscicusness and finally to super- 
consciousness எத aa: gal: ஏச qT ஏஎ: 
says the Gita. ‘Yagj~a’ is born alcng with Praj’pati, By the 
act of sacrifice man learns to ewsken the Divine in him and 

. leaves tehird the mortal 2nd gross elements. Purification 
has to start from Prithivi Tattw?, upwards. Hence’ gandha’ 
or sugandha whith is the quality of the earth is sought 
to be purified bv the inhalation of tre ure ‘homachuma 
the pure smcke arising fiom the sacrificiel fire. The human 
brain requires plenty of oxygen for its 00008 working. Inha- 
lation «f sauwic materials inthe jorm cf lifeoivirg gases 
ewekens tre secret chemrers ot the brein. If certein kinds 
of pciscncus cases like chlorcform or ether Can make one 
urconsciois itis but a :cientitc tru'h to காறும்‌ that 
certain other kinds of pure cases arising from homa can 
make one supet=conscious, Tre materials like ‘samich’ 
or dried sticks of gJowa®e called ௮௨௦ jn Malayzi>m when 
burnt along with cocoanut chirs ard thee procuce 8 
tefreshina effect and repeated inhalation of the pure 
moke arising  therefiom, coupled with the vibrations 
produced by mantra japa awakens the sleeping 
kundalini ans trans‘orms the individual into the likeness of 
his Ishr: -Devata. Aoni is the eneray of consciCUSNESS. 1115 
sad ina parable inthe vedas that in fear and wishing 


வர்‌ 


to escape, Agni hid himself in the region of unconsici- 
௦01655, He is then persuzded by Brahma h'mself to accept 
the job of the charioteer or the path Finder for the devotes 
Hence the last verse of Isavasva Upanishad says--Oh 
Agni lead me through the right path, you are the knower 
of all my Karmas and jnanas, Lead me through the northern 
path of no return, | have already become, weary of births 
end deaths going and coming through the Dakshina 
marga. Purify me of all my sins bodiiy and mental. ! can 
Only pray to vou again and again. This is a praver to 
tid oneself from embodiment. Only in the disembodied 
Sp.ritual state, can one realise the Truth of Existence, 


The Purushasukta portrays creation itseif as the result 
of sacrifice (Yagina). Gita declares that together with 
the sacrifice did the Lord of Beings create mankind 
declaiing, “Bv this Shall ye increase, may this beto you 
the giver of all your cesires The most telling instance 
of sacrifice is its personification in the Varaha avatara. Tnis 
white boar retrieved the earth element and purified it by 
his touch, Nammalwar says that this boar form, Yagina 
Varaha is the embodiment of wisdom. As. Brahma sat lost in 
thou ‘ht, as tte land mass of earth: being lost in the waters, 
there sprang out from his nostril, a tiny boar which soon 
Grew like a mountain. This was the supreme Lord; with the 
tour Vedas as his feet, the 21 sacrifical posts (yagjna stupas) 
as his ribs, fire as his tongue, the sacred grass (68) as 
the hairs on his body, his head as the Pranava and so 
forth, the embodiment of yagjna. This white boar 
redeemed and purified the earth. Hence the present age 
is called cuoimaioos |e (the era of the white boar) 


Hence for the devotees of Lord Ganesha, homa 
combined with repetition of Ganapathi sahasranama 


4! 


» 


ப, 


xvii 


isan indispensable necessity for tne purification of his 
external body composed of the five elements and for 


internal purification of the subtle body, the antah—karana. 


Among the various ‘upasanas’ or methods of worship 
for the spiritual aspirant mentioned in the vedas the worship 
of Ganesha is really ‘Nadopasana’ or .Pranavopasana. The 
sadhaka, by his regulated practice of mantra-japa according 
to the instructions of his Guru will be able to arouse tho 
Kundalini power, supposed to be sleeping at the 
mooladhara and send this conscious power ‘through the 
Sushumna nadi, piercing the various centres mentioned 
in the yoga sastras and attain union with the Lord 
situated at the top of the Brain centre which is described 
asthe Sahasrara, the thousand petalled Lotus. For 
detailed reference and study of the mantra sastra and the 
yoga sastra, the readers are requested to study ‘The garland 
of letters’ and “The Serpent power”, two well written trea- 
tiseson Tantra marga by Sir John woodroffe. A very close 
and intimate knowledge of ‘Raja yoga’ and the commentary 
on Patanjali yoga sutras by Swami Vivekanada is an 
indispensable necessity for every devotee of Ganesha. 


ஒளியையொளிச்‌ செய்து ஓமென்றெழுப்பி 
வளியை வளிசெய்து வாய்த்திட. வாஙகி 
வெளியை வெளி செய்து மேலெழவைத்து 
தெளியத்தெளியுஞ்சிவபதம்‌ தானே 


The fire at the mooladhara should be awakened, by 
meditation on “Aum”, the moolamantra of Ganesha and then 
by controlling the breath and make the Kundalini rise 
through the spinal column which is Sakti, in the course of 
her travel to reach the feet of her Lord Siva, at the cool 
heights of the Himalayan Kingdom, will pass through the 


xviii 


six centres of consciousness or planes of existence and 


beccme united with her Lord to complete the circle after 
creation. 


In geographical terms the para-sakti or Devi Kanya 
Kumari is performing Tapas at Cape Comorin to join her 
Lord who resides in the sunlit snowy mountain heights of 
Kailas which is an ocean of Brilliance. Physically the Sakti 
said to be only partially active, (sleeping state) at the 
mooladhara, enough 1௦ keep the psycho -physical organisam 
in living rhytrm. The Sadbheka should by his upasana and 
intense devotion and meditation, make her rise up through 
the spiral column 1௦ reach and unite with her Lord Siva 
the foimless Brehmen at the Sahasrara, the seat of pure 
conscousness. The symbolic light, which is an ocean 


of Brillianec is the representation of the height of Blissful 
union. 


This thouend petalled Lotus is beautifully described 
by saint Thiumooler. He has expressed in most beautiful 
Bot imagery whet is really in expressible in words. Says 

e. 


பாரிஃ லை நீரில்லை பங்கயம்‌ ஒன்றுண்டு 
தாரிஃலை வேரிஷ்லை தாமரைபூக்த.து 
ஊரில்லை காணும்‌ ஒளிய த ஒன்றுண்டு 
கீழில்லை மேலில்லை கேள்வியில்‌ பூவே: 824 


Here isa travel of the aspirant from the form to the 
formless Bratman, beycrd, all time and space. Here 
Jivaiman unrestricted by his upadhis becomes totally 
purified and fiee of ell attachment to his individual being 
the ego, beccmes one with the Universal centre, the Soul 
of the universe or Paramatman. 


21% 


May the thousand names of the Lord and its commentary 
published, lead dovotees to the thousand petalled lotus’ 
the seat of the Lord: this is my humble prayer. 


1 lay no claim to anything of what | have written above, 
| have merely quoted the scriptures and words of the saints. 
I am merely the servant of the servants of the devotees of 
the Lord’ 


May He bless all. 


அடியார்க்கும்‌ அடியேன்‌ 

uncle Sreenivasan. 
Mavelikkara 
15-2-1976 


JUSTICE 6. VISWANATHA IYER, Ernakulam, 
KERALA HIGH COURT 12th January, 1976. 


Lord 658. is reckoned foremost among. the 
Hindu Pantheon. The Lord is praised as sf சளிஎர்‌ 


35557௭ FETT எனக்‌ in the Vedas, We all pray to him that 
all our efforts in daily life and worship should proceed to 8 
Successful end without any hindrance. We perform 
Vigneswara Puja first before proceeding to perform 
‘religious ceremonies, A devout Hindu offers Puja to Maha 
Ganapati before he Starts on any mission whether for 
business or otherwise. When a child is initiated into the 
art of learning tie first thing that he is taught to learn 
to pray to Lord Ganesa that he may protect him from any 
hindrance and ead him properly in the pursuit of his 
studies. itis stated in the Maha Bharata that Veda Vyasa 
Prayed to Maha Ganapati to write down the epic that 
Veda Vyasa would narrate and that was done. Such is 
the-eminent position given to Lord Maha Ganapati in 
Our prayers that it is no wonder that Veda Vyasa himself 
Wanted to know the qualities and attributes of Maha 
Ganapati and Lord Brahma gladly agreed to recite 
the Maha Ganapati Sahasranama Sthotram to him as narrated 
by Maha Ganapati himself to Lord Paramasiva, 


Itis not easy to write a commentary on such an 
important Sthota . and fortunately Bhaskara Raya 
DEEKSHITA'S commentary called “னி on this is o 
masterpiece of ஈகா and relgious wisdom, Butt is 
in Sanskrit as the : thotras themselves are. Nowadays some 
only can read Sanskrit and of them a few only can under= 


xxi 


stand the meaning of Sanskrit expressions. A recitation 
of the Sthotras will be done by those who have implicit 
faith in them even if they do not know their meaning. 
Even they will appreciate the namavali better, and many 
others may begin to recite the Sthotras, if they know their 
meaning andin that way there is a greater hope of 
sustaining the manthras now and handing them down to 
the next generation. The present generation does not 
blindly believe the religious dogmas. One has to reason 
out to instil belief in them. The questioning mind of the 
younger generation can be answered only by acharya 
explaining the meaning and purpose of the sthotras. This 
is attempted to be done by Sahitya Visarada Sahityaa 
Vedanta Siromani, Professor. V S.V- Guruswamy Sastrigal 
in this book in Tamil. His deep knowledge of Sanskrit 
and Tamil is put toa sacred use in this book. He has 
expressed in simple language the meaning of each namavali 
Each namavali. is based on one quality, attribute or aspect 
of Maha Ganapati and the readers will be very much 
enlightened on reading it and will appreciate the book 
very much. The learned author has tried to point out the 
mistakes in other publications on the subject and tried to 
ல்‌ them. This adds to the usefulness of the present 
ook, 

One word about the publishers. Sree Azhakiya kanni 
Vinayakar Koil Trust is doing yeoman service to the public 
by undertaking the printing and publishing of religious 
books. The publication of this book by them deserves 
unstinted praise from all devout Hindus. The usefulness 
of this book will be a good encouragement to them to 
continue their good service to Hindu religion. 

(Sd) 
G. Viswanatha lyer 


உரையாசிரியர்வரலாறு 


1 ஊரும்‌ முன்னோரும்‌:-- 


“விஞ்சு புகழ்‌ தஞ்சை” மாவட்டத்தில்‌ ஸ்ரீ வேஙகடேசப்‌ பெருமாள்‌ 
கோவில்‌ கொண்டிருக்கும்‌ “பூபதிராஜபுரம்‌” என்னும்‌ ஊர்‌ மிகவும்‌ 
புனிதம்‌ வாய்ந்த தலமாகும்‌. நாராயண தீர்த்தர்‌ என்னும்‌ தவசிரேஷ்டர்‌ 
இத்தலத்தில்‌ தெய்வத்‌ திருக்காட்சி கண்டு களித்தார்‌. இவர்‌ கி.பி: 
17 ம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றினார்‌. கொடிய வயிற்றுகோய்‌ இவருக்கு 
ஏற்பட்டது. உடனே துறவறத்தை மேற்கொண்டார்‌. நோய்‌ குறைய 
வில்லை. அத்வைத நூல்களில்‌ நிகரிலாப்‌ புலமையும்‌, கண்ணன்மீது 
ஆழ்ந்த பக்தியும்‌ உடைய இவர்‌ தீராத வயிற்றுகோயுடன்‌ திருப்பதி 
முதலிய திவ்வியத்‌ தலங்களுக்குச்‌ சென்று வழிபட்டார்‌. வழியில்‌ 
ஓரிரவில்‌ பூபகிராஜபுரத்திலிருந்து நான்கு மைல்‌ தொலைவிலுள்ள 
குடமுருட்டி ஆற்றின்‌ கரையில்‌ அமைந்துள்ள பிள்ளையார்கோவிலில்‌ 
தங்கி, கண்ணனை எண்ணிக்கொண்டே, தன்‌ துயர்‌ துடைக்க 
3வண்டுமென வேண்டித்‌ துயிலும்போ து, கனவில்‌ அந்தணர்‌ ஒருவர்‌ 
தோன்றி, விடிந்தவுடன்‌ அவர்‌ காணும்‌ விலங்கினைப்‌ பின்‌ தொடர்ந்து 
சென்று அது மறையுமிட த்‌ தில்‌ தங்கி இறைவன்‌ கருணையைப்‌ போற்றி 
வாழ்ந்தால்‌ பிணித்துயர்‌ விலகுமென்று கூறி மறைந்தார்‌: 


காலையில்‌ விழித்த நாராயண தீர்த்தர்‌ தன்‌ அருகே ஒரு 
வெண்ணிறப்‌ பன்றியைக்‌ கண்டார்‌, பெரு மகிழ்ச்சியுடன்‌ அவ்வரா 
கத்தைப்‌ பின்‌ தொடர்ந்தார்‌. அப்பன்றி கல்‌, முள்‌ நிறைந்த பாதை 
களையும்‌, சேற்று நிலங்களையும்‌, கழனிகளையும்‌, ஒற்றையடிப்பாதை 
களையும்‌ கடந்து, பூபதிராஜபுரத்தை அடைந்து, அவ்வூர்‌ கோயிலுள்‌ 
சென்று மறைந்தது. நாராயணதீர்த்தருக்கும்‌ ஆலயத்தினுள்‌ அடி 
யெடுத்து வைத்த அக்கணமே அன்றுவரை வாட்டி வதைத்த வயிற்று 
கோய்‌ மறைந்தொழிந்தது. புத்துணர்ச்சி பெற்ற அவர்‌, இறைவனின்‌ 
திருவிளையாடல்களை கவிதை, உரைஈ௩பை, இசை, ௩டனம்‌ என்னும்‌ 


எழுதியவர்‌- 
11. ராஜகோபாலன்‌ N.A. 
தமிழ்விரிவுரையாளர்‌, அரசினர்‌ கலைக்‌ கல்லூரி: திருவனந்தபுரம்‌, 


த 


ஸனாதன தர்மத்தின்‌ உறைவிடமும்‌, நிறைந்த பண்பாட்டின்‌ 
உருவமுமாக விளங்கி அடக்கத்துடன்‌ இறைவன்‌ பணியே 
வாழ்வென்று தொண்டாற்றிவரும்‌ உரையாசிரியர்‌ ஸ்ரீ V. 5. 
குருஸ்வாமி சாஸ்திரிகள்‌. 


ஞு 


xxiii 


நான்கையும்‌ கலந்து நாடகக்‌ காவியமாகப்‌ பாடத்‌ தொடங்கினார்‌. 
அவர்‌ நாடோறும்‌ காவியத்தை இசைக்கும்போது அதில்‌ ஈடுபட்டக்‌ 
கண்ணனும்‌ தோன்றி ஆடுவது வழக்கமாம்‌, கண்ணன்‌ நேரில்‌ 
தோன்றிக்‌ கையொலி செய்தும்‌, நாட்டியம்‌ ஆடியும்‌ துறவியை 
ஊக்குவித்த கதை கேட்போரை மெய்‌ சிலிர்க்க வைக்கும்‌. 


இவர்‌ ருக்மிணி கல்யாணம்‌” வரை கதைப்‌ பகுதியைப்‌ பாடினார்‌. 
அதுவரை ரசித்து மகிழ்ந்த கண்ணன்‌ அதற்குப்‌ பின்‌ வரும்‌ கதை 
யைப்‌ பாட வேண்டாம்‌ என்று தடுத்தானாம்‌. கண்ணனின்‌ கட்டளைப்‌ 
படி தீர்த்தரும்‌ மங்களம்‌ பாடி பூர்த்தி செய்துவிட்டார்‌. -'கிருஷ்ரை 
லீலா தரங்கிணி?” என்னும்‌ இப்பக்தி தூலில்‌ ஐய ஐய ஸ்வாமின்‌? 
ஐய ஐய, ஜயஜய கஜமுக; ஜய வக்ரதுண்ட”? என்று தனக்கு வழி 
காட்டிய பிள்ளையாரையும்‌, “ஜய ஐய வராகபுர வேங்கடேச?” என்று 
வராக வடிவில்‌ காட்சி அளித்துக்‌ காத்து அருளிய வேங்கடேசப்‌ 
பெருமானையும்‌ வாழ்த்தி வணங்கியுள்ளார்‌. அக்காள்‌ முதல்‌ பூபதி 
ராஜபுரம்‌ வராகபுரம்‌ என்று பெயர்‌ பெற்றது. வராகபுரம்‌ என்ற பெய 
ரான து; வரகூர்‌ என மருவிய இவ்வூரில்தான்‌ ஈம்‌ உரையாசிரியர்‌ 
பிறந்தார்‌: 


கண்ணன்‌ பிள்ளைத்‌ திருவிளையாடலில்‌ “உறியடி விலை” முக்கிய 
மானதாகும்‌. அதனை  வரகூரில்‌ உற்சாகமாகக்‌ கொண்டாடும்‌ 
ஏற்பாட்டைச்‌ செய்தவரும்‌, நாராயண தீர்த்தர்‌ ஆவார்‌. உறியடி 
விளையாடல்‌ சிக்யோத்ஸவம்‌'” எனப்படும்‌. பத்து நாட்கள்‌ ௩டை 
பெறும்‌. அப்போது கிருஷ்ண லீலா தரங்கிணிப்‌ பாடல்கள்‌ 
இசைக்கப்படும்‌. 


கி. பி. 19ம்‌ நூற்றாண்டில்‌ வரகூரில்‌ தோன்றிய நாராயண சாஸ்தி 
ரிகள்‌ கோழிக்கோடு சாமூதிரிக்‌ கலாசாலையில்‌ வடமொழி ஆசிரிய 
ராகப்‌ பணியாற்றினார்‌. ஓய்வு பெற்ற பின்‌ வரகூர்‌ சென்று வாழ்க்தார்‌. 
அவ்வூரில்‌ நடைபெறும்‌ வரலாற்றுச்‌ சிறப்பு மிக்க உறியடி விழா 
வினைக்‌ குறித்து ££உறியடிப்‌ பிரபந்தம்‌?” என்னும்‌ நூலை வடமொழி 
யில்‌ இயற்றினார்‌. ஸ்ரீ குருஸ்வாமி சாஸ்திரிகள்‌ இந்நூலுக்குக்‌ குறிப்பு 
ரையும்‌, விளக்கவுரையும்‌ எழுதிச்‌ சீரிய முறையில்‌ பதிப்பித்துள்ளார்‌. 


சாஸ்திரிகள்‌ தோன்றிய குடும்பத்தை  “சங்கரசிவன்‌ குலம்‌” என்று 
கூறுவார்கள்‌. ஸ்ரீ சாஸ்திரிகளின்‌ முதாதையார்‌ ஓருவர்‌ இப்பெயரைக்‌ 
கொண்டிருந்தார்‌. அவர்‌ 200. ஆண்டுகளுக்கு முன்‌ வாழ்ந்தவர்‌. அறு 
நூல்கள்‌ விதித்த முறைப்படி ஆசாரசீலராக வாழ்க்‌ துவந்தார்‌. அதி 
காலையில்‌ கண்‌ விழித்து, குடமுருட்டி ஆற்றிற்கு நீராடச்‌ செல்வார்‌. 
செல்லும்போது செங்கண்மாலின்‌ நாராயண நாமத்தை உரக்கக்‌ 


2 12௮1 52806 டன்‌ ப்ட்‌ உதய இடப ய “| ஹ்ம்‌ * த 


XXIV 


கூறிக்கொண்டே செல்வார்‌. இத்திநவொலி கேட்டுத்தான்‌ அப்பகுதி 
களில்‌ வாழும்‌ உழவர்கள்‌ எல்லாம்‌ கண்‌ விழித்து உற்சாகத்துடன்‌ 
கழனிகளுக்குச்‌ செல்லத்‌ தொடங்குவர்‌. நாராயண நாமத்தை நாடோ 
றும்‌ நவின்ற காரணத்தால்‌ ஊரார்‌ இவரைப்‌ பெருமரியாதையுடன்‌ 
“நாராயண ஐயா? என்றே அழைத்தனர்‌. மாரி குன்றி வறட்சி வரும்‌ 
போது ஜாதி வேறுபாடின்றி ஊரார்‌ அனைவரும்‌ இவரை நாடி., வாடி. 
நிற்கும்‌ பயிர்களை வாழவைக்க வேண்டுமென வேண்டி நிற்பர்‌. அவர்‌ 
எல்லோரையும்‌ அழைத்துக்‌ கொண்டு ஆற்றுக்குச்‌ சென்று தான்‌ 
முழங்காலளயு நீரில்‌ நின்றுகொண்டு பிறரையும்‌ நிற்க வைப்பாராம்‌. 


““வருணனே! அருள்‌ புரிக. மழையைப்‌ பொழிந்து, கருகும்‌ பயிர்‌ 
களைக்‌ காத்திட வேண்டும்‌. 


மக்களை வாழவை?? என்று உரக்கக்‌ கூறி 
பிரார்த்திப்பார்‌. பிறரையும்‌ உரக்கக்‌ கூறும்படிச்‌ செய்வார்‌. சிறிது 
நேரத்தில்‌ பெருமழை பெய்யுமாம்‌. 


நாள்தோறும்‌ அதிகாலையில்‌ காலைக்‌ கடன்களாகிய 
ஜபம்‌, கதிரவன்‌ வழிபாடு ஆகியவற்றைச்‌ செய்வார்‌. 
திருநீறு திகழும்‌ நெற்றியுடனும்‌, உருத்திராட்ச மாலை அணிந்த 
கழுத்துடனும்‌ காட்சி அளிப்பார்‌. சிவபூஜை செய்யாத நாளில்‌ 
உண்ணார்‌. உறங்கார்‌, இத்தகைய சீரிய குறிக்கோள்களுடன்‌ வாழ்ந்த 
இச்சங்கரசிவனாரின்‌ பெயரிலேயே குடும்பம்‌ அழைக்கப்பட்ட து. இவர்‌ 
ஒரு மாதத்தில்‌ பத்து நாட்கள்‌ துறவிகளுக்கு அன்னம்‌ அளிக்கும்‌ 
வழக்கத்தையும்‌ கைக்கொண்டிருந்தார்‌. 


காயத்ரி 
நிறைந்த 


பக்கத்து ஊர்‌ செல்வந்தர்களிடையே நிலவிய பகை முற்றியது. 
பொருட்செல்வம்‌ மிக்கவர்‌ களில்‌ ஒருவன்‌ மற்றொருவனைக்‌ கெ ரன்றான்‌. 
ஆற்றின்‌ கரையில்‌ இக்கொலை நடந்த வேளையில்‌ நாராயணய்யா 
கரையில்‌ அமர்ந்து தியானத்தில்‌ ஆழ்ந்திருந்தார்‌. நீதி மன்றத்தில்‌ 
வழக்கு ஈடைபெற்றது. இருசாராரும்‌ சான்று கூறும்படி இவரை 
வலியுறுத்தினர்‌. இவர்‌ மறுத்துவிட்டார்‌. எனினும்‌ நீதி மன்றம்‌ 
இவரை அழைத்ததால்‌ அங்கு சென்றார்‌. திருவையாற்றுக்குக்‌ கால்‌ 
நடையாகவே ௩ஈ௩டந்து சென்றார்‌. காலை வழிபாடுகளைக்‌ காவிரிக்‌ கரை 
யில்‌ செய்தபின்‌ நீதிமன்றத்தை அடைந்தார்‌. “£இவ்வழக்கோடு தொ 
டர்புடைய பணக்காரர்களை உங்களுக்குத்‌ தெரியுமா??? என்ற முதற்‌ 
கேள்வியை நீதிபதி கேட்டார்‌. நீதிபதி அவர்களே! “பணக்காரன்‌. 
என்னும்‌ சொல்லுக்குரிய இலக்கணத்தை முதலில்‌ சொல்லித்‌ தந்தால்‌ 
தங்கள்‌ வினாவிற்குரிய விடையைச்‌ சொல்வேன்‌?” என்று பதில்‌ 
கூறினார்‌. இதைக்‌ கேட்ட நீதிபதி திகைத்தார்‌. இப்பெரியாரின்‌ 
மாண்பினை உணர்ந்தார்‌. அவரை மேற்கொண்டு விசாரிக்காமல்‌ 
திரும்ப அனுப்பிவிட்டார்‌. இன்றும்‌ வரகூர்‌ முதியோர்கள்‌ இந்‌ 
நிகழ்ச்சியைச்‌ சொல்வதுண்டு, i 


wv 


XXV 
2 பிறப்பு: 


ஸ்ரீ சாஸ்திரிகளின்‌ தாயார்‌ குருமாம்பான்‌ மறைகள்‌ வகுத்த 
முறைப்படி வேள்விகள்‌ இயற்றிய நற்குடும்பத்தைச்‌ -சார்ந்தவர்‌ 
இவ்வம்மையார்‌ பெற்ற முதல்‌ மூன்று ஆண்‌ மகவுகளும்‌ நான்கு வயது 
வரை வளர்ந்தபின்னர்‌ இறந்து போயின. முன்று குழந்தைகளை 
முறையே வளர்த்துப்‌ பறிகொடுத்த இம்மாதரசி பெரும்‌ துயரில்‌ மூழ்‌ 
கினார்‌. வரகூர்‌ ( வேங்கடேசப்‌ பெருமானிடம்‌ அல்லலுற்று ஆற்றாது 
அழுது ஒரு ஈன்மகன்‌ பிறக்க வேண்டுமென்றும்‌ அக்குழந்தை நீடிய 


நல்வாழ்வு பெற வரகூர்ப்‌ பெருமாள்‌ . அருளவேண்டும்‌ என்றும்‌ 
வேண்டினர்‌. நான்காவது மகன்‌ பிறக்கும்வரை இடது கையா 


லேயே உண்டேன்‌? என்னும்‌ உறுதி மொழியையும்‌ எடுத்துக்‌ கொண்‌ 
டார்‌. மேலும்‌ அப்பிள்ளையின்‌ பதினோராவது வயதில்‌ காயத்ரி மந்திர 
உபதேசம்‌ பெற்றவுடன்‌ அவன்‌ உயரமுள்ள கை விளக்கு ஏநதிய 
ஆண்பதுமை ஒன்றைப்‌ பெருமாளுக்குக்‌ காணிக்கையாக வைப்பதாக 
வும்‌ நேர்ந்து கொண்டார்‌. 1911ம்‌ ஆண்டு டிஸம்பர்‌ மாதம்‌ 12ம்‌ தேதி 
அன்று நான்காவது மகன்‌ பிறந்தான்‌. அக்குழந்தைதான்‌ ௩ம்‌ சாஸ்‌ 
திரிகள்‌. ஐந்தாம்‌ ஜார்ஜ்‌ மன்னரின்‌ முடிசூட்டுவிழா அன்றைய 
தினமே நடைபெற்றதால்‌ அரசாங்கத்தினரால்‌ கிராமம்‌ முழுவதும்‌ 
அலங்கரிக்கப்பட்டு வீடுதோறும்‌ மதுர தின்பண்டங்கள்‌ வழங்கப்‌ 
பட்டன. ஸ்ரீ சாஸ்திரிகளின்‌ பிறந்தநாளில்‌ இச்சம்பவத்தின்‌ சேர்க்கை 
வரவிருக்கும்‌ நன்மையைக்‌ குறிப்பதாகும்‌ என்று ஊர்ப்‌ பெரியவர்கள்‌ 
கூறினார்கள்‌. ஸ்ரீ சாஸ்திரிகளது பதினோராவது வயதில்‌ அவர்‌ அள 
வுள்ள வெண்கல ஆண்பதுமை வரகூர்‌ பெருமானின்‌ திருவடிக்குச்‌ 


சமர்ப்பிக்கப்பட்ட து. 


ஸ்ரீ சாஸ்திரிகளின்‌ தந்தையார்‌ ஸ்ரீ வைத்யநா தய்யர்‌ பண்பாட்டுச்‌ 
செல்வராகத்‌ திகழ்ந்தார்‌. வரகூர்‌ ஸ்ரீவெங்கடே சப்‌ பெருமானிடம்‌ 
அளவிலா பக்தி உடையவர்‌. ஆண்டுதோறும்‌ நடை பெறும்‌ உறியடி 
விழாவில்‌ பத்து நாட்களும்‌ மாலை 7 மணி முதல்‌ இரவு ஒரு மணிவரை 
பக்திப்‌ பாடல்களைப்‌ பரவசத்துடன்‌ பாடுவார்‌. இறைவனின்‌ திருப்‌ 
புகழைப்‌ பாடுவதைத்‌ தனது வாழ்வின்‌ தலையாய விரதமாகக்‌ கொண் 
டிருந்தார்‌. “தோடைய மங்களம்‌??, “அஷ்டபதி”, தரங்கிணி”, 
திவ்யநாம சங்கீர்த்தனம்‌!” என்ற முறையில்‌ அமையும்‌ இவரது பஜனை 
மிகவும்‌ சிறப்பு உடையதாக விளங்கியது. ஆவணி மாத உற்சவத்‌ 
தில்‌ பெருமாளின்‌ புகழை இசைத்த இந்தப்‌ பெரியவர்‌ தைமாதம்‌ தன்‌ 
68வது வயதில்‌ இறைவனோடு இரண்டறக்‌ கலந்தார்‌, 


௦01 


3 கல்வி: 


ஸ்ரீ சாஸ்திரிகள்‌ இளமையிலையே வட மொழியை ஆழ்ந்து கற்றார்‌. 
கும்பகோணம்‌ முனிசிபல்‌ உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ சேர்ந்து கற்றுத்‌ 
தொடர்ந்து கும்பகோணம்‌ மஹாராஜா வடமொழிப்‌ பாடசாலையில்‌ 
சேர்ந்து வடமொழிக்‌ கல்வி பயின்றார்‌. “*சிரோமணி?? நுழைவுத்‌ தேர்‌ 
வில்‌ வெற்றி பெற்றார்‌. முதல்‌ வகுப்பு கிடைத்தது. பின்னர்‌ சென்னை 
வடமொழிக்‌ கல்லூரியில்‌ நான்கு ஆண்டுகள்‌ (1931-84) சாகித்யக்‌ 
கல்வி கற்று, தேர்வில்‌ வெற்றி பெற்றார்‌. அறிஞர்‌ பேரவையால்‌ 
ஆராய்ச்சி அறிஞராகத்‌ திகழந்த ஸ்ரீ சாஸ்திரிகளுக்கு “*சாகித்ப விசா 
ரதா” என்னும்‌ பட்டம்‌ அளிக்கப்பட்‌.... து. 


காஞ்சி காமகோடி சங்கரமடத்தின்‌ நிர்வாகத்தில்‌ உள்ள 
“£ஐயுவய்யர்‌ லட்சுமியம்மாள்‌ வேதாந்தப்‌ பாடசாலை?” யில்‌ சேர்ந்து 
வேதாந்தம்‌ கற்பதில்‌ பேரார்வத்துடன்‌ ஈடுபட்டார்‌. “சாஸ்தி ரத்னா 
கர?” பிரம்மஸ்ரீ வேப்பத்தூர்‌ வைத்யநாத சாஸ்திரிகள்‌ அவர்களும்‌, 
மஹாமஹோபாத்யாய பிரம்மஸ்ரீ யக்ஞூஸ்வாமி சாஸ்திரிகள்‌ அவர்‌ 
களும்‌ இவருக்கு வேதாந்தம்‌, ந்யாயம்‌ இவைகளில்‌ கல்வி புகட்டிய 
சான்றோர்களாவர்‌. 1987ல்‌ “வேதாந்த சிரோமணி? தேர்வில்‌ முதல்‌ 
வகுப்புடன்‌ தேர்ச்சி பெற்றார்‌. கும்பகோணம்‌, திருச்சி முதலிய 
இடங்களிலுள்ள அத்வைத ஸபையினர்‌ இவருடைய புலமையைப்‌ 
பாராட்டி “ப்ரஸ்தானத்ரய வித்வான்‌?” என்னும்‌ பட்டத்தை வழங்கி 
இவரைக்‌ கெளரவித்தார்கள்‌. 1935ம்‌ ஆண்டு யுவ வருஷம்‌ மார்கழி 
மாதம்‌ திருப்பதியில்‌ உத்தராதிமடம்‌ ஸ்ரீ மத்வாசாரிய பரம்பரையைச்‌ 
சர்ந்த சுவாமிகள்‌ நடத்திய வித்வத்‌ ஸபையில்‌ தன்‌ குருநாதருடன்‌ 
ஸ்ரீ சாஸ்திரிகள்‌ ““பஞ்சலக்ஷ்ணீ?? என்ற நியாய நூலில்‌ ““வாக்யார்த்‌ 
தம்‌!” (சொற்பொழிவு) செய்து சுவாமிகளிடமிருந்து பொன்னாடையும்‌, 
பணமுடி.ப்பும்‌ பெற்றார்‌. 


நாள்தோறும்‌ கற்றார்‌. மேன்மேலும்‌ கற்றார்‌. பற்பல நூல்களை 
நுகர்ந்து தன்‌ அறிவு வேட்கையைத்‌ தணித்துக்‌ கொண்டார்‌. 
“இந்கே ஐரோப்பிய மொழிநளீன்‌ ஒப்பிலக்கணத்‌ தேர்வு”? (வோi- 
ficate of Proficizncy of orienta! Learning—indo European compara- 
tive Fhiloloay with special [8578767106 to Sanskrit Madras Univer- 
sity, 1937) எழுதி முதல்வகுப்பில்‌ தேர்ச்சி பெற்றார்‌. சென்னை அர 
சாங்க ந்தின்‌ மான்யம்‌ பெற்று 1238ம்‌ ஆண்டு மயிலையில்‌ இருக்கும்‌ 
வடமெ.ழிஃ கல்லூரியில வேதாந்த நூல்களின்‌ ஆராய்ச்சியில்‌ ஈடு 
பட்டார்‌... சங்கர பாஷ்யத்தினை அடிப்படையாகத்‌ கொண்டு, பிற்கால 
வேதாந்திகள்‌ பற்பல வேறுபட்ட கொள்கை விளக்கங்கள்‌ எழுதி 
யுள்ளனர்‌. ஸ்ரீ சாஸ்திரிகள்‌ இவற்றை ௩ண்கு ஆராய்ந்து, வேறுபட்ட 


௪ 


xxvii 


வேதாந்தக்‌ கொள்கைளுக்கெல்லாம்‌ சங்கர பாஷ்யம்‌ அடிப்படையாக 
அமைந்துள்ள மாண்பினைத்‌, தக்க முறையில்‌ விளக்கி செய்யுள்‌ வடி 
வில்‌ அமைத்த **சாரிரக வ்யாக்யா ப்ரஸ்தானானி?? என்ற ஆராய்ச்சி 
நூலுக்கு பெரும்‌ வரவேற்புக்‌ கிடைத்தது. சென்னை வடமொழிக்‌ கல்லூ 
ரியின்‌ ஆசிரியர்களாக விளங்கிய கருங்குளம்‌ மஹாமஹோபாத்யாய 
பிரம்மஸ்ரீ கிருஷ்ண ச.ஸ்திரிகள்‌ அவர்களும்‌, “சாஸ்த்ர ரத்னாகர?? 
பிரம்மஸ்ரீ ராமசந்திர தீட்சிதர்‌ அவர்களும்‌ இந்த ஆராய்ச்சிக்கு 
அருந்துணை புரிந்தனர்‌. 


4 சொற்பொழிவாளர்‌ :-- 


இவர்‌ பட்டங்கள்‌ பல பெற்றபின்னரும்‌, அலுவலில்‌ அமர அரு 
முயற்சி செய்யாமல்‌, கற்றவவைகளை மக்கள்‌ மனம்‌ ஏற்கும்படி விரித்து 
உரைப்பதில்‌ உற்சாகமாக ஈடுபட்டார்‌. 


அங்நாளில்‌ ஸ்ரீ சிவப்பிரகாசானந்த ஸ்வாமிகள்‌ ஸநாதன தர்மத்‌ 
தைப்‌ பரப்புவதற்காகப்‌ பேரார்வத்துடன்‌ பணி புரிந்துவந்தார்‌. மாட்டு 
மக்கள்‌ அவரை **தஞ்சாவூர்‌ ஸ்வாமிகள்‌? என்று அழைத்துவந்தனர்‌- 
ஸ்ரீ சாஸ்திரிகள்‌ இந்த ஸ்வாமிகளின்‌ சிஷ்யரானார்‌. அவரது தலைமை 
யில்‌ தஞ்சை, திருச்சி, வட ஆற்காடு, தென்னாற்காடு முதலிய 
மாவட்டங்களில்‌ சுற்றுப்பயணம்‌ செய்து, ஸனாதன தர்மத்தை மக்களி 
டையே பரப்புவதிலும்‌, பண்பாட்டை வளர்ப்பதிலும்‌ ஈடுபட்டார்‌, 
சிற்றூர்தோறும்‌ சென்று ஈம்‌ தர்மத்தின்‌ சிறப்புகளை எடுத்துரைத்து 
ஸ்வாமிகளின்‌ அன்புக்‌ கட்டளையை சிரமேற்கொண்டு எட்டு ஆண்டு 
கள்‌ அறத்தைப்‌ பரப்பும்‌ திருப்பணியில்‌ ஈடுபட்டார்‌. அதன்‌ 
பின்னரும்‌ ஸ்வாமிகள்‌ சொன்ன பின்னர்தான்‌ உத்யோகத்தில்‌ அமர 
வேண்டும்‌ என்று தீர்மானித்தார்‌. ஸ்வாமிகள்‌ சமாதி அடைந்தபின்‌ 
உத்யோகத்தில்‌ சேர்ந்தார்‌. 


திருவனந்தபுரம்‌ வடமொழிக்‌ கல்லூரி ஆசிரியரான பின்னரும்‌ 
அறப்பிரசாரத்‌ தொண்டை இவர்‌ விட்டுவிடவில்லை. பாரதத்தின்‌ 
பற்பல இடங்களில்‌ வாழும்‌ ஆஸ்திக அன்பர்களின்‌ வேண்டுகோ 
ளுக்கு இணங்க பற்பல ஊர்களுக்குச்‌ சென்று சொற்பொழிவுகள்‌ 
ஆற்றினார்‌. பகவத்கீதை, இராமாயணம்‌, பாகவதம்‌, ஸ்காந்த புரா 
ணம்‌, தேவி பாகவதம்‌, உபநிஷதம்‌ முதலியவற்றைக்‌ குறித்து இவர்‌ 
ஆற்றிய பேருரைகள்‌ கணக்கிலடங்கா. தன்‌ விரிவுரைகள்‌ அனை த்தி 
லும்‌ தர்மம்‌, ஞானம்‌, பக்தி என்னும்‌ முன்‌ றின்‌ சிறப்புகளை வலியு 
றுத்துவது இவருடைய வழக்கமாகும்‌. பொருந்தாத கருத்துக்களை 
யோ, புளித்த றகைச்சுவைகளையோ இவர்‌ பேச்சில்‌ கேட்க இயலாது. 


xxviii 

திருவனந்தபுரத்தில்‌ ஆண்டுதோறும்‌ ஈடைபெறும்‌ “சப்தாக 
விழா?வினைப்‌ பலர்‌ நன்கு அறிவர்‌. 1912ம்‌ ஆண்டு இவ்விழா தொ 
டங்கப்பட்டது. இருபது ஆண்டுகள்‌ தொடர்ந்து இவ்விழாவில்‌ 
கலந்துகொண்டு பாகவதச்‌ சொற்பொழிவு செய்யும்‌ நல்வாய்ப்பு இவ 
ருக்குக்‌ கிடைத்தது. 1968ம்‌ ஆண்டு *சப்தாகப்‌ பொன்விழா?? சிறந்த 
முறையில்‌ நடைபெற்றது. பொன்விழாவின்போது வெளியிட்ட 
“விழாமலர்‌” (சோவனீர்‌) இவருடைய கைவண்ணத்துக்குத்‌ தக்கச்‌ 
சான்றாக அமைந்துள்ளது. 


இச்சப்தாகத்தினை த்‌ தொடங்கி வைத்த அருள்மிகு தேவகீநந்தன 
ஸ்வாமிகள்‌ திருவனந்தபுரத்தில்‌ வைத்த: “சாதுர்மாஸ்யவிரதம்‌?? 
மேற்கொண்டிருந்தபோது நான்கு முறை (ஸ்ரீ சங்கர விஜயம்‌?” 
குறித்துச்‌ சொற்பொழிவு ஆற்றும்‌ ஈல்வாய்ப்பிளையும்‌ இவர்‌ பெற்றது 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. இவருடைய விரிவுரை பற்றிய திறனாய்வுகள்‌ 
பற்பல பத்திரிகைகளில்‌ வந்துள்ளன. எண்ணற்ற பாராட்டு மடல்‌ 
கள்‌ வந்து குவிந்தன. வடமொழியிலும்‌, தமிழிலும்‌, மலையாளத்தி 
லும்‌ இயற்றப்பட்ட பாராட்டிதழ்கள்‌ பலவற்றை இவர்‌ பெற்றார்‌. 


5 அலுவல்‌ வாழ்க்கை: 


அலுவலகங்களையும்‌, பதவிகளையும்‌ தேடிக்‌ கொண்டு உலகோர்‌ 
அலைவார்கள்‌. கற்றறிந்த பேரறிஞரான இவரைத்‌ தேடிப்‌ பதவி 
வந்தது. சொற்பொழிவுப்‌ பணியில்‌ ஈடுபட்டு ஊக்கத்துடன்‌ செய 
லாற்றிக்‌ கொண்டிருந்த இவரைத்‌ திருவிதாங்கூர்‌ அரசு, திருவனந்த 
புரம்‌ வடமொழிக்‌ கல்லூரியில்‌ ஆசிரியப்‌ பணிபுரிய வருமாறு அழைபபு 
விடுத்தது. அப்போதுதான்‌ (1944ம்‌ ஆண்டு) அக்கல்லூரியில்‌ வே 
தாந்தம்‌ கற்பிப்பதற்கெனத்‌ தனித்‌ துறையைத்‌ தொடங்கியிருந்த 
i: அரசினரின்‌ அழைப்பை ஏற்று அப்பணியில்‌ அமர்ந்தார்‌. நம்‌ 
மாழவாரின்‌ “மங்களாசாஸனம்‌ பெற்ற திருவனந்தபுரத்தில்‌ வசிக்கத்‌ 
தொடங்கினார்‌. இன்றும்‌ அங்குதான்‌ வாழ்ந்து வருகின்றார்‌. பண்பு 
நலன்களும்‌, புலமையும்‌ ஒருங்கே பெற்ற இவரை மாணவர்‌ உலகம்‌ 
விரும்பி வரவேற்றது. திருவனந்தபுரத்து ஆஸ்திகய்‌ பெருமக்களும்‌ 
இவருடைய அருமை ரெருமைகளை உணர்ந்தனர்‌. சுருங்கக்‌ கூறின்‌, 
வரகூரில்‌ பிறந்தவர்‌ திருவனந்தபுரத்துத்‌ தலையாய மனிதர்களுள்‌ 
ஒருவர்‌ ஆனார்‌. இருபத்தைந்து ஆண்டுகள்‌ திருவனந்தபுரம்‌ வட 
மொழிக்‌ கல்லூரியில்‌ பணியாற்றிய பின்னர்‌ 1968ல்‌ முதுநிலையுப்‌ 
பேராசிரியராக ஓய்வு பெற்றார்‌. இடையில்‌ சில ஆண்டுகள்‌ அக்‌ 
கல்லூரி முதல்வராகத்‌ திகழ்ந்தார்‌, 


« 


XXIX 


ஸ்ரீ காஞ்சி காமகோடிப்‌ பெரியவர்களின்‌ ஆணைப்படி தமிழகம்‌ 
எங்கும்‌ திருப்பாவை-திருவெம்பாவை மகாநாடுகளும்‌, வடமொழியின்‌ 
வளர்ச்சிக்காக அமரபாரதீ ஸபையினரால்‌ நடத்தப்படும்‌ பரீட்சை 
களும்‌ நடத்தப்பட்டன. திருவனந்தபுரம்‌ இளந்தலை முறையினர்க்கு 
இத்தெ ப்வத்தமிழ்ப்‌ பாக்களைக்‌ கற்பிப்பதிலும்‌, அமரபாரதி 
பரிட்சைகளை நடத்தி வடமொழியை வளர்ப்பதிலும்‌ பேரார்வம்‌ காட்டி 
னார்‌. இவருடைய அருமுயற்சியால்‌ திருவனந்தபுரத்திலும்‌ “பாவை 
மாகாடுகள்‌?? பலமுறை நடந்தன. ஸ்ரீ காஞ்சி காமகோடி பெரியவர்க 
ளின்‌ கருத்திற்கு இணங்க £*ஆவஹந்தி ஹோமத்தை?” திருவனந்தபுரத்‌ 
தில்‌ ௩டத்தும்படி ஏற்பாடு செய்தார்‌. 1972ல்‌ காஞ்சீபுரம்‌ ஸ்ரீ புதுப்‌ 
பெரியவர்கள்‌ திரநவனந்தபுரத்திற்கு வருகை புரிந்தபோது அவருக்குப்‌ 
பெரும்‌ வரவேற்பு அளிக்கப்பட்ட து. அவ்வரவேற்புக்‌ குழுவிலும்‌ 
இவர்‌ முக்கிய உறுப்பினராகத்‌ திகழ்ந்தார்‌. 


6 “தோன்றிற்‌ புகழொடு தோன்றுக?! 


ஸ்ரீ சாஸ்திரிகள்‌ பெற்ற பரிசுகளும்‌, பாராட்டுகளும்‌ பலவாகும்‌, 
தலையானவற்றைக்‌ காண்போம்‌. 


ர) 1947ல்‌ திருவனர்தபுரத்தில்‌ “நவராத்திரி வித்வத்‌ ஸதஸ்‌” 
நடைபெற்றது. திருவிதாங்கூர்‌ ஸ்ரீ சித்திரைத்‌ திருகாள்‌ மன்னர்‌ அத்‌ 
வைதத்தில்‌ இவர்‌ பெற்றிருந்த அளவிலாப்‌ பு௨மையைப்‌ பாராட்டிப்‌ 
பொற்பதக்கம்‌ அளித்தார்‌. 


4) கும்பகோணம்‌ அத்வைத ஸபையின்‌ வைரவிழா 1948ல்‌ நடக்‌ 
தது. அவ்விழாவில்‌ கலந்துகெண்டு விழாவினைச்‌ சிறப்பித்த காஞ்சி 
ஸ்ரீ காமகோடிப்‌ பெரியவர்கள்‌ இவருடைய வேதாந்த நுண்ணுணர்வி 
னைப்‌ பாராட்டி “£பொற்கணையாழி?” ஒன்றினைப்‌ பரிசாக 
அளித்தார்கள்‌. 

ரர) 1957ல்‌ சென்னை வடமொழிக்‌ கல்லூரியின்‌ பொன்விழா சிறப்‌ 
பாக நடந்தது. விழாவினையொட்டி நடைபெற்ற வித்வத்‌ ஸதஸில்‌ 
கலந்து கொண்ட இவ்வித்தகர்க்கு அந்நாள்‌ உபஜனாதிபதி டாக்டர்‌ 
ராதாகிருஷ்ணன்‌ தங்கப்‌ பதக்கம்‌ அளித்தார்‌. 


(ம) 1958ல்‌ காலடியில்‌ ௩ட.ந்த கணபதி வித்வத்‌ ஸதஸில்‌ இவர்‌ 
கலந்துகொண்டார்‌. அப்பேரவைக்குத்‌ தலைமை தாங்கிய சீருங்கேரி 
சாரதா பீடாதிபதி ஸ்ரீ சங்கராசாரிய ஸ்வாமகள்‌ இவரைப்‌ பாராட்டிப்‌ 
பொற்பதக்கம்‌ அளித்தார்‌. 


\) அஹோபில மடாதிபதி ஸ்ரீ ஸ்வாமிகள்‌ அனந்தை மாககருக்கு 
விஜயம்‌ செய்திருந்தபோது, அவர்களுடைய ஸந்நிதானத்தில்‌ 


XXX 


ஜிஞாஸா திகரணத்தில்‌ சொற்பொழிவு நிகழ்த்தி தான்‌ இயற்றிய 
எஹரிலீலையை!? ஸமர்ப்பித்து ஸக்நிதானத்திவிருந்து விசிஷ்ட 
ஸம்மானம்‌ பெற்றார்‌. 


(ஸர) கொச்சிப்‌ பகுதியில்‌ உள்ள திருப்பூணித்‌ துறை வடமொழிக்‌ 
கல்லூரியின்‌ பொன்விழா 1963ல்‌ நடைபெற்றது. அங்கு சாஸ்திர 
ஸதஸ்‌ நடந்தது. கொச்சி மன்னர்‌ “ஸ்ரீராமவர்மா பரீட்க்ரித்துத்‌ 
தம்பிரான்‌?” தங்கப்பதக்கம்‌ தந்து இவரைக்‌ கெளரவித்தார்‌. 


(ர்‌) திருவிடைமருதூரில்‌ “பாதுகா பிரதிஷ்டை கும்பாபிஷேக 
விழா?? படைபெற்றபோது ஸ்ரீ காஞ்சீ காமகோடிப்‌ பெரியவர்கள்‌ 
இவரது வேதாந்தப்‌ புலமையைப்‌ பாராட்டி பொற்பா துகையும்‌, சால்‌ 
வையும்‌ அளித்தார்கள்‌. 


(1) இப்பாராட்டுக்களுக்கெல்லாம்‌ சிகரம்‌ வைத்ததுபோல 
1979ல்‌ இவா டெற்ற வரிசை அமைந்தது: வடடுமாழி இலக்கியம்‌, 
சாஸ்திரம்‌, தத்துவம்‌ ஆகியவைகளில்‌ இவர்‌ பெற்றிருந்த அறிவினைப்‌ 
பாரத சர்க்கார்‌ உணர்ந்தது. அப்பொழுது குடியரசுத்‌ தலைவராகத்‌ 
திகழ்ந்த ஸ்ரீ 4. V. கிரி அவர்கள்‌ இம்மூதறிஞருக்குப்‌ பொன்னாடை 
போர்த்தி, வெகுமதிப்‌ பத்திரம்‌ அளித்துப்‌ பாராட்டினார்‌. அக்காள்‌, 
1978 மார்ச்‌ 22ம்‌ காள்‌, நன்னாளாக, மறக்க இயலாப்‌ பொன்னாளாகத்‌ 
திகழ்கின்றது. இட்பெரியாரை அறிந்த நல்லவர்கள்‌ சிந்தை மகிழ்ந்த 
னர்‌. திருவனந்தபுரம்‌ பொதுமக்கள்‌ இப்பேறு பெற்ற இப்பெரிய 
வரைப்‌ பாராட்டிப்‌ பொன்னாடை போர்த்தி கெளரவித்தார்கள்‌. “ப்ரீ 
காமகோடி ப்ரதீபம்‌” முதலிய பல பத்திரிகைகள்‌ இந்த நற்செய்தியை 
வெளியிட்டன. பல பாராட்டு மடல்களும்‌ தந்திகளும்‌ வந்து குவிந்தன்‌. 


7. எழுத்துக்குவியல்‌:-- 


இவர்‌ வடமொழியிலும்‌, தென்மொழியிலும்‌ பல நூல்களை எழுதி 
யுள்ளார்‌. அவற்றுள்‌ தலையாய சிலவற்றைப்‌ பற்றிய குற்ப்புகளைத்‌ 


காண்போம்‌. 


வால்மீகி ராமாயணத்தையும்‌, ஸ்ரீ மத்‌ பாகவதத்தையும்‌ ஒப்பு 
நோக்கி இவர்‌ வடமொழியில்‌ செய்யுள்‌ வடிவத்தில்‌ எழுதியுள்ள 
“ஹரிலீலா” என்னும்‌ நூல்‌ கற்போரைக்‌ கவர்கின்றது. இராமரும்‌, 
கிருஷ்ணரும்‌ திருமாலின்‌ அவதாரங்கள்‌ என்றும்‌, பூமியில்‌ அறத்தை 
நிலைநாட்டுவதற்காகவே தோன்றினர்‌ என்றும்‌ தக்க மேற்கோள்களு 
டன்‌ காட்டியுள்ளார்‌, பக்திச்‌ சுவை சொட்டச்‌ சொட்ட இந்நூலுக்குத்‌ 
தமிழில்‌ உரையும்‌ எழுதியுன்ளார்‌, 


0000 


மற்றொரு தமிழ்‌ உரை ௩டை நூல்‌ “குஹாவதார ரஹஸ்யம்‌?” 
ஆகும்‌. மகாபாரதம்‌, ஸ்காந்த புராணம்‌, சிவபுராணம்‌ இம்முப்பெரும்‌ 
நூல்களின்‌ அடிப்படைத்‌ தத்துவங்களை இந்நூலில்‌ ஆராய்கின்றார்‌ 
பற்பல கதைகளின்‌ ஆழ்பொருளை தெளிவாக விளக்கின்றார்‌. தோத்‌ 
திரப்‌ பாக்கள்‌ பலவற்றிற்கு உரிய விளக்கமும்‌ இந்நூலில்‌ கிடைக்கின்‌ 
றது. திருவனந்தபுரம்‌ சைவப்‌ பிரகாச சபையினர்‌ 1960ல்‌ இக்நூலை 
வெளியிட்டபோது இப்புத்தகம்‌ மக்களிடை யே பெரும்‌ வரவேற்பைப்‌ 
பெற்றது. 


திருவிதாங்கூரை ஆண்ட ஸ்ரீ ஸ்வாதித்‌ திருகாள்‌ மன்னர்‌ அவர்‌ 
களை அனைவரும்‌ நன்கறிவர்‌. அப்பெருமகனார்‌ வடமொழியில்‌ எழுதி 


UU “ஸ்ரீ பத்மநாப சதகம்‌??, ஸ்யானந்தூர பரவர்ணாணப்‌ 
பிரபந்தம்‌”, குசேலோபாக்யானம்‌'?, “அஜாமிளோபாக்யானம்‌'' முதலி 
யவற்றிற்குத்‌ தெளிவான “ஹரிப்ரியை”* எனப்படும்‌ தமிம்‌ உரை 


எழுதி ஆராய்ச்சிக்‌ குறிபபுகளுடன்‌ வெளியிட்டுள்ளார்‌. ஸ்ரீ ஸ்வாதித்‌ 
திருநாள்‌ மன்னரின்‌ இலக்கியத்தைத்‌ தக்க முறையில்‌ தமிழ்‌ உலகுக்குத்‌ 
தந்த பெருமை இவரையே சாரும்‌. 


““லலிதாலலாமலஹரி?' என்னும்‌ இவரது வடமொழிச்‌ செய்யுள்‌ 
நூல்‌ அம்மொழியில்‌ அகர வரிசையில்‌ வரும்‌ 50 எழுத்துக்களையும்‌, 
முறைப்படி. முதல்‌ எழுத்தாகக்‌ கொண்டு 50 வாக்கியங்களுடன்‌ திகழ்‌ 
கின்றது. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின்‌ '*ஈவாவரண பூஜையின்போது 
எத்தனை தெய்வங்கள்‌ வழிபடப்படுகின்‌ றன என்பதை இவ்வுரைகடை 
நால்‌ விளக்குகின்றது. 

இவர்‌ எழுதிய பிற நூல்கள்‌ பின்வருமாறு: 

(1) வான்மீகி ஹ்ருதயம்‌ 

(2) தத்வதர்சீ காளிதாஸர்‌ 

(3) ஈளோதந்தம்‌ 

(4) குருப்ரியா (ஸ்ரீ சங்கர பகவத்‌ பாதர்‌ இயற்றிய சதஸ்லோகீ 

என்னும்‌ நூலுக்குத்‌ தமிழ்‌ உரை) 

(5) மஹாகணபதி ஸ்தோத்ராணி 

(6) ஹயக்ரீவ ப்ரபாவம்‌ 

(7) ஆவஹந்தீ ஸ்ரீ ஸுக்தங்களின்‌ பெருமை 

(8) லகுசதஸ்லோகி 

(9) ஸாுந்தரகண்ட பெடளந்தர்யம்‌ 


(10) ஸ்வாதித்‌ திருநாளின்‌ வடமொழி இலக்கியங்களின்‌ பெருமை, 


xxxii 


8. ஆராய்ச்சி: 

பல்லைக்‌ கழக மான்யக்‌ குழுவினர்‌ (University Grants Commision) 
இப்பெரியவருக்கு மீண்டும்‌ பேராசிரியப்‌ பதவியை அளித்‌ துள்ளனர்‌. 
கேரளப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ வடமொழித்‌ துறையில்‌ பெரும்‌ பேரா 
சிரியராகப்‌ பணி புரிகின்றார்‌ (ப, 6. C. Professor). பிரம்ம ஸுத்ர 
சங்கர பாஷ்யத்திற்கு ஸ்ரீ வாசஸ்பதி மிஸ்ரர்‌ என்பவர்‌ சிறந்த 
வ்யாக்யானம்‌ எழுதியுள்ளார்‌. இந்நூலின்‌ பெயர்‌ பாமதி என்பதாகும்‌, 
இந்நூலுக்கு ஸ்ரீ அல்லாலதூரி என்னும்‌ பெரியவர்‌ “பா மதீ திலகம்‌” 
என்னும்‌ பெயரில்‌ விளக்கவுரை வரைந்துள்ளார்‌. ஏட்டில்‌ இருக்கும்‌ 
இந்நூலை ஆராய்ச்சி முறையில்‌ பதிப்பித்து வெளியிடும்‌ அரும்பணி 
யில்‌ ஸ்ரீ சாஸ்திரிகள்‌ தற்போது ஈடுபட்டுள்ளார்கள்‌. இவர்‌ வட 
மொழித்‌ துறையில்‌ ஆராய்ச்சி வகுப்புகளுக்கு (1. Phil) ஆர்வத்துடன்‌ 
கற்பித்து வருகின்றார்‌. டாக்டர்‌ முதலிய ஆராய்ச்சிப்‌ பட்டங்கள்‌ பெற 
முயலும்‌ மாணவர்களுக்கு உதவுகின்ற அரிய வழிகாட்டியாகவும்‌ 
செயலாற்றுகின்றார்‌. 

இவருடைய வாழ்வு 'உண்மை-உழைப்பு-உயர்வு'? என்னும்‌ 
கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது.  இப்பெரியவர்‌ 
இன்னும்‌ பல்லாண்டுகள்‌ மாநிலம்‌ பயனுற வாழ வேண்டுமென்று 
வாலறிவனை வேண்டிக்கொள்கின்றோம்‌. © 


ம்‌ அண்ட டன்‌ 
ர்‌ 


வெளியிடுவோர்‌ உரை 


உலக உயிர்கள்‌ அனை த்தும்‌ இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ ஈன்மை 
களையும்‌, சிறப்புக்களையும்‌ பெற்று, வாழவேண்டும்‌ என்பதே எங்கள்‌ 
அவா. வாழ்க்கை, உடல்‌ வாழ்க்கை, உயிர்‌ வாழ்க்கை, ஆன்மீக 
வாழ்க்கை என முன்று வகைப்படும்‌. உடல்‌ வாழ்க்கையை ஈம்‌ புறக்‌ 
கண்களால்‌ பார்க்க முடிகின்றது. உள வாழ்க்கையை அவரவர்‌ 
கொண்டுள்ள உயர்ந்த எண்ணங்களால்‌ அறிகிறோம்‌. இவ்விரண்‌ 
டி.ற்கும்‌ அடிப்படையான ஆன்மீக வாழ்க்கையை உயர்த்துவதே 
சமயங்களின்‌ நோக்கமாகும்‌. உடலோடும்‌ உயிரோடும்‌ உட்கலவந்தி 
ருக்கும்‌ ஆன்மாவுக்குத்‌ தெய்வத்‌ தன்மை உண்டு. உயிர்களின்‌ 
தெய்வத்‌ தன்மை முழுமை பெற்று உயிர்கள்‌ இறைவனோடு இரண்டறக்‌ 
கலப்பதற்கு இறைவனின்‌ நாமங்கள்‌ துணை புரிகின்றன. 


ஸஹஸ்ரநாமங்கள்‌ பல உள்ளன. விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌, 
லலிதா ஸஹஸ்ரநாமம்‌, மஹாகணபதி ஸஹஸ்ரநாமம்‌, முதலியன 
குறிப்பிடத்தக்கவை. இவற்றுள்‌ மஹாகணபதி ஸஹஸ்ரநாமத்தைக்‌ 
கூறியவர்‌ விநாயகப்‌ பெருமானே ஆவார்‌. இது மஹா கணபதி 
ஸஹஸ்ரநாமத்திற்கு மட்டும்‌ உரிய தனிச்‌ சிறப்பாகும்‌. மற்றைய 
ஸஹஸ்ரநாமங்கள்‌ பிறரால்‌ இறைவன்‌ பெருமையை விளக்கச்‌ 
சொல்லப்பட்டனவாகும்‌. 


இந்நூல்‌ உயர்திரு. V. 5. V. குருஸ்வாமி சாஸ்திரிகளின்‌ தமிழ்‌ 
உரையுடன்‌ மிகச்‌ சிறப்பாக வெளிவருகின்றது. ஸ்ரீ. குருஸ்வாமி 
சாஸ்திரிகள்‌ சமஸ்கிருதக்‌ கல்வி, தர்மசாஸ்திரங்கள்‌, பக்திக்‌ 
கிரந்தங்கள்‌ ஆகியவற்றில்‌ சிறந்த பாண்டித்யம்‌ உடைய பெரியாரா 
வர்‌. மிகுந்த தெய்வ்௩ம்பிக்கையும்‌ பக்தியும்‌ உடையவர்‌. இவ்வுரை 
அவர்களின்‌ உயர்ந்த பண்பையும்‌, பாண்டித்யத்தையும்‌ வெளிப்‌ 
படுத்துகின்றது. காலஞ்சென்ற எங்கள்‌ அன்புத்‌ தகப்பனார்‌ அவர்கள்‌ 
ஸ்ரீ சாஸ்திரிகள்‌ அவர்களிடம்‌ பேரன்பும்‌, பெரும்‌ பக்தியும்‌ கொண்டி. 
ருந்தார்கள்‌. ௩ம்‌ சகாதன தர்மத்தின்‌ லட்சியங்களுக்கு ஒப்ப தூய்‌ 
வாழ்க்கை வாழ்ந்து தார்மீகப்‌ பற்றுடைய அன்பர்களுக்கு எல்லாம்‌ 
முன்மாதிரியாக ஸ்ரீ சாஸ்திரிகள்‌ விளங்கி வருகிறார்கள்‌ அன்ரு 
டைய இந்தச்‌ சிறப்பு மிக்க கைங்கரியத்துக்கு வார்த்தைகளால்‌ நன்றி 


கூற இயலாது. ஆயினும்‌ “நன்றி மறப்பது ௩ன்றன்று?? என்ற ௩ன்‌ 


XXXIV 


மொழிக்‌ கிணங்க, ஸ்ரீமத்‌ பாகவதத்தில்‌ லோகம ரதாவான ஸ்ரீ ருக்மணிப்‌ 
பிராட்டியார்‌ ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு சந்தேசம்‌ கொண்டுபோய்‌ 
வந்த பிராம்மணோத்தமருக்கு ௩ன்றி தெரிவிக்க நமஸ்காரம்‌ செய்தது 
போன்று எங்களுடைய பணிவன்பு கலந்த நமஸ்காரங்களைச்‌ சமர்ப்‌ 
பித்து நன்றி தெரிவித்துக்‌ கொள்கிறோம்‌ 


அன்பு கனிந்து இந்நூலுக்கு, ஆசியுரை அருளிய அன்னை ஸ்ரீ 
காமாட்சியின்‌ உருவமாக விளங்கி அருள்‌ பாலித்து வரும்‌ ஸ்ரீ காஞ்சி 
காமகோடி பீடாதிபதி ஐகத்குரு ஸ்ரீ ஜயேந்திர ஸரஸ்வதி ஸ்ரீ சங்கராச்‌ 
சார்யஸ்வாமிகள்‌ அவர்களின்‌ திருப்பாத கமலங்களுக்கு தாழ்மை 
யான, பக்தி மிகுந்த வணக்கங்களைச்‌ சமர்ப்பித்துக்‌ கொள்கிறோம்‌. 


உயர்திரு. கிருபானந்த வாரியார்‌ சுவாமிகள்‌ அளித்து உதவி 
யுள்ள முன்னுரை ஆழ்ந்த கருத்துக்களுடனும்‌, தத்துவ விளக்கத்து 
டனும்‌ திகழ்கின்றது. ஸ்ரீ வாரியார்‌ சுவாமிகள்‌ எங்கள்‌ குடும்பத்தின்‌ 
பேரிலும்‌ குறிப்பாக அடியேன்‌ பேரிலும்‌ மிகுந்த அன்புகொண்டவர்கள்‌ 
இறைவன்‌ பணிக்கென்றே தன்‌ வாழ்வை அர்ப்பணித்து, ஆயிரமா 
யிரம்‌ உள்ளங்களுக்கு அமைதி தந்து தன்னலம்‌ கருதாது சீரிய 
வாழ்க்கை வாழ்ந்து வரும்‌ பெரியாராவார்‌. ஸ்ரீ சுவாமிகளின்‌ அன்பிற்‌ 
கும்‌ தொண்டுக்கும்‌, தியாகத்துக்கும்‌ ஈடு செலுத்த இயலவே 
இயலாது. ஆயினும்‌ எங்கள்‌ மன நிறைவுக்காக அன்னாருக்கு 
ஈன்‌ றி செலுத்தும்‌ பாவனையாக எங்கள்‌ மனப்பூர்வமான வணக்கங்க 
ளைத்‌ தெவித்துக்‌ கொள்கிறோம்‌. 


ஆங்கிலத்தில்‌ சிறப்பு மிகு முன்னுரை எழுதித்‌ தந்த உயர்திரு, 
ஸ்ரீனிவாசன்‌ பிள்ளையவர்கள்‌ எங்களுக்கு நெருங்கிய உறவினர்‌. கிரு 
கஸ்தாஸ்ரம தர்மத்திலிருந்தாலும்‌ தவவாழ்க்கை மேற்கொண்டுள்ள 
பெரியார்‌. எளிமையின்‌ உருவம்‌. அன்பின்‌ சிகரம்‌. அறிவுக்கடல்‌ 
அவர்களுடைய ஆழ்ந்த அறிவுக்கும்‌, கருத்துத்‌ தெளிவுக்கும்‌ தப்‌ 
எழுதிய முன்னுரையே சான்றாகும்‌. குறிப்பாக என்‌ மீது மிக்க ad 
காட்டி, ஆத்மீக ஸாதனைப்‌ பாதையில்‌ வழிகாட்டியாக இருந்து 
ஆசிபுரிந்து வருகிறார்கள்‌. பொங்கி எழும்‌ ஈன்றியுணர்வோடு, என்‌ 
அடையவும்‌ எங்கள்‌ குடும்பத்தாருடையவும்‌ பணிவன்பு கலந்த ஈமஸ்‌ 
காரங்களை ஸமர்பித்துக்‌ கொள்கிறேன்‌. 


ஆங்கிலத்தில்‌ சீரிய அணிந்துரை நல்கி உதவிய மாங்கு 
நீதிபதி உயர்திரு 6. விஸ்வநாதய்யர்‌ அவர்களுக்கும்‌ எங்கள்‌ மெஞ்சம்‌ 
நிறைந்த நன்றி உரித்தாகுக, திரு. விஸ்வநாதய்யர்‌ அவர்கள்‌ தூய 
௩கன்னெஞ்சம்‌ கொண்டவர்‌. பக்தி உணர்வுடையவர்‌. அவரது எழுத்‌ 
தோவியம்‌ இந்நூலுக்குத்‌ தனிப்‌ பிரபாவத்தைத்‌ தருகின்றது. எப்பொ 


Ke 


XXXV 


முதும்‌ இந்தக்‌ கணபதி ஸஹஸ்ரநாமத்தை மிகுந்த சிரத்தையுடன்‌ 
பாராயணம்‌ செய்யும்‌ புண்ணியம்‌ செய்த மனிதருக்கு, “£பிணியற்ற 
நீண்ட ஆயுள்‌, மாசுபடியாக குலம்‌, எளியவர்களிடமுள்ள ஏழ்மை 
யை ஒழிக்கும்‌ செல்வம்‌, எப்போ தும்‌ களங்கமில்லாக்‌ கீர்த்தி, எப்போ 
தும்‌ புதுமையுடன்‌ பேசும்‌ திறன்‌, பிணியால்‌ தீண்டப்படாத உடல்‌ 
வனப்பு, ஈல்லொழுக்கம்‌. மிக்க புதல்வர்கள்‌, நற்குணம்‌ நிறைந்த அனு 
கூலமான மனைவி, திட்டமிட்டதெல்லாம்‌ தடையின்றிக்‌ கிடைக்கும்‌ 
தன்மை இவையாவும்‌ யாதொரு தடையுமின்றி ஏற்படுகின்றன?” 
என்று இந்நூலின்‌ இறுதியில்‌ குறிப்பிடப்‌ பட்டுள்ளது. இவையனைத்‌ 
தையும்‌ பக்தகோடிகள்‌ பெறவேண்டுபென்பதே எங்கள்‌ விருப்பம்‌. 


உரையாசிரியர்‌ திரு. குருஸ்வாமி சாஸ்திரிகளின்‌ வாழ்க்கை வர 
லாறு இந்நூலின்‌ இறுதியில்‌ இணைக்கப்பட்டுள்ள து. “விஞ்சு புகழ்‌ 
தஞ்சை?” என்ற நூலில்‌ சேர்ப்பதற்காக எழுதப்பட்ட வரலாறு இது. 
தனி மனிதரின்‌ வரலாறாகவும்‌ ஒரு காலகட்டத்தைக்‌ காட்டும்‌ கண்‌ 
ணாடியாகவும்‌ இது அமைந்துள்ளது. ௩ம்மிடையே வாழும்‌ இப்பெரிய 
வருக்கு உரிய முறையில்‌ நாம்‌ சிறப்புச்‌ செய்யவில்லை என்பது எங்கள்‌ 
திடமான எண்ணம்‌ அக்குறையை ஓரளவு அகற்றும்‌ நோக்குடன்‌ 
இதனை வெளியிடுகிறோம்‌. இதனை வெளியிடலாகாது என்று அவர்‌ 
கள்‌ பன்முறை கூறினார்கள்‌. எங்கள்‌ விருப்பத்தால்‌ அவர்களின்‌ 
அன்புக்‌ கட்டளையையும்‌ மீறி இவ்‌ வாழ்க்கை வரலாற்றை வெளியிடு 
கின்றோம்‌. ௩ம்மிடையே வாழும்‌ எல்லாச்‌ சான்றோர்களின்‌ வரலாறு 
சுளையும்‌ வெளியிடவேண்டும்‌ என்ற எண்ணம்‌ எங்களுக்கு உண்டு. 


உரையாசிரியரின்‌ வரலாற்றை நல்ல முறையில்‌ எழுதி உதவிய 
திரு. ராஜகோபாலன்‌ அவர்களுக்கும்‌ எங்கள்‌ நன்றி உரித்தாகுக. 
௩ல்ல முறையில்‌ இந்நூலை அச்சிட்டுக்‌ தந்த திருவனந்தபுரம்‌ சாஸ்தா 
பிரின்டேர்ஸாருக்கு எங்கள்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறோம்‌. 


இந்நூல்‌ எங்கள்‌ ஐந்தாவது வெளியீடாகும்‌. இங்ஙனம்‌ நல்ல 
நூற்களை வெளியிட அருள்‌ புரிந்துவரும்‌ இறைவனுக்கு எங்கள்‌ 
வணக்கங்களைச்‌ சமர்ப்பித்துக்‌ கொள்கிறோம்‌. 


இவ்வண்ணம்‌ 
அ. கப்பிரமணியன்‌ 


ஸ்ரீ அழகிய கன்னி 


திருவனந்தபுரம்‌ 
ர விநாயகர்‌ கோயில்‌ டிரஸ்ட்‌ 


1-2-°76 


90௦801 


டே 


“சில நினைவுகள்‌”? 


“ஓத வினையகலும்‌ ஓங்கு புகழ்பெருகும்‌ 

காதல்‌ பொருள்‌ அனைத்தும்‌ கைகூடும்‌-சீதப்‌ 

பனிக்‌ கோட்டு மால்‌ வரை மேல்‌ பாரதப்‌ போர்‌ தீட்டும்‌ 
தனிக்‌ கோட்டு வாரணத்தின்‌ தாள்‌”? 


சுமார்‌ 95 வருடங்களுக்கு முன்னால்‌: 


அருமைத்தமக்கை ஒருத்தி இருந்தாள்‌. பாசத்தின்‌ உறைவிடம்‌, 
வீட்டிலே மகாலக்ஷ்மியைப்‌ போல்‌ வளைய வந்துகொண்டிருக்தாள்‌. 
எங்கள்‌ மேல்‌ சொரிந்த அன்பின்‌ இனிய நினைவுகள்‌ இன்றும்‌ எஞ்சி 
நிற்கின்றன. விவாகத்துக்கான ஏற்பாடுகள்‌ செய்து கொண்டிருந்தார்‌ 
கள்‌-ஒரு வரன்‌. அநேகமாக முடிவு செய்தாகி விட்டது. சாந்தி 
முகூர்த்தம்‌ வேளையில்‌ கொடுக்கவேண்டிய பொருள்கள்‌௯.ட வாங்கி 
யாகி விட்டது. 


திடீரென்று நாடகத்தில்‌ “சீன்கள்‌? மாறுவது போன்ற சம்ப 
வங்கள்‌. அன்பே உருவானவள்‌ இவ்வுலகத்திலிருந்தே விடை 
பெற்றுக்கொண்டு விட்டாள்‌. குடும்பம்‌ முழுதும்‌ துக்கத்தில்‌ ஆழ்ந்‌ 
தது. அம்மா துன்பத்தின்‌ உறைவிடமாக மாறிவிட்டாள்‌. இத்தனை 
துக்கத்தையும்‌ பொறுத்துக்‌ கொண்டு எல்லோருக்கும்‌ *தங்கும்‌ நிழ 
லாக” இருந்த ஒரே ஆத்மா எங்கள்‌ மாண்பு மிக்க தகப்பனார்‌ அவர்‌ 
கள்‌ தான்‌. 


குடும்பத்தில்‌ ஏதோ தோஷங்கள்‌ இருப்பதாக பேச்சு வந்தது, 
கொடுங்கல்லூரில்‌ மிகவும்‌ வயதான ஆசான்‌--ஜேரஸ்யர்‌, ஒருவரி 
டம்‌ போய்‌ *அஷ்டமங்கல்ய பிரச்னம்‌? வைத்துப்‌ பார்த்தார்கள்‌. அநேக 
பிராயச்சித்தங்கள்‌, சுமார்‌ முன்றுமாதம்‌ வீட்டைக்‌ காலி பண்ணிக்‌ 
கொடுத்துவிட்டோம்‌. 

£இஷ்டதேவதா சித்தி: பெற்ற தந்த்ரி ஒருவரும்‌, துணையாகப்‌ 
பல பிராம்மணர்களுமாக, அநேக யக்ஞங்கள்‌, பூஜைகள்‌-வீடு ரா 
வும்‌ ஹோமதூமம்‌ நிறைந்து, பல மாதங்கள்‌ மணம்‌ கமழ்ந்து கின்‌ 
றது. தந்த்ரிக்கு என்ன தோன்‌ றிற்றோ, யார்‌ கட்டளை இட்டார்களோ, 
அடியேனை (நான்‌ அப்போது இளம்‌ பையன்‌) விரும்பி அழைத்து, 
மந்திரோபதேசம்‌ செய்தார்கள்‌. ஏன்‌ அப்படிச்‌ செய்தார்கள்‌, பக்குவ 
மடையாத காலத்தில்‌ மந்திரோபதேசம்‌ கொடுக்கலாமா, இவை 
யெல்லாம்‌ இன்றும்‌ கேள்விக்குறிகள்‌ தான்‌, 


XXXVIi 


ஸ்ரீ மகாகணபதியின்‌ மூலமந்த்ர உபதேசம்‌ தான்‌ எனக்குக்‌ 
கிடைத்தது. எல்லாம்‌ வல்ல இறைவனின்‌ திருவுள்ளம்‌ அப்படி 
இருந்ததுபோலும்‌! ஸ்ரீ விநாயகப்‌ பெருமான்‌ மந்திரவடிவில்‌ அன்றே 
என்னை ஆட்கொண்டு விட்டார்‌! எங்கள்‌ குடும்பத்தின்‌ குலதெய்வ 
மாகத்‌ தோவாளையில்‌ எழுந்தருளுவதற்கு முன்னமேயே என்‌ உள்ளத்‌ 
தில்‌ குடியேறிவிட்டார்‌! 


ஜோஸ்யர்‌ தீர்மானித்த பிராயச்சித்‌ தங்களில்‌ கடைசி நிறைவாக 
விதித்தது, எங்கள்‌ ஊரில்‌ கோவில்கட்டி, முன்னோர்களால்‌ பூஜித்து 
வரப்பட்டு இடைக்காலத்தில்‌ விட்டுப்‌ போன ஸ்ரீ மநாகணபதியை 
பிரதிஷ்டை செய்து முறையே பூஜாதிகள்‌ ௩டத்தி வரவேணும்‌ 
என்பதுதான்‌. 


யாகங்கள்‌ முடிந்து, குடும்பம்‌ பூராவும்‌, சிறு குழந்தைகள்‌ முதல்‌ 
வயதானவர்கள்‌ வரை அத்தனை பேரையும்‌ இராமேஸ்வரம்‌ அழைத்துச்‌ 
சென்றோம்‌. அங்கே, திலஹோமம்‌, ஸர்ப்பசாந்தி, நவக்கிரக சாந்தி, 
முதலிய பல பிராயச்சித்தங்கள்‌ நிறைவேற்றப்பட்டன. சில மைல்‌ 
களுக்கு அப்பால்‌ தனுஷ்கோடி என்னும்‌ “தீர்த்த கட்டத்துக்கு தோ 
ணியில்‌ சென்றோம்‌. யாகாதி பூஜைகளில்‌ வைக்கப்பட்டிருந்த, தங்கம்‌, 
வெள்ளிப்‌ பிரதிமைகளெல்லாம்‌ உரிய விதிப்படி, முறையோடு “தீர்த்த 
ராஜாவிடம்‌! ஸமர்ப்பிக்கப்பட்டன. அன்று காலை முதல்‌ உபவாசம்‌ 
இருந்து அப்பா அவர்களும்‌ அம்மாவும்‌ இருவர்‌ வஸ்த்திரங்களையும்‌ 
ஒன்றாக முடிந்து 108 முறை சமுத்திர ஸ்நானம்‌ செய்ததும்‌, கரையில்‌ 
வந்து ஓவ்வொரு தடவையும்‌, தர்ப்பணம்‌, பூஜை செய்தவையெல்லரம்‌, 
மங்காத நினைவுகளாக இன்றும்‌ மனதில்‌ நிழலாடுகின்‌ றன. 


ஊர்‌ வந்ததும்‌ தகப்பனார்‌ அவர்கள்‌ முழு மூச்சுடன்‌ கோவில்‌ 
கட்டுவதில்‌ ஈடுபட்டார்கள்‌. கர்ப்பக்‌ கிரஹத்தின்‌ அஸ்திவாரத்திலே, 
பூஜைசெய்து, தங்கம்‌, வெள்ளி ஈவரத்தின ங்கள்‌ முதலியன போடு 
கிறோம்‌. நிமிர்ந்து பார்த்தால்‌ ஆகாயத்தில்‌ ஸ்ரீ கருடாழ்வார்‌ வட்ட 
மிடுகிறார்‌. இறைவன்‌ திருவருளை நினைந்து உள்ளம்‌ பூரிக்கின்‌ றது. 


கோவில்‌ கட்டிட வேலைகள்‌ கருங்கல்‌ பணியிலேயே செய்யப்படு 
கின்றன. திருவிதாங்கூர்‌ ஸமஸ்தான தேவஸ்வம்‌ கோவில்களுக்குத்‌ 
தொண்டாற்றிவரும்‌ பிரசித்தி பெற்ற ஸ்தபதி கையிலே “மூர்த்தி?” 
உருவம்‌ பெறுகிறார்‌. பிரதிஷ்டை நாளும்‌ குறித்தாகிவிட்டது. சாஸ்த்‌ 
திரிய முறைப்படியும்‌ ஆகம விதிகளை அனுஸரித்தும்‌ பிரதிஷ்டா கிர 
மங்கள்‌ திட்டப்படி ஈடந்தேறுகின்‌ றன. ஸ்ரீ அழகிய கன்னி விநாயகப்‌ 
பெருமான்‌, அற்புதமாக, நிறைந்த நிறைவாக, ஆனந்தமாக எங்கள்‌ 
கோவிலிலே எழுந்தருளுகிறார்‌. எங்கள்‌ உள்ளங்களிலும்‌ புகுந்து 
கொள்கிறார்‌. - 


xxxviii . 
நாற்பத்தொன்று நாட்கள்‌ விசேடங்களெல்லாம்‌ திருவிழாப்‌ 
போன்று நடக்கின்றன. ஸ்ரீ பித்துக்குளி முருகதாஸ்‌ அவர்கள்‌ பஜனை, 
கல்லிடைக்‌ குறிச்சி ஸ்ரீ மொட்டை சகோதரர்களின்‌ கச்சேரி, ஸ்ரீ சுகப்‌ 
பிரம்மம்‌ அவர்களின்‌ பிரவசனம்‌ இப்படியாக ஒரே கோலாகலம்‌. ஊர்‌ 
பூராவும்‌ குழந்தைகுட்டி கள்‌ அனைவருக்கும்‌ விருந்து. அதுபோன்று 


என்றும்‌ நடந்ததில்லை என்று ஊரார்‌ இன்றும்‌ சொல்லிக்கொள் 
கிறார்கள்‌. 


அப்பா அவர்கள்‌ வாம்வின்‌ உச்சகட்டத்தை அடைந்த துபோன்று 
ஆனந்த உணர்வில்‌ மிதக்கின்றார்கள்‌. பக்தியினால்‌ உளம்‌ நெகிழ்ந்து 


உருகுகிறார்கள்‌. அவர்களைப்‌ பற்றிய நினைவுகள்‌ இன்றும்‌ அலைமோது 
கின்றன. 


அவர்கள்‌ வாழ்வுதான்‌ எத்தனை தூய்மையான து! ஜிவிதத்தில்‌ 
பல கட்டங்களில்‌ பல இக்கட்டுகள்‌ ஏற்பட்ட காலத்திலும்‌ கூட; 
ஒருவருக்காகிலும்‌, தீங்கு நினைந்த துமில்லை செய்ததுமில்லை. அண்டி 
யவர்களுக்கெல்லாம்‌ கைம்மாறு கருதாது தியாக உணர்வோடு செய்த 
உதவிகள்‌ கணக்கிலடங்கா. பயன்‌ கருதா உதவியும்‌ உள்ளம்‌ 
பளிங்கெனவே அயலவர்‌ தன்னவர்‌ வேற்றுமை நீங்கி அவா வறுத்து 
உயவரும்‌ தீவினை நீக்கியே நன்மையில்‌ உய்த்திடுதல்‌ நலமிகு நல்லற 


EY என்ற உறுதியோடு வாழ்ந்தார்கள்‌. ஏன்‌! மனிதநிலைக்குக்‌ 
கீழ்ப்பட்ட ஜீவன்கள்‌ கூட்‌ அவர்களுடைய அன்புக்குப்‌ பாத்திரமாகி 
யிருக்கின்‌ றன. 


தினசரி காலையும்‌ 
தொண்டு செய்யா து 
சொல்வார்களே அ 
வெட்ட. ஏற்பாடு செ 
அந்தக்‌ குளம்‌ தான்‌ 


மாலையும்‌ வீட்டிலுள்ள பசுவிற்குத்‌ 
உறங்கியதில்லை. “பூர்த்த தர்மங்கள்‌? என்று 
தை அனுசரித்து ஊரிலே குடி தண்ணிர்க்குளம்‌ 
ய்து பூர்த்தி செய்வித்தார்கள்‌. கடும்‌ கோடையில்‌ 
* குடி தண்ணீருக்காக இன்றும்‌ உதவி வருகின்றது. 


காலையில்‌ ஸ்நானபானாதிகள்‌. ஜபம்‌. குறைந்தது ஒருமணி௫ேர 


மாவது தேவார, திருவாசகப்‌ பாடல்களை உள்ளம்‌ உருகி வாய்‌ 
திறந்து பாடுவார்கள்‌. 


பாடல்களின்‌ ஒலிகா 


பிறகு “கடை” க்குச்‌ செல்வார்கள்‌ இடைவேளை 
களில்‌ சமயம்‌ வாய்க்கும்போதெல்லாம்‌ ஸ்ரீமத்‌ பகவத்‌ கீதை, கைவல்ய 
நவநீதம்‌, ஞானவாசிஷ்டம்‌, திருக்குறள்‌ போன்ற நூல்களை படிப்பது 


வழக்கம்‌. இப்படியாக அவரகள்‌: என்து லு வாழ்க்கை அமைதி 
யாகவே சென்றது. 


யாராவது பெரியோர்கள்‌ வந்தால்‌ அவர்களைப்‌ போற்றாது விட்‌ 
மாட்டார்கள்‌. என்னையும கூட இருக்கவைத்து, பக்தி, கர்மம்‌, 


த ட 


ஸ்ரீ அழகிய கன்னி விநாயகப்‌ பெருமானைப்‌ பிரதிஷ்டை 

செய்து, டிரஸ்ட்டை ஏற்ப்படுத்திய வள்ளல்‌ எங்கள்‌ அன்புத்‌ 

தகப்பனார்‌ உயர்திரு. ஆ. அழகிய ஈம்பியா பிள்ளையவர்‌ 

களும்‌ எங்கள்‌ அன்புத்‌ தாயார்‌ திருமதி அழகு பார்வதி 
அம்மாள்‌ அவர்களும்‌. 


XXKIX 


ஞானம்‌, அத்யாத்மீக சாதனைகள்‌ பற்றியெல்லாம்‌ விளக்கம்‌ கேட்டு 
அமைதி பெறுவார்கள்‌. 


உனக்கு இந்த விஷயங்களிலெல்லாம்‌ மிகுந்த ரசி இருக்கின்றது, 
இளம்‌ வயதிலேயே சந்தர்ப்பங்களும்‌ வாய்த்திருக்கின்‌ றன. கிடைத்‌ 
திருக்கும்‌ வாய்ப்புகளை விணாக்கிவிடாதே. இப்போதே தொடர்ந்து 
பற்றிக்‌ கொள்‌. நல்ல நிலையை அடைவாய்‌” என்று ஒருநாள்‌ கூறி 
ஆசீர்வதித்தார்கள்‌. தெய்வீகமான அந்த ஆசியை, எனக்குத்‌ தந்த 


அரும்பெரும்‌ சொத்தாக மதித்து உள்ளம்‌ நிறைவடைகின்றேன்‌. 
கிடைத்தற்கரிய பெரும்‌ பேறாகக்‌ கருதிப்‌ பேரற்றுகின்றேன்‌. அவர்‌ 


களுடைய தூய உள்ளத்தின்‌ அடித்தளத்திலேயிருந்து பொங்கித்‌ 
ததும்பி என்னை முழுக்‌ காட்டிய ஆசீர்வாதத்தின்‌ சக்தியைப்‌ பின்னால்‌ 
நாளதுவரை, நடந்த, ௩டந்துவருகின்ற சம்பவங்கள்‌ நிரூபித்து 
வருகின்றன. 


“£வியாபாரத்திலே, ௩டக்கும்‌ விற்பனைத்‌ தொகைக்கு ரூபாய்‌ 
மூனுக்கு ஜாணா (இன்றைய ஆறுபைசா) ௩மது ஸ்ரீ அழகிய கன்னி 
விநாயகப்‌ பெருமான்‌ கணக்கில்‌ வரவு வைத்து விடவேண்டும்‌. ஸ்ரீ மகா 
கணபதி உங்கள்‌ வியாபாரத்தில்‌ ஒரு பங்குதார்‌ ஆகிவிடுகிறார்‌. உங்க 


ளுக்கு ஒரு காலத்திலும்‌ ஒரு குறைவும்‌ வராது”? என்று உத்தரவிடு 
கிறார்கள்‌, 


அப்படியே இன்றுவரை நடக்கின்றது. உலகத்திலே எத்தனை 
யோ வகையான கூட்டு வியாபாரங்கள்‌ உண்டு. ஆனால்‌ எங்கள்‌ 
பங்குவியாபாரம்‌ மிகவும்‌ விசேஷமான து. காரணம்‌ இறைவனே 
பங்குதாரரல்லவா! மலைபோல்‌ வந்த இடையூறுகளெல்லாம்‌ சூரியனைக்‌ 
கண்ட பனிபோல விலகிய எத்தனையோ. சம்பவங்கள்‌. அறிவுக்‌ 
கெட்டாநிலையில்‌ எங்களையும்‌ எங்கள்‌ தொழிலையும்‌ அழகிய கன்னி 
விநாயகப்‌ பெருமான்‌ காப்பாற்றிவருகிறார்‌. அற்புதமான தெய்வீகப்‌ 
பாதுகாப்பிலே வாழ்ந்து வருகின்றது எங்கள்‌ குடும்பம்‌. 

ழ்‌ 


அன்புத்‌ தந்தையாகவும்‌, குருவாகவும்‌ போற்றி வளர்த்த வள்ள 
லாகவும்‌ விளங்கி, மாசுமறுவற்ற புனிதவாழ்க்கை வாழ்ந்து எங்க 
ளுக்கு வழிகாட்டிய அந்த மனிததெய்வத்தை நினைந்து நினைந்து 
உருகுகின்றேன்‌. மனம்‌ குவிந்து பலமுறை திரும்பத்‌ திரும்ப அஞ்சலி 
செய்கின்றேன்‌. 


காலையில்‌ ஸ்ரீ விஷ்ணு ஸஹஸ்ரகாமத்தின்‌ ஒலி வீடு பூராவும்‌ 
நிறைகின்றது. மனைவியும்‌ மக்களும்‌ நாமசப்தம்‌ கேட்டுத்தான்‌ 
விழித்துக்கொள்கிறார்கள்‌. பல வருடங்களாக இந்த பழக்கம்‌, 


XL 


இடம்‌ தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம்‌; கேட்பவர்‌ தர்மத்தி 
லேயே பற்றுள்ள யுதிஷ்ட்டிரர்‌; அருளிச்‌ செய்பவர்‌ ஞானாதிகாரரான 
ஸ்ரீ பீஷ்மாச்‌ சாரியார்‌. கூடியிருப்பவர்கள்‌ தவத்தால்‌ மிக்க மஹரிஷி 
கள்‌; எல்லாவற்றுக்கும்‌ மேலாக ஸஹஸ்ரகாமத்தால்‌ போற்றப்படும்‌ 
பேராயிரமுடையவனாக ஸ்ரீ கிருஷ்ணன்‌ பீஷ்மர்‌ சொல்வதைத்‌ தானும்‌ 
கூட இருந்து அவர்‌ சொல்வது முற்றிலும்‌ உண்மை என்று மேலெ 
முத்திட்டுக்‌ கொடுப்ப து போலக்‌ கேட்டுக்கொண்டிருக்கிறான்‌. ஆக 
ஸஹஸ்ரகாமத்தில்‌ சொல்வதெல்லாம்‌ ஸத்யம்‌ என்பதற்கு. ஸர்வ 
மொக்ஷியான ஸ்ரீ கிருஷ்ணபகவானே சாக்ஷி 


“ஸ்ரீ யுதிஷ்ட்டிரர்‌ கேள்வி-தங்கள்‌ அபிப்பிராயத்தில்‌ எல்லாத்‌ 

தர்மங்களிலும்‌ சிறந்த தர்மம்‌ எது? 

ஸ்ரீ பீஷ்மாச்சாரியரின்‌ பதில்‌! 
புண்டரிகாக்ஷனுன ஸ்ரீ மந்காராயணனை மனிதன்‌ 
எப்பொழுதும்‌ பக்தியுடன்‌ ஸ்தோத்திரங்களால்‌ 
அர்ச்சனை புரிவதென்பதே எல்லாத்‌ தர்மங்களிலும்‌ 
மிகச்‌ சிறந்த தர்மம்‌ என்பது என்‌ அபிப்பிராயம்‌ 
ர்‌ ச ஜகந்நாதனான ஸ்ரீ விஷ்ணுவின்‌ 
ஆயிரம்‌ நாமங்களைக்‌ கேள்‌... ன்று ஸஹஸ்ர 
நாமத்தைச்‌ சொல்லித்துதிக்கின்றார்‌. 


ஸஹஸ்ரகாமத்தின்‌ அபரிமிதமான, வைபவத்தாலும்‌ அப்பா அவர்‌ 
களின்‌ ஆசிர்வாதத்தாலும்‌ “ஸ்ரீ காஞ்சி காமகோடிப்புதுப்‌ பெரியவாள்‌? 
அடியேனுடைய “சாரதாகுடிலுக்கு” விஜயம்‌ செய்கிறார்கள்‌. என்னு 
டையவும்‌ குடும்பத்தாருடை யவும்‌ பணிவன்புடன்‌ கூடிய நமஸ்தா 
ரங்களை ஏற்றுககொண்டு, “பால்நீனைந்தாட்டும்‌ தாயினும்‌ சாலப்‌ 
பரிந்து? அருள்‌ புரிகின்றார்கள்‌. 


புனிதமான ஸ்ரீ ஜனார்த்தனம்‌ க்ஷேத்திரத்தில்‌ வைத்து நானும்‌ 
உரையாசிரியர்‌ பிரம்மஸ்ரீ குருஸ்வாமி சாஸ்திரிகள்‌ அவர்களுமாக ஸரீ 
புதுப்பெரியவாளை தரிசனம்‌ செய்கிறோம்‌. தஞ்சாவூர்‌ ஜில்லாவில்‌ 
பரம்பரையாகப்‌ புகழ்பெற்ற குடும்பத்தில்‌ ஸ்தபதி ஒருவரால்‌, நாள்‌ 
ஈக்ஷத்திரம்‌, திதி, வேர்‌ ஓடும்‌ திக்கு முதலியன கவனித்து சாபநிவி 
ருத்தி, பூஜை, தானம்‌ சாந்தி, செய்து எடுக்கப்பட்ட வெள்ளெருக்கு 
வேரில்‌ நிர்ம்மிக்கப்பட்ட பிள்ளையார்‌ விக்கிரகத்தை ஸ்ரீ புதுப்‌ பெரி 
யவாளிடம்‌ சமர்ப்பிக்கின்றேன்‌. கருணை கூர்ந்து தொட்டு அனுக்ர 
கித்து இமைகள்‌ முடித்தியானம்‌ செய்கிறார்கள்‌. உணர்ச்சிப்‌ பெருக்கால்‌ 
கண்ணீர்‌ மல்கிசிரம்‌ தாழ்த்தி வணங்கி நிற்கின்றேன்‌. மந்தஹாஸத்து 
டன்‌ அருளாசியோடு ஸ்ரீ பிள்ளையாரைத்‌ தருகிறார்கள்‌. ஊனுருகி 


ட்‌ 


அன்னை காமாக்ஷியாக அருள்‌ புரிந்துவரும்‌ ஸ்ரீ காஞ்சிபு தப்‌ 
பெரியவாள்‌ தொட்டு அனுகச்ரகித்து தந்த வெள்ளெருக்கு 
வேர்ப்‌ பிள்ளையாரின்‌ திருவுருவம்‌. 


உள்ளம்‌ குடிகொண்ட ஓங்காரத்துட்பொருளே 
தெள்ளத்‌ தெளிந்த சிவவடிவே-வெள்ளை 
எருக்கு விநாயகனே என்றும்‌ உனைப்போற்றி 


இருக்க வரமருள்வாயே. 


XLi 


உள்ளம்‌ உருகிப்‌ பெற்றுக்‌ கொள்கின்றேன்‌. முன்செய்த புண்ணீய 
வசத்தாலும்‌, அப்பா அவர்களின்‌ நிறைந்த ஆசிர்வாத பலத்தாலும்‌ 
ஸ்ரீ வெள்ளெருக்குப்‌ பிள்ளையார்‌ வீட்டிலே அமர்ந்து. அருளாட்சி 
செலுத்தி வருகிறார்‌. பாதம்‌ தொட்டு வணங்கி மட்டிலுமே வீட்டை 
விட்டு வெளியே செல்கின்றேன்‌. அனுக்ரகம்‌ தொடர்ந்து நின்று 
அருள்‌ புரிந்து வருகின்றது. இச்சிறியேனின்‌ அனுபவபூர்வமான 
உண்மை இது. 


புதிதாகத்‌ தொடங்கிய தொழிற்சாலை விஷயமாக 1150ம்‌ ஆண்டு 
மாசிமாதம்‌ திடீரென சென்னை செல்கிறேன்‌. பெளர்ணமிக்கு முதல்‌ 
நாள்‌ வீட்டிலே வழக்கம்போல்‌ நடக்கும்‌ “பகவதி ஸேவை? ஞாப 
கத்துக்கு வருகின்றது. கலவை சென்று ஸ்ரீ காஞ்சிப்‌ பெரிய வாளை 
தரிசனம்‌ பண்ணுவதையே பூஜையாகக்‌ கொள்ள நினைத்தேன்‌. மாசி 
மகம்‌ பெளர்ணமியன்று கானும்‌ நண்பர்களுமாகக்‌ கலவை சென்றோம்‌. 
மாலை மணி சுமார்‌ ஆறு. ஸ்ரீ பெரியவாள்‌ பூஜைக்குச்‌ செல்வதாகவும்‌ 
இரண்டு மணி நேரம்‌ கழிந்த பிறகுதான்‌ மறுபடியும்‌ பார்க்க முடியும்‌ 
என்றார்கள்‌. கூடவே இருந்து கைங்கர்யம்‌ செய்யும்‌ பாக்யம்‌ பெற்ற 
அன்பர்‌ ஸ்ரீ கண்டன்‌ அவர்களிடம்‌ ஸ்ரீ பெரியவாளின்‌ பூஜையைத்‌ 
தரிசனம்‌ செய்ய உதவுமாறு வேண்டினோம்‌. 


மடத்திற்குப்‌ பின்னால்‌ தாழ்வாரத்தில்‌ பூஜை நடக்கின்றது. நில 
வொளி சிதறும்‌ முற்றத்தில்‌ ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்து கொள்கி 
மோம்‌. தவமே உருவாகப்‌ பெரியவர்கள்‌ வெண்பட்டு மேலாடையாக 
அணிந்து பூர்ண சந்திரனை தரிசனம்‌ செய்து தியானத்தில்‌ மூழ்குகி 
றார்கள்‌. எங்கும்‌ ஒரே அமைதி! மனதினுள்ளே மந்திர ஜபம்‌ தொடங்கு 
கின்றது. அப்பப்பா? அடைந்த அனுபவத்தை வார்த்தைகளால்‌ 
விவரிக்க இயலாது. அற்புதமான அனுபூதியில்‌, வாக்கினுக்‌ கெட்டா 
சாந்தத்தில்‌ ஆழ்ந்து, தன்னையே மறந்து லயிக்கின்றோம்‌. 


ஊர்திரும்பிவந்தபோது, விவரம்‌ தெரிந்து ஆனந்த வெள்ளத்தில்‌ 
மூழ்கினேன்‌. நாங்கள்‌ தரிசனம்‌ செய்த அதே மாசி மகம்‌ பெளர்ணமி 
யன்றுதான்‌ ஸ்ரீ காஞ்சிப்‌ பெரியவர்கள்‌ எண்பதாண்டுகளைப்‌ பூர்த்தி 
'செய்து சஹஸ்ர சந்திர தரிசனம்‌ கண்ட பொன்னாள்‌. எதிர்பாராத 
அதிருஷ்ட த்தை நினைத்து வியந்தேன்‌. தகுதியில்லாச்‌ சிறியேனுக்கு 
இப்புனிதமான வாய்ப்பு எவ்வாறு கிடைத்தது! ஸ்ரீ மகாகணபதியின்‌ 
திருவருளும்‌ அப்பா அவர்களின்‌ ஆசீர்வாத பலமும்‌ தான்காரணம்‌ 
என்று பரிபூர்ணமாக ஈ௩ம்புகிறேன்‌. 


ஸ்ரீ சாஸ்திரிகளோடு கூடச்‌ சென்ற புண்ணிய யாத்திரையின்‌ 
விளைவாக, “ஸ்ரீ மகாகணபதி ஸ்தோத்திரங்கள்‌?” என்ற அபூர்வமான 
புத்தகம்‌ டிரஸ்ட்டின்‌ சார்பில்‌ முதல்‌ வெளியீடாக வெளிவருகின்றது. 


rt ட்டி 


$F 


XLii 


காஷ்மீர்‌ முதல்‌ கன்னியாகுமரி வரையில்‌, விரும்பிய பக்தர்களுக்கெல்‌ 
லாம்‌ அன்பளிப்பாக அனுப்புகிறோம்‌. 


அத்தனை அன்பர்களும்‌ நன்றி 
யோடு ஆசி கூறுகிறார்கள்‌. 


பிறகு ஸ்ரீ கிருபானந்தவாரியார்‌ அவர்‌ 
களின்‌ *நாளாயஷி?? வெளிவந்தது. சமீபத்தில்‌ ஸ்ரீ காஞ்சிப்‌ பெரிய 


வர்கள்‌ விரும்பியபடி, அவர்களுடைய அருளாசியோடு ₹*ஆசாரமுறை?? 
வெளியிட்டோம்‌. 


இதோ! எம்பெருமானின்‌ “ஸகஸ்ர நாமம்‌”, கணேசப்ரியை என்ற 
அற்புதமான உரையோடு வெளிவருகின்றது. பக்தர்கள்‌ விருப்பத்து 
டன்‌ ஏற்றுக்கொள்வார்கள்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. மேலும்‌ நம்‌ 
முன்னோர்கள்‌ கருணையினால்‌ உந்தப்பட்டு, சைதன்ய சக்தியோடு 
மந்திரங்களாலும்‌, பாடல்களாலும்‌ கட்‌ டிவைத்திருக்கும்‌ கோவில்களை 
பக்தர்களின்‌ காட்கூரிக்கும்‌, கவனத்திற்கும்‌ கொண்டு வரவேண்டும்‌ 
என்பதே என்‌ அவா. அவ்வாறு எளிய தொண்டு புரிந்து வாழ்வில்‌ 
நிறைவு பெற அருள வேண்டும்‌ என்று ஸ்ரீ அழகிய கன்னி விநாயகப்‌ 
பெருமானை பிரார்த்திக்கின்றேன்‌. ்‌ 

அடியேனுடைய சில நினைவுகளை அன்பர்கள்‌ முன்வைத்தேன்‌, 
என்‌ அன்புத்‌ தந்தையாருக்கும்‌, ஏனையப்‌ பெரியோருக்கும்‌ செலுத்தும்‌ 
ஈன்‌ றிக்‌ கடனாகவே நினைத்து எழுதியிருக்கின்றேன்‌. குற்றமிருப்பின்‌ 
பொறுத்தருள்க 


ஞானநூல்தனை மே தல்‌, ஓதுவித்தல்‌ 
௩ற்பொருளைக்‌ கேட்பித்தல்தான்‌ கேட்டல்‌ ஈன்று (ய்‌) 
ஈனமிலாப்‌ பொருள்‌ தனை சிந்தித்தல்‌ ஐந்தும்‌ 


இறைவன்‌ அடை விக்கும்‌ எழில்‌ ஞானபூசை 


ஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார்‌... 


திருவனந்தபுரம்‌ | அன்ப ரக்தெல்லாம்‌ அடியேன்‌ 
20-3-°1976 | ௮. சுப்ரமண்யம்‌ 


ண்‌ 


க்‌ 


மஹா கணபதி ஸஹஸ்ரநாமம்‌ 
கணே சப்ரியை-தமிழுரை 
உரை ஆசிரியரின்‌ முன்னுரை 


எனன நீதான கள | 
கா, எக araTHE ug: ॥ 
வல்லபா தேவியின்‌ மணாளன்‌; நல்லோர்களால்‌ எளிதில்‌ அடை 
யப்‌ படுகின்றவன்‌; தியவர்களால்‌ எளிதில்‌ அணுகமுடியா தவன்‌; 
பேரானந்தத்திற்கு இருப்பிடமானவன்‌; ஜ்யோதிர்‌ வடிவமானவன்‌; 
அத்தகைய யானை முகத்தோனை வணங்குகின்றேன்‌. 
ளி எசகு | 
கர்ரிசசாள்ளார்‌ எ கானி களோ ப 
காஞ்சி மா௩கரில்‌ கம்பை என்ற ஆற்றின்‌ கரையில்‌ புகழ்பெற்ற 
ஒரு மாமரத்தடியில்‌ வீற்றிருக்கும்‌ ஈசனுக்கு இஷ்டமானவளும்‌, அடி 
யார்களுக்கு விரும்பியவற்றை தந்தருளுபவளும்‌, என்‌ குல தெய்வ 
முமான காமாக்ஷீ தேவியை அடிபணீகின்றேன்‌. 
ஏரிகளை ளி frat (களர்‌ Mat ॥ 
எனிகரிறர்‌ உன்‌ எனத்‌ Tad gfe ப 
எனக்கு இணையற்ற பேருதவி புரிந்தவர்களும்‌, தேவத்தன்மை 
அடைந்தவர்களும்‌, தர்மாம்பாள்‌, வைத்யநாதர்‌ என்ற பெயர்‌ பூண்ட 
வர்களுமான என்‌ தாய்தந்தையர்களை எப்பொழுதும்‌ எனது உள்ள 
த்தில்‌ போற்றி வழிபடுகிறேன்‌. 


னாக” ஜிதின்‌: | 
கனா னவா ககா என்‌ faraalragn ப 


“சாஸ்த்ர ரத்னாகரம்‌?” என்ற விருதைப்‌ பெற்றவரும்‌, தேவத்தன்‌ 
மை அடைந்தவரும்‌, (வேப்பத்தூர்‌) பிரும்ம்ரீ வைத்யநாத சாஸ்திரி 


2 


கள்‌ என்று அழைக்கப்படுகின்ற வருமான, எனக்கு ஆத்மவித்யையை 
உபதேசித்த, குருநாதரை எப்பொழுதும்‌ பத்தியுடன்‌ எனது உள்ள 
த்தில்‌ பாவனை செய்கின்றேன்‌. 


என்‌: சினா சளாச்ளிரிர : | 
சான எசான்‌ ரைரர்‌ ஈசா | 


கடல்போன்று பரந்து கிடக்கும்‌ சாஸ்திரங்களின்‌ 


கரையைக்‌ 
கண்டவரும்‌, 


பாஸ்கராசார்யர்‌ என்று புகழ்பெற்றவருமான பேரறி 
ஞரால்‌ மஹிமை வாய்ந்த மஹாகணபதியின்‌ ஆயிரம்‌ திருகாமங்களின்‌ 
பொருள்‌ நன்கு விளக்கப்பட்டுள்ள து. 


பபப ப்பட்ட பன்‌ 


ஊகார எட ஏகா Efe 511தா ஈரா ப 
வட மொழியில்‌ செய்‌ 


யுள்‌ வடிவத்தில்‌ பாஸ்கரராயரால்‌ இயற்றப்‌ 
பட்டு 0 


கத்யோதம்‌'” எனப்படும்‌ உரையினை த்தழுவி தமிழ்‌ மொழியில்‌ 
நான்‌ ஆயிரம்‌ திருகாமங்களுக்கும்‌ உரை செய்துள்ளேன்‌. 

எனாளளர்‌ எரர்‌ எரி எாளாஎ | 

சா RTF ௪௭௭ எனா 1 


“வடமொழியை அறியா தவர்களும்‌, தென்மொ 


உரை செய்திருக்கின்றேன்‌. 


என்னனா சாகா என்னா 5 எள | 
அகர்‌: ஏச: எள்‌ சான உ 8 8 பு 
என்னால்‌ இயற்றப்பட்டதும்‌  கணேசப்ரியை என்று பெயரி 
டப்பட்டதுமான . இந்த என்னுடைய தமிழ்‌ உரையை ஸ்ரீ மஹாகண 
பதிக்‌ கடவுள்‌ ஏற்றுக்கொண்டு ஸந்தோஷமடைந்து என்னை அனுக்ர 
ஹிக்கட்டும்‌; என்னுடைய விருப்பங்களைப்‌ பூர்த்தி செய்துவைக்கட்டும்‌. 


ஏ 


மஹாகணபதி ஸஹஸ்ரநாமம்‌. 
அதம அணு 


“புராணங்களின்‌ பெருமை?? 


“பரம்பொருளானது ஆனந்தம்‌, அறிவு, இருப்பு இவைகளை வடி 
வமாகக்‌ கொண்டது; காலம்‌, தேசம்‌, வஸ்து இவைகளால்‌ அளவிடப்‌ 
படாதது; வாக்கிற்க்கும்‌, மனதிற்கும்‌ எட்டாதது; வேறு உதவி 
இன்றித்‌ தானே துலங்கிக்‌ கொண்டிருப்பது; ஸம்ஸாரத்தினின்றும்‌ 
விடுதலை பெற்ற மஹான்களால்‌ அடையத்தகுந்தது என்று வேதங்கள்‌ 
பறைசாற்றுகின்றன. ஏழை ஒருவன்‌, பாடுபட்டுத்‌ தேடியடைந்த 
தங்க மாலையைத்‌ தன்‌ கழுத்திலேயே அணிந்திருப்பினும்‌, அறியாமை 
யால்‌, அந்த மாலையை இழந்தவனாக வருத்தமுற்றிருக்கும்போ து, வெ 
றொருவன்‌, கழுத்திலிருக்கும்‌ மாலையை நினைவு படுத்தியவுடன்‌ 
மீண்டும்‌ அந்த மாலையை அடைந்த ஸந்தோஷத்தை அடைகிறான்‌. 
அங்கனமே, தெளிந்த உள்ளம்‌ படைத்த மஹான்கள்‌, ஸத்குருவின்‌ 
அறிவுரையால்‌ வேறுபாடற்ற நிர்விகல்ப ஞானத்தைப்‌ பெற்று அறி 
யாமையை அகற்றி தங்களுடைய ஆனந்தஃஸ்வரூபத்தை மீண்டும்‌ 
உணர்ந்து (பெற்று) பேரானந்தத்தை அடைகின்றனர்‌. இதையே 
மோக்ஷமெனப்‌ பெரியோர்கள்‌ புகழ்கின்றனர்‌. 


பரம்பொருளைப்‌ பற்றிய கிர்விகல்பக ஞானமானது தெளிந்த 
உள்ளத்திலேயே தோன்றுவதாகும்‌. எனவே, உள்ளம்‌ தெளிவதற்‌ 
கென்றே வேதங்களின்‌ முற்பகுதியில்‌ (கர்மகாண்டத்தில்‌) மாந்தர்‌ 
களால்‌ அனுஷ்டிக்கப்படவேண்டிய எண்ணிறந்த தர்மங்கள்‌ உபதே 
சிக்கப்பட்டுள்ளன. அத்தகைய தர்மங்களை முறைப்படி செய்து 
முடித்த மனிதர்களின்‌ உள்ளங்கள்‌ தெளிவைப்‌ பெற்று விடுகின்றன. 
எனினும்‌, அவ்வுள்ளங்களில்‌ £நிர்விகல்பக ஞானம்‌” எளிதில்‌ ஏற்படு 
வதில்லை. ஆகவே அத்தகைய அறிவை எளிதில்‌ ஏற்படும்படி செய்வ 
தற்காகவே, பரம்பொருளுக்குப்‌ பலவிதமான ரூபம்‌, குணம்‌ இவை 
களைக்‌ கற்பிதது, வேதங்களின்‌ பிற்பகுதியில்‌ ஞானகாண்டத்தில்‌ 
பலவிதமான உபாஸனைகள்‌ உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன. உப்‌ 
நிஷத்‌ காண்டத்தைப்‌ பின்பற்றியே உபாஸனைக்குத்‌ தேவைப்படு 
கின்ற எண்ணிறந்த மூர்த்திகளை (உருவங்களை) உபதேசிக்கவே 18 
புராணங்களும்‌, 18 உப புராணங்களும்‌ தோன்‌ றியிருக்கின்‌ றன. 


“புராணங்களுள்‌ ஏற்றத்தாம்வில்லை”” 


அடியார்களை ஆட்கொள்வதற்காகவே, உபாஸனை செய்யும்‌ 


ல்கிலி!! 


4 


ஜவர்களின்‌ ' முற்பிறவியில்‌ ஏற்பட்ட வாஸனையிலிருந் து பிறந்த 
விருப்பத்திற்கேற்ப பரம்பொருளுக்குப்‌ பலவிதமான உருவங்களை உப 
நிஷத்காண்டம்‌ வருணித்திருக்கின்‌ றது. அறநூல்களும்‌, புராணங்க 
ளும்‌, உபபுராணங்களும்‌ ஸூர்யன்‌, தேவி, திருமால்‌, கணபதி, ஷண்‌ 
முகன்‌, பரமசிவன்‌ என்ற மூர்த்திகளையும்‌, இவைகளின்‌ உட்பிரிவாக 
எண்ணிறந்த மூர்த்திகளையும்‌, மாந்தர்கள்‌ வழிபட்டு மேன்மையடைய 
மிக்கத்‌ தெளிவான முறைகளை அறிவிக்கின்றன. ஒவ்வொரு மூர்த்தி 
யும்‌ பரம்பொருளின்‌ வடிவமே; இதில்‌ ஐயமில்லை. சிவபெருமானின்‌ 
பெருமையை விளக்க வந்த புராணங்கள்‌, சிவனுடைய மேன்மையை 
நிகரற்றதாகக்‌ கூறுவதற்கென்றே, மற்ற முர்த்திகளைத்‌ தர்ழ்ததிப்‌ 
பேசுகின்றன. அவ்விதமே, மற்ற தெய்வங்களின்‌ பெருமையைக்‌ 
கூறும்‌ புராணங்களும்‌ அந்தந்த தெய்வத்தின்‌ பெருமையை உவமை 
யற்றதாக அறிவிப்பதற்கென்றே மற்ற தெய்வங்களை இகழ்ந்து கூறு 
கின்றன. ஒரு பக்தன்‌ எந்த மூர்த்தியைத்‌ தன்‌ விருப்பப்படி. பஜிக்கின்‌ 
மானோ அவனுக்கு அந்த மூர்த்தியில்‌ பக்தியை திடமானதாகச்‌ செய்‌ 
வதற்காகவே வேறு மூர்த்திகளிலிருந்து அந்த மூர்த்திக்கு மேன்மை 
கூறப்பட்டிருக்கிறது. இக்கருத்தைக்‌ கண்ணன்‌ பகவத்‌ கீதையில்‌ 
“எவனொருவன்‌ என்னுடைய எந்தெந்த மூர்த்தியை வழிபடுகின்றா 
னோ அவனவனுக்கு அந்தந்த மூர்த்தியிலேயே திடமான பக்தியை 
ஏற்படூத்திஎன்னை ப்‌ பலவிதமான மூர்த்தி பக்தியின்‌ வழியாக பூஜிக்கும்‌ 
படி. செய்து அவர்களுக்கு விரும்பிய பயனை அளிக்கின்றேன்‌?” என்று 
விளக்கமாகக்‌ கூறியிருக்கின்றார்‌. ஆகையால்‌, 'சிவபுராணத்தைக்‌ 
காட்டிலும்‌ விஷ்ணு புராணம்‌ மேலான து?, 'விஷ்ணு புராணத்தைக்‌ 
காட்டிலும்‌ சிவபுராணம்‌ உயர்ந்தது” என்பது போன்ற கூற்றுகள்‌ 
பொருளற்றவைகளாகும்‌. “மறைகளும்‌, அறநூல்களும்‌ கண்களுக்கு 
ஓப்பானவைகள்‌. புராணம்‌ ஹ்ருதயத்திற்கு (உள்ளத்திற்கு) இணை 
யானது. மறைகளையும்‌ அற நூல்களையும்‌ அறியாதவன்‌ குருடனா 
வான்‌. புராணத்தை உணராதவன்‌ உள்ளத்தையே இழுந்தவனாகின்‌ 
ரன்‌?” என்று பக்தி மீமாம்ஸா சாஸ்திரத்தில்‌ மறைகளைக்‌ காட்டிலும்‌ 
புரரணங்களுக்கு மேன்மை கூறப்பட்டிருப்பது கவனத்திற்குரிய 
தாகும்‌. 
கணபதியின்‌ வழிபாடு?” 


மூர்த்தி வழிபாடுகளுள்‌, முழுமுதற்கடவுளான மஹாகணபதி 
யின்‌ வழிபாடு மிகவும்‌ தொன்மையானதாகும்‌. ருக்‌, யஜுஸ்‌, ஸாம, 
அதர்வம்‌ எனப்படும்‌ நான்கு வேதங்களிலும்‌, அநேகம்‌ சொற்றொ 
டர்கள்‌ (ஸ.ூக்தங்கள்‌) கணேசரின்‌ மஹிமையை வருணிக்கின்‌ றன 


அவ்விதமே 

(1) கணபத்யதர்வசீர்ஷோபநிஷத்‌ (TTA) 

(0) ஹேரம்போபஙிஷத்‌ (41814௭) 

(ரர) கணேச பூர்வ தாபினி (ஏரி ளி) 

(9). கணேசோத்தர தாபினி (ஏர னான) 

(ர) வல்லபேசோபநிஷத்‌ (ஏன்னா) 

என்று 5 உபநிஷத்துக்கள்‌ கணேசரின்‌ உபாஸனா முறையை விளக்கு 
கின்றன. கணேச புராணம்‌, முத்கல புராணம்‌ இவைகளில்‌ முழுமை 
யாகவும்‌, ஸ்காந்த மஹாபுராணம்‌, ஸ்காந்த உப்புராணம்‌, வாமன 
புராணம்‌, பிரும்மாண்ட புராணம்‌, காருட புராணம்‌,, பிரும்ம புராணம்‌, 
விஷ்ணு தர்மோத்தரம்‌, காலிகா புராணம்‌, மத்ஸ்ய புராணம்‌, அக்னி 
புராணம்‌, வராஹ மஹாபுராணம்‌, சிவ புராணம்‌, பிரம்மவைவர்த்தம்‌, 
பவிஷ்ய புராணம்‌; லிங்க புராணம்‌, பாத்ம மஹாபுராணம்‌ இவைகளில்‌ 
குறிப்பிட்ட பாகங்க,ளிலும்‌, குமார ஸம்ஹிதா தந்திரம்‌, உட்டாம- 
ரேச தந்திரம்‌ என்ற தந்திர நூல்களிலும்‌, கணேசரைப்‌ பூஜனை செய்வ 
தற்கு அவச்யமான மந்திரங்கள்‌, யந்திரங்கள்‌, பரிவார தேவதைகள்‌, 
பலவிதமான அவதாரங்களில்‌ ஏற்பட்ட மூர்த்தி பேதங்கள்‌, ஜபஹோம 
தர்ப்பணங்கள்‌, அவைகளுக்கான பலவிதமான திரவயங்கள்‌ (பொ 
ருட்கள்‌), பாராயணம்‌ செய்வதற்கான எண்ணிறந்த துதிநூல்கள்‌, 
ஆயிரக்கணக்கான திருகாமாக்கள்‌, கணேசரை வழிபட்டு நலம்‌ பெற்ற 
அடியார்களின்‌ வரலாறுகள்‌ ஆகியவைகள்‌ அழகிய முறையில்‌ 
அறிவிக்கப்பட்டிருக்கின்‌ றன. 


“மஹாகணபதி ஸஹஸ்ர நாமத்தின்‌ ஏற்றம்‌”? 

மூர்த்தி வழிபாட்டில்‌ அந்தந்த மூர்த்தியின்‌ சிறப்பைப்‌ புகட்டு 
கின்ற திருநாமங்களின்‌ ஆயிரத்தின்‌ தொகுப்பை (ஸஹஸர நாமத்தை) 
பக்தியுடனும்‌ சிரத்தையுடனும்‌ படிப்பது (பாராயணம்‌ செய்வது) மிக 
வும்‌ முக்கியமான கார்யமாகும்‌, “£ஸஹஸ்ரநாமத்தால்‌ துதிக்க வேண்‌ 
டும்‌; அவ்விதம்‌ காமபாராயணம்‌ செய்வதனால்‌ அந்த தேவதை ஸந்தோ 
ஷமடைகிறது.”? என்று என என: “ஸஹஸ்ரநாம ஸம்ஸ்‌ துத்ய:?” 
எரா சளி ரா “நாம பாராண ப்ரீதா?” எள்ற கணேச ஸஹஸ்ரகா 
மத்திலும்‌, லலிதா ஸஹஸ்ரநாமத்திலுமுள்ள நாமாக்கள்‌ தெரிவிக்கின்‌ 
யன. விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌, சிவ ஸஹஸ்ரநாமம்‌, லலிதாதேவீஸ 
ஹஸ்ரநாமம்‌, ஸுப்ரம்ஹண்ய ஸஹஸ்ரநாமம்‌, ஸூர்ய ஸஹஸ்ர 


6 


நாமம்‌ முதலிய ஸஹஸ்ரநாமாக்கள்‌ அனைத்துமே சிறப்பு வாய்ந்தவை 
களாகும்‌. கணேச ஸஹஸ்ரநாமம்‌ அவைகளுள்‌ அதிகமாக சிறப்பு 
வாய்ந்ததென்று கூறுவது மிகையாகா து. ஒரு இலக்கியத்தில்‌ 
போன்று, கணேச ஸஹஸ்ரநாமத்தில்‌ கணேசரின்‌ பெருமையான து 
முறைப்படுத்தி அழகிய நாமாக்களால்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


கணேசரை வழிபட்டு மேன்மை அடைந்த குருநாதர்களின்‌ காமா 
க்கள்‌, கணேசர்‌ பலவிதமான உருவங்களை அடைந்து தீயவர்களை 
நாசம்‌ செய்து நல்லவர்களைக்‌ காப்பாற்றியது, உலக வடிவமான 
வீராட்ரூபம்‌, சிந்தாமணித்‌ தீவு, கற்பகச்‌ சோலை, 
னம்‌, தீவ்ரா முதலிய ஒன்பது பீட சக்திகளுடனும்‌, 
க்ஷரங்களுடனும்‌ கூடிய எட்டிதழ்‌ மரை, அதன்‌ நடுவே ஸூர்யன்‌, 
சந்திரன்‌, அக்னி ஆகிய மண்டலங்களின்மேல்‌, மாதளம்பழம்‌, கதை 
முதலிய பத்து பொருட்களைப்‌ பத்து கைகளில்‌ தாங்கி நிற்கும்‌ வர- 
மஹாகணபதி ஸ்வரூபம்‌, கணபதிக்கு நான்கு திக்குகளிலும்‌, மனைவி 
யுடன்‌ விஷ்ணு, சிவன்‌, மன்மதன்‌, யக்ஞவராஹமூர்த்தி, ஆமோதன்‌ 
முதலான ஆறு கணபதிகள்‌, சங்ககிதி, பத்மநிதி, ஹ்ருதயம்‌ முதலான 
ஆறு அங்க தேவதைகள்‌, எட்டு பைரவர்கள்‌, லக்ஷ்மியுடன்‌ எட்டு 
மாத்ருக்கள்‌, இந்திரன்‌ முதலான எட்டு திக்பாலர்கள்‌, அவர்களின்‌ 
ஆயுதங்கள்‌, ஐயை முதலிய ஒன்பது பிராண சக்திகள்‌, 
க்ருதி ரூபபான பிரம்மசக்தி ஆகிய பரிவா 
ளுக்கு இருப்பிடமான கரும்புக்‌ கடல்‌, இ 


ரத்ன ஸிம்ஹாஸ 
ஐம்பது மாத்ருகா 


ஞானேச்சா 
ர தேவதைகள்‌, இவைக 
வைகளும்‌ அழகிய திருகா 
மாக்களால்‌ விளக்கப்படுகின்‌ றன. பிறகு, அகாரம்‌ முதல்‌ க்ஷகாரம்‌ 
வரை எழுத்துக்களில்‌ ஆரம்பிக்கப்படும்‌ நாமாக்கள்‌ கணேசரின்‌ மஹி 
மையைக்‌ கூறுகின்றன. பின்னர்‌, கொடிப்‌ பொழுது முதல்‌ பிரளய 
காலம்‌ வரையுள்ள காலமனைத்தும்‌, ஸூர்யன்‌ முதலிய கிரஹங்கள்‌ 
யாவும்‌, மண்‌ முதலிய பூதங்கள்‌ ஐந்தும்‌, பிரம்மா, விஷ்ணு, சிவன்‌ 
முதலிய தேவர்களும்‌, யக்ஷர்‌, ஸித்தர்‌, கின்னரர்‌, மனிதர்‌ இவர்களும்‌, 
கடல்‌ முதலிய நீர்த்‌ தேக்கங்களும்‌, வேதம்‌, புராணம்‌, இதிஹாஸம்‌, 
ஆகமம்‌, தந்திரம்‌, காவ்யம்‌ முதலானவையும்‌, ஜைன பெளத்த மத 
நூல்களும்‌, ஸம்ஸாரம்‌, மோக்ஷம்‌, அறிவு, ஆனந்தம்‌ இவைகளும்‌ 
எல்லாம்‌ கணேச ஸ்வரூபமென்று பல. நாமாக்கள்‌ நிரூபிக்கின்‌ றன. 
ஒன்று என்ற எண்ணிக்கை முதல்‌ முப்பத்து மூன்று கோடி என்ற 
எண்ணிக்கை வரை உள்ள எண்களை முன்னி. 


ட்டு நாமாக்கள்‌ பல 
கணேசரின்‌ மேன்மையை விவரிக்கின்‌ றன. 


நிற்க, கணேச ஸஹஸ்ரநாமத்தின்‌ பயனைக்‌ கூறுமிடத்தில்‌ “இந்த 


ஸஹஸ்ர நாமத்தைப்‌ பாராயணம்‌ செய்பவனிடத்தில்‌, எனது மூல 


7 


மந்திரத்தை ஐபம்‌ செய்பவனைக்‌ காட்டிலும்‌ அதிகமான ஸந்தோஷம்‌ 
எனக்கு ஏற்படுகிறது. இந்த ஸஹஸ்ர நாமத்தை ஜபம்‌ செய்வது, 
படிப்பது, படிக்கும்படி செய்வது, கேட்பது, கேட்கும்படி கூண்டு 
வது, உரை செய்வது, சர்ச்சை செய்வது, உள்ளத்தில்‌ ஸ்மரிப்பது, 
ஆராய்ச்சி செய்வது, புகழ்ந்து கூறுவது இதைப்‌ புத்தகத்தில்‌ எழுதி 
அதை பூஜிப்பது இவை யாவும்‌, அவ்விதம்‌ செய்பவர்களுக்கு இம்மை 
யிலும்‌, மறுமையிலும்‌ எல்லாவிதமான செல்வச்‌ சிறப்புகளையும்‌ அளி 
ப்பதாகும்‌ என்று கணேசப்‌ பெருமானே உறைத்திருக்கினார்‌. ஆகவே 
கணேச ஸஹஸ்ர நாமம்‌ நிகரற்றதாகும்‌. 


கணேச ஸ்ஹஸ்ரகாமம்‌ நான்கு விதமாகக்‌ காணப்படுகின்ற து: 
பத்ம புராணத்திலும்‌, கணேச புராணத்திலும்‌, மாறுபாடில்லாமல்‌, 
ஒரேவிதமான ஸஹஸ்ர நாமம்‌ ஒன்று வருணிக்கப்‌ பட்டிருக்கிறது. 
இந்த ஸஹஸ்ரநாமம்‌, பலமாருதல்களுடன்‌ அகஸ்த்ய ஸம்ஹிதை 
யில்‌ ஒன்று கூறப்பட்டிருக்கிறது. தவிர, தந்திரங்களில்‌, “க” என்ற 
எழுத்தை முதலெழுத்தாகக்‌ கொண்ட ஆயிரம்‌ நாமாக்கள்‌ அடங்கிய 
“ககார ஸஹஸ்ர நாமம்‌” ஒன்றும்‌, உச்சிஷ்ட கணபதியின்‌ பெருமை 
யைக்‌ கூறும்‌ ஸ்ஹஸ்ர காமம்‌ ஒன்றும்‌, இவ்விதம்‌ வெவ்வேறான 
இரண்டு ஸஹஸ்ர நாமாக்களும்‌ கூறப்பட்டிருக்கின்றன. இவ்விதம்‌ 
நான்கு ஸஹஸ்ரகாமாக்கள்‌ இருக்கின்றன. 


இதிஹாஸ புராணங்களிலும்‌, மந்திர தந்திர நூல்களிலும்‌ பொ 
திக்து கிடக்கும்‌ ரஹஸ்யார்த்தங்களை விளக்கிப்‌ பல நூல்களைப்‌ 
படைத்தவரும்‌, லலிதா ஸஹஸ்ர நாமத்திற்கு ஒப்புயர்வற்ற அழகிய 
உரையை இயற்றியவரும்‌, ஸ்ரீ வித்யோபாஸகருமான ஸ்ரீ பாஸ்கர ராய 
தீக்ஷதர்‌ அவர்கள்‌, “அனேகம்‌ கணேச ஸ்ஹஸ்ர நாமாக்களுள்‌ கணேச 
புராணத்திலுள்ள ஸஹஸ்ரகாமமே ஸம்பிரதாயமறிந்த கணேச உபா 
ஸகர்களால்‌ ஆதரிக்கப்படுவதாகும்‌. ஆகையால்‌, அதற்கு உரை 
செய்யப்‌ போகின்றேன்‌. என்று அறிவித்து, எண்ணூறு சுலோகங்க 
ளால்‌ வடமொழியில்‌ “'எனிஎப” கத்யோதம்‌!? என்ற பெயரில்‌, இரு 


நூற்றுப்‌ பதினைந்த. சுலோகங்கள்‌ கொண்ட கணேச ஸஹஸ்ர காம 
த்திற்கு அழகிய உரையை எழுதியுள்ளார்‌. 


ஸ்ரீ பாஸ்கரராய தீக்ஷதர்‌ அருளிய “கத்யோதம்‌' எனப்படும்‌ 
கணேச ஸஹஸ்ர நாமத்தின்‌ வடமொழி உரையைப்‌ பின்பற்றி, கணேச 
ஸஹஸ்ர நாமத்தின்‌ பொருள்‌ “கணேச ப்ரியை? எனப்பெயர்‌ பூண்ட 
இந்தத்‌ தமிழ்‌ உரையால்‌ விளக்கப்‌ படுகிறது. 


8 
மஹாகணபதி ஸஹஸ்ர நாமம்‌:- 


கணேச புராணத்தில்‌ உபாஸனா கண்டத்தில்‌ நாற்பத்தாருவது 
அத்யா. த்தில்‌ (215 சுலோகங்கள்‌ அடங்கியது) பரமசிவனுக்கு மஹா 
கணபதியால்‌ உபதேசிக்கப்பட்ட கணேச ஸஹஸ்ர நாமத்தை வ்யாஸ 
முனிவருக்கு பிரம்ம தேவன்‌ உபதேசித்ததாக வருணிக்கப்பட்டிருக்கி 
மது. 

கணேச ஸஹஸ்ர நாமத்திற்கு முந்திய நாற்பத்தைந்து அத்யா 
யங்களில்‌ உறைக்கப்ட்டுள்ள பொருளின்‌ சுருக்கம்‌ பின்வருமாறு:- 


முனிவர்கள்‌ “£ஸுதமுனிவரே! தங்களிடமிருந்து பதினெட்டு 
மஹாபுரா ணங்களையும்‌ விரிவாகக்‌ கேட்டு அதன்‌ பொருளை உணர்‌ 
ந்தோம்‌. தாங்கள்‌ மற்றுமுள்ள உபபுராணங்களையும்‌ எங்களுக்குக்‌ 
கூறி தெளிவுபட அதன்‌ பொருளையும்‌ விளக்குங்கள்‌”? என்று ஸ.௫த 
முனிவருடன்‌ கேட்டுக்‌ கொள்கின்றனர்‌. 


ஸூதமுனிவரும்‌, “முனிவர்களே! மஹாபுராணங்களைப்‌ போன்று 
காணேசம்‌, நாரதீயம்‌, காரஸிம்ஹம்‌ என்று தொடங்கிய பதினெட்டு 
உப்புராணங்கள்‌ இருக்கின்றன. அவைகளுள்‌ கணேசோபபுராணம்‌ 
சிறப்பு வாய்ந்ததாகும்‌. பெருமை வாய்ந்த கணேச புராணம்‌ முதலில்‌ 
பிரும்மதேவனால வ்யாஸ முனிவருக்கு உபதேசிக்கப்‌ பட்ட து. அதன்‌ 
பிறகு வ்யாஸமுனிவரால்‌ ப்ருகு முனிவருக்கு உரைக்கப்பட்டது. 
பின்னர்‌. ப்ருகு முனிவரால்‌ ஸோமகாந்தன்‌ எனப்படும்‌ வேந்தனுக்கு 
வருணிக்கப்பட்ட து.” என கணேச புராணத்தைக்‌ கூறுவதற்கு 
ஆரம்பித்து, முப்பத்து ஐந்து அத்யாயங்களால்‌, கணேசரின்‌ பெரு 
மையை விளக்கும்‌ கதைகளைக்‌ கூறி, முடித்தார்‌. பிறகு கணேச 
ஸஹஸ்ர நாமத்தின்‌ தோற்றத்திற்கு மூல காரணமாக அமைந்துள்ள 
கிருத்ஸ மத முனிவருடையவும்‌, அவருடைய புதல்வன்‌ திருபுரராஸு 
னுடையவும்‌ வரலாற்றை முனிவர்களுக்கு முப்பத்து ஆறாவது அத்யா 
யம்‌ முதல்‌ நாற்பத்து ஐந்தாவது அத்யாயம்‌ முடிய பத்து அத்யாயங்க 
ளால்‌ எடுத்துரைத்துள்ளார்‌. 


கிருத்ஸமத முனிவருடைய தும்மலிலிருந்து திருபுரன்‌ தோன்றி 
னான்‌. தந்‌ைத உபதேசித்த கணேச மந்திரத்தை முறைப்படி ஜபித்துக்‌ 
கடுந்தவம்‌ புரிந்து திருபுரன்‌ கணேசரின்‌ அருளைப்‌ பெற்றான்‌. மூன்று 
உலகங்களையும்‌ வென்று வெற்றிக்‌ கொடியை நாட்டினான்‌. பரமசிவ 
னையும்‌ போரில்‌ வென்றான்‌. நாரத முனிவர்‌, தோல்வியுற்ற 
பரமசிவனிடம்‌ “போருக்குப்‌ புறப்படும்‌ நேரத்தில்‌ கணேசரை 
முறைப்படி வழி படாததனாலேயே தோல்வி ஏறப்ட்ட து: 


9 


ஆகவே கணேசரைத்‌ தாங்கள்‌ வழிபட வேண்டும்‌?” என்று உபதே 
சித்தார்‌. பரமசிவனும்‌ கணேசரைக்‌ குறித்துப்‌ பத்து ஆண்டுகள்‌ 
கடுந்தவம்‌ புரிந்தார்‌. முடிவில்‌ கணேசப்‌ பெருமான்‌ பரமசிவனுடைய 
முகத்திலிருந்து ஐந்து முகத்துடனும்‌, ஆயுதம்‌ தாங்கிய பத்து கை 
களுடனும்‌, நெற்றியில்‌ சந்திரனுடனும்‌ முண்ட (உடலில்லாத தலை 
களைக்‌ கொண்ட) மாலையுடனும்‌, பாம்புகளாலான அணிகளுடனும்‌, 
கிரீடம்‌, தோள்வளைகளுடனும்‌, சந்திரன்‌, ஸூர்யன்‌, அக்னி இவை 
களின்‌ ஒளிகளை மங்கச்‌ செய்யும்‌ ஒளியுடனும்‌, வெண்மை நிறத்து 
டனும்‌ தோன்றினார்‌. தன்னை வணங்கி வழிபட்டு நிற்கும்‌ பரமசிவ 
னுக்கு, வெற்றியைத தருவதும்‌, எல்லா அபீஷ்டங்களையும்‌ அளிப்பது 
மான தன்னுடைய ஆயிரம்‌ திருகாமாக்களையும்‌ கணேசர்‌ உபதே 
சித்தார்‌ என்று பிரம்மதேவர்‌ வியாஸ முனிவருக்குக்‌ கூறினார்‌. 


18 9௭1௭ 
வ்யாஸ உவாச 

ஈர என ETT INCA | 

(alg ௭:௭1 ஏச சிக்கான பு 
கதம்‌ நாம்னாம்‌ ஸஹஸ்ரம்‌ ஸ்வம்‌ கணேச உபதிஷ்டவான்‌ ॥ 
சிவாய தன்மமாசக்ஷ்வ லோகானுக்ரஹதத்பர ॥ (1) 


} வ்யாஸர்‌ வினவுகினார்‌ 


“அடியார்களைக்‌ காப்பாற்றுவதில்‌ அக்கறை கொண்டவரே! 
பிரம்மதேவ! கணேசப்‌ பெருமாள்‌ தன்னுடைய ஆயிரம்‌ திருகாம 
ஙகளை சிவபெருமானுக்கு உபதேசித்தருளியதாகத்‌ தங்களிடமிருந்து 
அறிந்தேன்‌. அவ்விதம்‌ பெருமை வாய்ந்த திருகாமங்களைத்‌ தாங்கள்‌ 
அடியேனுக்கு திருவாய்‌ மலர்ந்தருள வேண்டும்‌.” 
எவ்‌ 4 1 
பிரும்மோவாச 1 பிரம்மதேவன்‌ கூறுகிறார்‌. 
சே UA ஏக: ௯௮ AMET | 
ஏரா என சாதா: 8௭ ப 
தேவ ஏவம்‌ புராராதி: புரத்ரய ஜயோத்யமமே ! 
அனர்சனாத்கணேசஸ்ய ஜாதோ விக்னாகுல: கில || (2) 


தது 
பதத ட 


10 


“பரமசிவன்‌ திருபுராஸுரனைப்‌ போரில்‌ வென்று வெற்றி கொள்‌ 
வதற்குப்‌ புறப்படும்போது, கணேசப்‌ பெருமானைப்‌ பூஜனை செய்யாத 
தலால்‌ பலவிதமான இடையூறுகளால்‌ கலக்கமுற்றவராய்‌ வெற்றி 
பெறவில்லை.” 


AAT ஈனச்‌ என/சகாணா | 
ஏகராரச்‌ எசா எளவகர்‌ எள்‌ | 
மனஸா ஸ விகிர்தார்ய ததஸ்தத்விக்ன காரணம்‌ | 


மஹாகணபதிம்‌ பக்த்யா ஸ்மப்யர்ச்ய யதாவிதி ॥ (3) 


எணண அரசகாக 190 : 

சரச: ஏச rTM: ௧௭௭ ப 
விக்னப்ரசமனோபாய மப்ருச்சதபராஜித: | 
ஸந்துஷ்ட: பூஜயா சம்போர்மஹாகணபதி: ஸ்வயம்‌ ॥! (4) 


gAfAEA RT AAAI | 

எக்‌ கச்‌ எரர்‌ என்ன ஈ ப 

ஸர்வ விக்னைகஹரணம்‌ ஸர்வகாமலலப்ரதம்‌ | 
ததஸ்தஸ்மை ஸ்வகம்‌ நாம்னாம்‌ ஸஹஸ்ரமிதமப்ரவீத்‌ || (5) 


“பிறகு பரமசிவன்‌ போரில்‌ வெற்றி கிடை.க்காமல்‌ தடை செய்த 
இடை யூறுகளுக்குக்‌ காரணத்தை நன்குணர்ந்து மஹாகணபதியை 
முறைப்படி பக்தியுடன்‌ வழிபட்டார்‌. சிவபெருமானுடைய பூஜை 
யைப்‌ பெற்று ஸந்தோஷமடைந்து நேரில்‌ தோன்றிய மஹாகணபதி 
யிடம்‌ இடையூறுகள்‌ அறவே ஒழிவதற்கு வழியைக்‌ கூறும்படி பரம 
சிவன்‌ வேண்டிக்‌ கொண்டார்‌. பிறகு மஹாகணபதி எல்லாவிதமான 
இடையூறுகளையும்‌ அறவே நாசம்‌ செய்வதற்கு இன்றியமையாத 
ஒரே உபாயமாக இருப்பதும்‌, விரும்பிய பலன்கள்‌ அனைத்தையும்‌ 
அளிப்பதுமான தன்னுடைய திருநாமங்கள்‌ ஆயிரத்தையும்‌ (கணே 
ச்வர:” என்று ஆரம்பித்து “அனந்தானந்த ஸெளக்யத:” என்ற நா 
மம்‌ முடிய) நேரடியாகவே பரமசிவனுக்குத்‌ திருவாய்‌ மலர்ந்தருளி 
னார்‌.?? 


எள 


மஹாகணபதி ஸஹஸ்ரநாமம்‌ 


என்‌: 3a 1 டித்‌ 
மஹாகணபதி: உவாச } மஹாகணபதி உரைக்கின்றார்‌. 

1. ஏனா: கணேச்வர: 

நிலம்‌, நீர்‌, நெருப்பு, காற்று, வானம்‌ முதலிய உலகங்களின்‌ 
கூட்டத்தின்‌ வடிவமாகவும்‌, அதனை ஆட்டிவைக்கும்‌ தலைவனாகவும்‌ 
இருப்பவர்‌. 

2. ஏரி: கணக்ரிடர்‌: 

ஆகாசம்‌ முதலான பிரபஞ்சக்‌ கூட்டத்தினுள்‌ புகுந்து 
அந்தந்தப்‌ பொருட்களாகத்‌ துலங்கிக்‌ கொண்டு லீலைகள்‌ புரிகின்ற 
வர்‌. “கடவுள்‌ உலகத்தைப்‌ படைத்து அதனுள்‌ பிரவேசித்து உலக 
மாக விளங்கி நிற்கிறார்‌ 38 எசா எள, ஏஷ 
-இதம்ஸர்வமஸ்ருஜத, த்த்ஸ்ருஷ்டவாததேவானுப்ராவிசத்‌ என்று 
தைத்தரீயோபனிஷத்தில்‌ கூறியிருப்பது இதற்கு முலப்பிரமாணம்‌ 
ஆகும்‌. 
குறிப்பு: மஹாகணபதியின்‌ நேரான சீடர்‌ கணக்ரீடர்‌, அவருடைய 
சிஷ்யர்‌ விகடர்‌, அவருடைய சிஷ்யர்‌ விக்ன வினாயகர்‌ என்று கணபதி, 
யை வழிபடுவதில்‌ குருபரம்பரை கூறப்படுகிறது. கணக்ரீடர்‌ முத 
லானவர்கள்‌ மஹாகணபதியின்‌ வடிவமானவர்கள்‌. கணபதி நாம 
ங்களைக்‌ கூறுவதற்கு முன்னதாக ஆதிகுருவான கணக்ரீடரின்‌ நாம 
மானது கணபதிக்கு அடுத்தபடியாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது என்றும்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


8. என: கணநாத: 
மங்களங்களை அளிக்கின்ற நற்குணங்கள்‌ நிறைந்தவர்‌. 
4, ஏரா: கணாதிப: 


எட்டு வஸுக்கள்‌, பதினோறு ருத்திரர்கள்‌, பன்னிரண்டு ஆதி 
த்யர்கள்‌ எனப்படும்‌ கணங்களுக்கு (தேவக்கூட்டங்களுக்கு) தலைவர்‌. 


5. TRAE: ஏகதம்ஷ்ட்ர: 
காணாமல்‌ மறைந்துபோன மண்ணுலகத்தை எல்லோரும்‌ காணும்‌ 
படி வெளியில்‌ தூக்கிவருவதிலும்‌, தீயவர்கள்‌ நிறைந்த உலகத்தை 


12 


அழிப்பதிலும்‌ திறமை வாய்ந்ததும்‌. பெருமை வாய்ந்ததும்‌ மிக்க 
முக்கியமாய்‌ இருப்பதுமான தித்திப்பல்லை அடைந்தவர்‌. 


6. எரா: வக்ரதுண்ட: 
“£வக்ரதுண்டர்‌?* 


தீ தேவி கூறுபவர்களுக்கு எல்லா இஷ்டங்களையும்‌ 
“வக்ரதுண்ட”? என்ற திருநாமத்தைச்‌ சூட்டினாள்‌. 
““வக்ரதுண்டேதி காமஸ்யததே 
ஸர்வார்ததம்‌ ந்ருணாம்‌?? என கணேச புராணம்‌ உத்தரகாண்டம்‌ 
40 வது அத்யாயம்‌ கூறுகின்றது.) 

அல்லது; நுனியில்‌ வளைந்ததும்‌, 
துதிக்கையை உடையவர்‌. 
விகாரமும்‌ அவைகளை மேலும்‌ 
என்பது கவிகளின்‌ கூற்று. 
யின்‌ கோணல்‌ மேலும்‌ அழகு 


தடிபோல்‌ நீண்ட துமான 
“அழகிய பொருட்களில்‌ காணப்படும்‌ 


படுத்துகின்றது என்பது கருத்து. 
7. ஏஏ: கஜவக்த்ர: 

யானையின்‌ முகத்தை ஒத்த முகத்தை உடையவர்‌ 

8. எனக: மஹோ தர: 

எண்ணிறந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்‌ 


டங்களுக்கு இருப்பிட 
மானதும்‌, அதனால்‌ மிகப்‌ பெரியதுமான வயி 


ற்றை உடையவர்‌. 
9. எளி: லம்போதர: 


இருப்பதனால்‌ தொங்கும்‌ வயிற்றை 
எனவே அடியார்கள்‌ அன்புடனும்‌, செல்லத்துடனும்‌ 
மஹாகணபதியை “தொந்திக்‌ கணபதி? என்று அழைக்கின்றனர்‌. 

10. வ: தூம்ரவர்ண: 

புகை நிறம்‌ உடையவர்‌. ய” எனப்படும்‌ வா 
“அரக்திக்குப்‌ (எழுத்திற்கு) புகையின்‌ நிறத்தை மந்திர சாஸ்திரம்‌ 
கூறுகிறது. அதனாலேயே, மண முள்ள புகையைக்‌ (தூபத்தை) கடவு 
ளுக்கு உபசாரமாக ஸமர்ப்பிக்கும்‌ பொழுது ப 


யுதேவதையின்‌ பீஜா 


ட அறத்‌ 


18 


பிஜாக்ஷரம்‌ கூறப்படுகிறது. அத்தகைய பீஜாக்ஷரத்தின்‌ வடிவரான 
கணபதிக்கும்‌ புகை நிறம்‌ உடையவர்‌ என்ற திருநாமம்‌ ஏற்‌- 
பட்டுள்ளது, 

11. நக்க: விகட: 

எங்கும்‌ நிறைந்திருப்பவரானதால்‌ ஒன்றாலும்‌ மறைக்கப்படாத- 
வர்‌. [ கார கட்‌ ஆவரணே” என்று பாணினி முனிவரின்‌ 
இலக்கண நூலை அனுஸரித்து கட என்ற வடமொழிச்‌ சொல்‌ மறை- 
த்தல்‌ என்ற பொருளைக்‌ கூறியதாகும்‌] 

172 18478: விக்ன நாயக: 

குன்னை வழிபடாமல்‌ தீய வழியில்‌ செல்லும்‌ துஷ்டர்களுக்கு 
இடை.யூறுகளை அளிப்பவர்‌. அல்லது, உயிரினம்‌ அனைத்தையும்‌, 
தடைகளைத்‌ தகர்தது, நல்வழியில்‌ நடத்துபவர்‌. 

19. ஏ: ஸுமுக: 

தன்னை வழிபடும்‌ அடியார்களால்‌ -ஆர்ம்பிக்கப்படும்‌ செயல்கள்‌ 
அனைத்தையும்‌ மங்களமாக முடியும்படி செய்பவர்‌. அழகிய திரு 
முகத்தை உடையவர்‌. 

14. ஏஎ: தர்முக: 


தன்னை வழிபடாத தீயர்‌ கூட்டத்திற்கு நடுப்பகலில்‌ ஜ்வலிக்கும்‌ 
கதிரவனைப்‌ போன்று காண்பதற்கு முடியாதவர்‌. வானளாவி எரிந்து 
கொண்டிருக்கும்‌ காட்டுத்தியைப்‌ போன்று அணுக முடியாதவர்‌. 
அக்னியும்‌, ஸூர்யனும்‌, மஹாகணபதியின்‌ வடிவமானதால்‌, அவர்‌- 
களின்‌ தன்மை “துர்முக:? என்ற திருநாமத்தால்‌ கணபதியிடம்‌ 
கூறப்பட்டது. 


15. ஏஏ: புத்த: 

எப்பொழுதும்‌ நிர்மலமான அறிவு வ ்‌ 3 

( ்‌ 6 டிவராக இருப்பதனால்‌ மாசு 
படிந்த அறியாமை, அக்ஞானம்‌, அவித்தை, மாயை ல்‌ 
தோஷத்தை அறவே அகற்றுபவர்‌. அல்லது, ஜின 

: ட்‌ த 2 தவனாக அவ. 
தரித்ததால்‌ மஹாகணபதி புத்தர்‌ எனப்படுகிறார்‌. 


16. நீதா: விக்னராஜ: 


தீயவர்களுக்கு இடையூற்றை விளைவிக்கும்‌ விக்னர்களெனப்படும்‌ 
தேவர்களின்‌ கூட்டத்திற்கு தலைவனாக (வேக்தனாக) விளங்குபவர்‌. 


14 


17. எனா: கஜானன: 
யானைகளை உயிர்வாழும்படி. செய்கின்‌ றவர்‌ [எனாாாசசினள 
ஏஏ எனா: ஏனிர்‌ கவனத்திற்‌ குறியது) 


18. ஏஜி: பீம: 

தீயவர்களுக்கு அச்சத்தை அளிப்பவர்‌ 

19. ஏரி: ப்ரமோத: 

விரும்பிய பொருளை அடைவதனால்‌ ஏற்படும்‌ இன்பம்‌ “ப்ரமோதம்‌ 
எனப்படும்‌. அதன்‌ வடிவாக இருப்பவர்‌. 


20. ஜானி: ஆமோத: 
விரும்பிய பொருள்‌ நிச்சயமாகக்‌ கிடைக்கும்‌ என்ற எண்ணத்தால்‌ 
தோன்றும்‌ இன்பமானது ஆமோதம்‌ எனப்படும்‌. அத்தகைய ஆமோத 
வடிவமாக இருப்பவர. 


91S gaa: ஸுரானந்த: 

ஸுரானந்தர்‌ என்று குபேரனால்‌ அழைக்கப்பட்டவர்‌. அல்லது 
விரும்பிய பொருளை அடைந்து அதனை அனுபவித்ததனால்‌ ஏற்படும்‌ 
இன்பம்‌ ஆனந்தம்‌ எனப்படும்‌. அத்தகைய ஆனந்தம்‌ தேவர்களின்‌ 
மூலம்‌ கிடைக்கும்போது) ஸுரானந்தம்‌ என வழங்கப்படுகிறது. அதன்‌ 
வடிவாய்‌ இருப்பவர்‌. ““கச்யபமுனிவருக்கு மைந்தனாகத்‌ தோன்றிய 
மஹாகணபதியின்‌ (ஐந்தாவது வயதில்‌ ௩டந்தேரிய) உபஈயனகால- 
த்தில்‌-குபேரன்‌, தன்‌ கழுத்திலுள்ள இரத்னமாலையை வினாயகருக்கு 
அளித்து ““ஸுரானந்தர்‌?? என்ற பெயரையும்‌ சூட்‌ டினாள்‌?? என்று 
ZetaTai வன்னி தள்ளினா TFA எர Urq 
ஏசு கணேசபுராணம்‌ உத்தரகண்ட ம்‌ 10 வது அத்யாயம்‌ 25 வது 
சுலோகம்‌ கூறுகிறது. 


29. என்னை: மதோத்கடர்‌: 

எப்பொழுகு.ம்‌ ஆனந்தம்‌ நிறைந்த ஆத்ம ஸ்வரூபானுபவத்துடன்‌ 
பிரகாசித்‌ துக்‌ கொண்டிருப்பதால்‌ ஒருவிதமான மறைவும்‌ இல்லாதவர்‌. 

99. ர: ஹேரம்ப: 

சைவாகம சாஸ்திரத்தைத்‌ தோற்றி வைத்தவர்‌. அல்லது 
அளவிட முடியாத செளர்யம்‌ (பராக்ரமம்‌) நிறைந்தவர்‌. | BE: ERT 


(௪ 


ச 15 
ஏனல்‌ எண ட ஏகார! க ஏகன்‌ ப 
எனி கவனத்திற்குரியதாகும்‌ | 
24, அரா: சம்பர: 
மோக்ஷ ஸுக்த்திற்கு இருப்பிடம்‌ ஆனவர்‌. அல்லது இந்திர 
னுக்கு வஜ்ராயுதத்தை அளித்தவர்‌. அல்லது ஜலத்தின்‌ வடிவமாய்‌ 
இருப்பவர்‌. 
[ர்‌ ad ast Ae எள ௪ ஏ: | 
அள்‌ எ தா fa aE aff: ப ஏஎ காண்க | 


25. ATA: சம்பு: 

எல்லோருக்கும்‌ இன்பத்தைத்‌ தருபவர்‌. அல்லது பரமசிவனாக வும்‌ 
இருப்பவர்‌ 

26. Tra: லம்பகர்ண: 

தன்னை வழிபடும்‌ அடியார்களால்‌ மிகத்‌ தொலைவில்‌ இருந்து 
கொண்டு செய்யப்படும்‌ பக்தி ததும்பும்‌ துதிகளையும்‌ அன்பழைப்பு- 
களையும்‌ அருகாமையில்‌ இருப்பவர்‌ போன்று உடனேயே கேட்கிறார்‌ 
என்ற காரணத்தால்‌ நீண்ட காது படைத்தவர்‌. 


27. ப: மஹாபல: 

“பூல?” எனப்படும்‌ அஸ்‌ஈரனுக்குப்‌ பெருமை அளித்தவர்‌. அல்லது 
மிகவும்‌ பலசரலிமானவர்‌. 

28. ஏ: நந்தன: 

எல்லாவிதமான இன்பங்களுக்கும்‌ சிறப்புகளுக்கும்‌ காரணமாக 
இருப்பவர்‌. 

29. அரச: அலம்பட: 

ஆசை ஒழிந்த மஹான்களால்‌ சூழப்‌ பெற்றவர்‌. அல்லது அழ- 
கிய வஸ்திரத்தை அணிந்திருப்பவர்‌. 

30. எளி: அபீரு: 

ஓரிடத்திலும்‌, ஒரு காலத்திலும்‌, ஒரு பொருளிலிருந்தும்‌, ஒரு 
விதத்திலும்‌ அச்சத்தை அடையாதவர்‌. அல்லது ஒரு பெண்ணையும்‌ . 
விரும்பி அடை யா தவர்‌. 

8: மேகநாத: 

மேகத்தின்‌ ஒலியைப்‌ போன்ற குரலைப்‌ படைத்தவர்‌. அல்லது 

மேகங்களை நாசம்‌ செய்தவர்‌. 


16 


92. ஏர: கணஞ்ஜய: 

எளிதிலேயே முயற்சி இல்லாமலே தீயவர்களை கூட்டம்‌ கூட்ட 
மாக வென்று வெற்றி கொள்பவர்‌. (ஸாதாரண மனிதனைப்‌ போன்று 
பகைவனை ஒவ்வொருவனாக முயற்சியுடன்‌ நாசம்‌ செய்து வெற்றி 
கொள்பவர்‌ அல்ல என்பது கருத்து) 


99. எரா; வினாயக: 


முண்டகம்‌, தைத்திரியம்‌ முதலிய மறைமுடிகளில்‌ பறவையாக 


வர்ணிக்கப்பட்ட ஜீவர்களின்‌ கூட்டத்தை நடத்துபவர்‌. 

[எர என: விளி ஷன[௭க: எனிர்‌ காண்க] அல்லது இந்தி 
ரனால்‌--வினாயகர்‌ என்று அழைக்கப்பட்டவர்‌. அவருக்கு இந்திரன்‌. 
கணபதியின்‌ உபநயனகாலத்தில்‌--அங்குசம்‌, க்ல்பவ்ருக்ஷம்‌ இவை- 
களை அளித்து “வினாயகர்‌? “என்ற திருநாமத்தை வழங்கி வழிபட்டான்‌ 
“(எசு எ ஈன எகா என ஜின னாள்‌ 1988” என்று 
கணேசபுராணம்‌ உத்தரகாண்டம்‌ 11 வது அத்யாயம்‌ கூறுகிறது. 


94. எள: விரூபாக்ஷ: 

சிவபெருமானால்‌--**விரூபாக்ஷர்‌”? என்றழைக்கப்பட்டவர்‌. அல்லது 
ஒற்றுமை இல்லாத (மாறுபட்ட) உருவமுடையவர்களான அக்னி, 
ஸூர்யன்‌, சந்திரன்‌ இவர்களை மூன்று கண்களாக அடைந்தவர்‌ 
சங்கரர்‌ உபஙயத்தில்‌ (எனன (எனி: எள்‌ காண்க 
வினாயகருக்கு, சூலம்‌, டமரு இவைகளை அளித்து தன்னுடைய 
““விருபாக்ஷ?? என்ற நாமத்தை ஸமஸத்தார்‌. கணேசபுராணம்‌ 2. கண்‌ 
டம்‌ 10 வது அத்யாயம்‌ கூறுகிறது. 


85. ஜினா: தீரசூர: 
தைர்யம்‌ (பெரிய கஷ்டங்கள்‌ நேரிடினும்‌ சிறிதும்‌ கலக்கமடையாத 
உள்ளம்‌), செளர்யம்‌ (எல்லாவிதமான செயல்களையும்‌ செவ்வெனச்‌ 
செய்து முடிக்கும்‌ திறமை) எப்பொழுதும்‌ இவ்விரண்டையும்‌ உடை- 
த்தானவர்‌. 


26. ஏஎ: வரப்ரத: 
தன்‌ திருவடியை வழிபடும்‌ அடியார்களுக்கு விரும்பிய பொருள்‌ 
கள்‌ அனைத்தையும்‌ அளிப்பவர்‌. 


ar 


4 - 


111] 


! 84. ஈகா: மஹாகணபதி: 

கணம்‌, குல்மம்‌, ஸேனை முதலான படைக்கூட்டங்களுள்‌ 
மிகப்பெரிய படைக்கூட்டங்களையும்‌ தலைமை தாங்கிக்‌ காப்பாற்று- 
கின்றவர்‌. 


98. ஏச: புத்திப்ரிய: 

தர்மதத்தனெனப்படுமந்தணரின்‌ மகள்‌ புத்தியின்‌ கணவன்‌ 
அல்லது, அறிவின்‌ நிலையற்ற தன்மையை (ஸம்சயத்தை) அகற்றும்‌ 
நிலையான, நேர்மையான (நிச்சய ரூபமான) அறிவை ஆதரிக்கின்ற 
வர்‌. (அத்தகைய அறிவாளிகளிடம்‌ அன்பு கொண்டவர்‌ என்பது 
கருத்து) காசீதேசத்தில்‌ வஸிக்கும்‌ தர்மதத்தன்‌ எனப்படுமந்தணன்‌ , 
கணபதியை தன்‌ இல்லத்திற்கழைத்து உணவு அளித்து தன்னுடைய 
மகளையும்‌ (ஸித்தியையும்‌ புத்தியையும்‌) அளித்து அவரை வணங்கி 
னன்‌” “விளாச னி க்‌ ஸு விட எரா 
சனி எர வாகன்‌ என்று கணேசபுராணம்‌ 14 வது அத்யாயம்‌ 
கூறுகிறது. 


39. ணன: க்ஷிப்ரப்ரஸாதன: - 
எப்பொழுதும்‌ உள்ளத்தால்‌ தன்னை இடைவிடாமல்‌ பஜிக்கும்‌ 
அடியார்களுக்குத்‌ தாமதமின்‌ றியே அருள்‌ புரிகின்‌ றவர்‌. 


40. ககர: ருத்ரப்ரிய: 

வேதங்களுக்குத்‌ தலை போன்று சிறந்து விளங்கும்‌ யஜூர்வே 
தத்தில்‌ உள்ளதும்‌, “சிவ பஞ்சாக்ஷரம்‌? எனப்படும்‌ மஹாமந்திரத்தை 
உட்கொண்டதும்‌, பதினொன்று அனுவாகங்கள்‌ கொண்டதுமான, 
ஸ்ரீருத்ராத்யாயத்தில்‌ மிகவும்‌ ஆசை உடையவர்‌. (ஸ்ரீ ருத்ர பாராய- 
ணத்தில்‌ கணபதி மிகுந்த ஸந்தோஷம்‌ அடைகிறார்‌ என்பது கருத்து.) 


41, ஏரா: கணாத்யக்ஷ: 
முப்பத்தாறு தத்துவக்‌ கூட்டங்களை அவைகளின்‌ தலைவராக 
இருந்து காப்பாற்றுகின்‌ றவர்‌. 


42. சோள: உமாபுத்ர: 
பார்வதீ தேவிக்குப்‌ புதல்வனாகத்‌ தோன்றி (மக்கட்பேறிலலாமல்‌ 


18 


இறந்த மாந்தர்களுக்குத்‌ துன்பத்தைத்‌ தரும்‌) “புத்‌!” என்னும்‌ ரைக- 
த்தை அடையாதபடி. அன்னை பார்வதியைக்‌ காப்பாற்றியவர்‌. 

43. அள: அகனாசன: 

கணேசர்‌ பெரிய வயிறுடையவராய்‌ இருப்பவர்‌ ஆனாலும்‌, பக்தர்‌- 
களால்‌ அளிக்கப்படும்‌ பொருள்‌ (நைவேத்யம்‌) அகனமாக இருப்பினும்‌ 
(அளவில்‌ சிறியதாக இருப்பினும்‌) அதனால்‌ ஸந்தோஷம்‌ அடைகின்‌- 
றார்‌. அல்லது, அடியார்களுடைய பாவத்தை துன்பத்தை அகற்று 
பவா, 

44, காரு: குமாரகுரு: 

ஸனத்குமாரரின்‌ வடிவத்தில்‌ இருந்துகொண்டு அடியார்களுக்கு 
வித்யைகளை உபதேசிப்பவர்‌. அல்லது முருகப்‌ பெருமானுக்கு முன்பு 
தோன்றியதால்‌ குமாரக்‌ கடவுளுக்கும்‌ குரு எனப்படுகிறார்‌. 


45, TTY: ஈசானபுத்ர: 
பரமேச்வரனுக்கு மைந்தர்‌. 
46. பகா: மூஷகவாஹன: 

மூஞ்சூறு எனப்படும்‌ எலிவகையைச்‌ சேர்ந்த ஜந்து; வின்‌ வடி 
வத்தில்‌ தோன்றி ஸாதுக்களுக்குத்‌ துன்பத்தை அளித்த அஸுரனின்‌ 
கொழுப்பை அடக்கி அவனை வாகனமாகக்‌ கொண்டவர்‌. (கணேச்‌- 
புராணம்‌ 2 கண்டம்‌ 184வது அத்யாயம்‌ காண்க.) 


47. ஏர: ஸித்திப்ரிய: 
தர்மதத்தனுடைய மகளான ஸித்திதேவியின்‌ கணவர்‌, அல்லது 


“அணிமா, மஹிமா, கரிமா, லகிமா, ப்ராப்தி, ப்ராகாம்யம்‌, ஈசித்வம்‌, 
வசித்வம்‌, என்ற எட்டுவிதமான ஸித்திகளிலும்‌ அன்பு கொண்டவர்‌ 
[கணேசபுராணம்‌ உத்தரகண்டம்‌ 14வது அத்யாயத்தில்‌_தர்மதத்த- 
னுடைய மகளை மணந்த விவரம்‌ கூறப்பட்டிருக்கிறது. ] 

48. னர: ஸித்திபதி: 

அணிமா முதலிய எட்டுவிதமான ஸித்திகளையும்‌ பாதுகாப்பவர்‌. 

49. நீக: ஸித்த: 


ஓ “கோரக்ஷர்‌்‌ முதலான பெரிய ஸித்த புருஷர்களின்‌ வடிவமாக 
ருப்பவர்‌, 


டண 
ப 


அ 4 


அய அணை அண்ணை 


19 


50. நன்கு: ஸித்தி வினாயக: 
தன்னை வழிபடும்‌ அடியார்களுக்கு அவர்கள்‌ விரும்பிய ஸித்தி- 
களைக்‌ கிடைக்கும்படி. செய்பவர்‌. 


51. அன்னா: அவிக்ன: 

தன்னை வழிபடும்‌ பக்தர்களுக்கு இருக்கும்‌ அவித்வத்தை 
(விலங்கின்‌ தன்மையை) அகற்றி (தெய்வத்தன்மையை அளித்து) 
அவர்களை நஈல்வழிப்படுத்‌ துகின்றவர்‌. அல்லது ஒருவிதமான இடை- 
பூறும்‌ இல்லாதவர்‌. 
[ளணாளோக/ளச்‌ ஈரார்‌ கண ட ரரர்ண் ரண்‌ எ 
௬20 ப ஏ பார்க்கவும்‌, | 


52, 979௩: தும்புரு: 

வைணிகர்களால்‌ (வீணையை வாசீப்பதில்‌ கைதேர்ந்தவர்களால்‌) 
தும்பம்‌ எனப்படும்‌ வீணையினால்‌ புகழ்ந்து பாடப்பட்டவர்‌. ஸாமவேத 
உபநிஷத்‌ சாந்தோக்யம்‌ முதல்‌ அத்யாயம்‌ 7வது கண்ட த்தில்‌ ££வீணை 
யில்‌ கானம்‌ செய்கின்றவர்கள்‌ இந்த பரமாத்மாவையே புகழ்ந்து 
கானம்‌ செய்கின்றனர்‌? “என ஏ சினாஎர்‌ எள எ 8 எ” 
““தத்ய இமே வீணாயாம்‌ காயந்தி ஏதமேவ தே காயந்தி?? என்று கூறி 
யிருப்பது இந்த நாமத்தின்‌ தோற்றத்திற்குப்‌ பிரமாணமாகும்‌. 


53. தாதா: ஸிம்ஹவாஹன: 

்‌ மயிலையும்‌, மூஞ்சோறையும்‌ போன்று சிங்கத்தை வாகனமாக 
அடைந்தவர்‌. பரசுராமரின்‌ அன்னை ரேணுகை வினாயகருக்குச்‌ சிங்க 
த்தை வாகனமாகக்‌ கொடுத்து “ஸிம்ஹ வாஹனர்‌?? என்ற பெயரை- 
யும்‌ சூட்டினாள்‌. (கணேசபுராணம்‌ உத்தரகண்டம்‌ 10வது அத்யாயம்‌ 
காண்க.) அல்லது பார்வதீதேவி தனது சிங்க வாகனத்தைத்‌ துராஸ 
தனைக்‌ கொல்வதற்கு வாகனமாகக்‌ கொடுத்தாள்‌, “ஏஎ ரான்‌ 
எரா வ்‌ மட்டப்‌ வள்ள” “புபூஜ பார்வதீ பக்தியா ததெள ஸிம்ஹம்‌ 
ஸ்வவாஹனம்‌? என்று கணேச புராணம்‌ உத்தரகாண்டம்‌ 40 வது 
அத்யாயத்தில்‌ கூறியிருப்பதால்‌ சிங்‌கவாகனர்‌ எனப்படுகின்றார்‌. 


(்ரீகணேசர்‌ க்ருதயுகத்தில்‌ சிங்கத்தையும்‌, த்ரேதாயுகத்தில்‌ 
மயிலையும்‌, த்ணாபரயுகத்தில்‌ எலியையும்‌, கலியில்‌ குதிரையையும்‌ 


வர்க, 


[த : 


20 


வாகனமாகக்‌ கொண்டவர்‌ என்று கணேசபுராணம்‌ உத்தரகாண்டம்‌ 
முதல்‌ அத்யாயத்தில்‌ கூறியுள்ளதும்‌ கவனத்திற்குரியதாகும்‌.) 

54, சிரி: மோஹினிப்ரிய: 

தேவாஸுரர்களுக்கு அமுதத்தைப்‌ பங்கிட்டு அளிப்பதற்காகத்‌ 
தோன்றிய மோஹினியின்‌ கணவனான சிவனிலிருந்து வேறுபடாதவர்‌ 
என்ற காரணத்தால்‌ கணேசர்‌ ““மோஹினிப்ரியர்‌'' எனப்படுகிறார்‌. 

55, ௬88: கடங்கட: 

கதிரவன்‌ தன்‌ ஒளியால்‌, பனியினால்‌ மூடப்பட்ட பொருளை, 
பனியை அகற்றித்‌ துலங்கச்‌ செய்வது போல ஆனந்த வடிவமான 
ஆத்மஸ்வரூபத்தை மறைத்துக்‌ கொண்டிருக்கும்‌ அஞ்ஞானப்‌ பொருளை 
ஆத்ம ஸ்வரூப ஞானத்தால்‌ அகற்றி விளங்கும்படி செய்கின்‌ றவர்‌. 


56. எரஏஏச: ராஜபுத்ர: | 

“£வரேண்யன்‌”' என்ற வேந்தனுக்கு மைந்தனாகத்‌ தோன்‌ றியவர்‌. 
அல்லது, சந்திரனைப்‌ புதல்வனாகச்‌ (மகனைப்‌ போன்று தனது அடிமை 
யாக) செய்துகொண்டவர்‌. கணேசர்‌ ஷுகர்‌ ரஎளிகள்‌ச ௭1௭ 
எ | ரர௭ எச்‌ எலிசா ண ப. என்று செய்யுளால்‌ 
கணேசபுராணம்‌ உத்தரகண்டத்தில்‌ 197 வது அத்யாயத்தில்‌ வரேண்ய 
ளின்‌ புதல்வர்‌ என கூறப்பட்டிருக்கிற து. 

57. எனகு; சாலக: 

சிறிதும்‌ வெளியில்‌ காணமுடியாத தலைமுடியை உடையவர்‌ 
(கிரீடத்தால்‌ மறைந்த முடியை உடையவர்‌) அல்லது, அமைதியின்‌ 
வடிவமாகவே எப்பொழுதும்‌ திகழ்பவர்‌. [: எரிச்சு: ஊண்‌ 
என்னி: | Tf: சாணி Tra AFT ௭௪: 'எனிஎ 
காண்க] 

58. எண: ஸம்மித: 

அளவிடப்பட்டவர்‌. அதாவது, எங்கும்‌ நிறைந்திருப்பவராக 
இருப்பினும்‌, மனித வடிவத்தில்‌ தோன்றியபோது தன்னுடைய 
கட்டை விரலின்‌ அளவு உள்ளவராக இருக்கிறார்‌. (மனிதர்களின்‌ 
உள்ளம்‌ அவரவர்களின்‌ கைக்கட்டைவிரல்‌ அளவுள்ளதாகும்‌, அந்த 
அளவை அதனில்‌ நிறைந்திருக்கும்‌ ஆத்ம ஸ்வராபத்திலும்‌ உள்ள” 
தாக கடோபநிஷத்‌ முதலிய உபநிஷத்துக்கள்‌ | eqs; 

DX} 


21 


'*“அங்குஷ்டமாத்ர: புருஷ? என்று] கூறியிருக்கின்றன. அதனை 
அனுசரித்து இந்த நாமம்‌ தோன்றியதாகும்‌.) 

59. ஏரா: அமித: 

அளவிடப்படா தவர்‌. (ஆத்ம ஸ்வரூபம்‌ சிறிய பொருளுக்கு மிகச்‌ 
சிறிய பொருளாகவும்‌, பெரிய பொருளுக்கு மிகப்‌ பெரிய பொருளாகவும்‌ 
உள்ளது நீளம்‌, குட்டை, பெரியது, சிறியது என்ற அளவு அற்றது? 
ட்டம்‌ பபப எனன!” அஸ்தூலமனணு அஹ்ரஸ்வம தீர்கம்‌ 
என்று பிருஹதாரண்ய கோபறிஷத்தில்‌ கூறியிருப்பது இதற்கு 
மூலப்பிரமாணமாகும்‌) . 


60, கு ச௭௭ா]௭: கூஷ்மாண்ட ஸாமஸம்பூதி: 

ஜபம்‌ செய்வதினாலும்‌, ஹோமம்‌ செய்வதினாலும்‌ பாவத்தைப்‌ 
போக்கடிகின்றவைகளான கூஷ்மாண்டம்‌ எனக்கூறப்படும்‌ யஜுர்‌ 
வேதமந்திரங்களையும்‌, ஸாம வேதத்தில்‌ கூறப்பட்ட ஸாமாக்களையும்‌ 
ஐச்வர்யமாகக்‌ கொண்டவர்‌. 


61. சள: துர்‌ ஜய: 

மிக்க பலசாலிகளான அஸுரர்களுக்கும்‌ எண்ணத்திலும்கூட 
போரில்‌ வெற்றிகொள்ள முடியாதவர்‌. 

62. ude: தூர்வஹ 

சிறிதும்‌ சிரமம்‌ இன்றியே இவ்வுலகங்கள்‌ அனைத்தினுடை யவும்‌, 
யோகக்ஷேமம்‌ ஆகிற பெரும்‌ சுமையைத்‌ தாங்கி நிற்பவர்‌. 
குறிப்பு: ஸ்ரீ பாஸ்கரராய தீக்ஷிதர்‌ (உரையாசிரியர்‌) :'ஜ% எ௫ன- 
எகா! que: துரம்‌ வஹத்யஙாயாஸாஜ்‌ ஜகதாமிதி 
தூர்வஹ:”” என்று 62 வது நாமத்தின்‌ பொருளைக்‌ கூறியிருப்பதால்‌ 
“தூர்ஜய?? என்று அச்சிட்டுக்‌ காணப்படும்‌ பாடம்‌ பொருத்தம்‌ 
ஆனது அல்ல, ““தூர்வஹ:;?? என்ற பாடமே பொருத்தமான தாகும்‌, 


63. ஏஏ: ஜய: 

பாரதம்‌, பாகவதம்‌ முதலிய இதிஹாஸ புராண நூல்களிலிருந்து 
ஏ.ற்படும்‌ பரம்பொருளின்‌ நல்லறிவானது முறைப்படி அதனைக்‌ கற்று 
ணார்ந்த ப்‌ அறியாமையை வென்று விடுகிறது. அதனால்‌ 


22 


அந்தூல்கள்‌ “ஐயம்‌! எனப்புகழப்படுகின்‌ றன. அதன்‌ வடிவமாக 
கணேசர்‌ இருப்பதால்‌ “ஜயர்‌” என்ற திருநாமம்‌ அவருக்கு ஏற்பட்ட து. 

64. gfe: பூபதி: 

“பூபதி?” எனப்பயர்‌ பூண்ட அக்னி தேவரின்‌ ஸஹோதரரின்‌ 
வடிவமாய்‌ இருப்பவர்‌. 

65. எனா: புவனேசான: 

அக்னி தேவரின்‌ மற்றொரு உடன்பிறந்தவரான “புவனேசான 
ரின்‌? வடிவமாக இருப்பவர்‌. 

66. ஏரார்‌: பூதானாம்‌ பதி; 


பூதானாம்‌ ப்தி; எனப்படும்‌ அக்னியின்‌ வேறொரு ஸ்ஹோ தரரின்‌ 
வடிவமாய்‌ இருப்பவர்‌. 


67. ஏஏ: அவ்யய: 

“அழிவு இல்லாதவர்‌. 

68. கார்‌ விச்வகர்தா 

ஈம்மால்‌ காணப்படுவதும்‌ காணப்படாததும்‌ ஆன உலகங்கள்‌ 
அனைத்தையும்‌ படைத்தவர்‌. 

69. 2998: விச்வமுக: 


உலகத்தை முறையாகத்‌ தொடங்கி வைத்தவர்‌. அல்லது, அடி 
யார்களை வியக்கும்படி செய்துகொண்டு தன்னுடைய முகத்தில்‌ 
உலகத்தைக்‌ காணும்படி செய்தவர்‌ 


70. fare: விசவரூப: 
உலகங்கள்‌ அனைத்தினுடையவும்‌ வடிவமாக இருப்பவர்‌, அல்லது 
த்வஷ்டா எனப்படும்‌ தேவனின்‌ புதல்வனும்‌, ஒரு சமயம்‌ தேவர்களின்‌ 


விருப்பப்படி அவர்களின்‌ குருவாகவும்‌ இருந்த விச்வரூபனின்‌ வடிவ 
மாக இருப்பவர்‌. 


71. (ஈர: நிதி: 

ஆகாசம்‌ முதலான பிரபஞ்சம்‌ அனைத்திற்கும்‌ இருப்பிடமானவர்‌. 
அல்லது, gig அடம்‌ பத்மம்‌, சங்கம்‌, மகரம்‌, கச்சபம்‌, முகுந்தம்‌, 
குந்தம்‌, நீலம்‌, கர்வம்‌, எனப்படும்‌ ஒன்புது விதமான கிதிகளின்‌ 
வடிவமானவர்‌, ்‌ 


23 


72. ரர: க்ருணி: 
கதிரவனின்‌ உருவமாகத்‌ துலங்குபவர்‌, 


78. சான: கவி: 
இலக்கியமாகவும்‌, அதனை இயற்றும்‌ கவியாகவும்‌ விளங்குபவர்‌ . 


74, சசி: கவீனாம்‌ ர௬ஷப: 

கவிகளுக்குள்‌ தலைச்‌ சிறந்தவர்‌ ஐ களிர்‌ (:“கவிம்‌ கவினாம்‌்‌ 
என்று மறைகளிலும்‌, கணேச புராணத்திலும்‌ மொழிந்திருப்பது 
இதற்கு முலப்‌ பிரமாணமாகும்‌) 

75. எ: பிரம்ஹண்ய: 

அந்தணர்களையும்‌, மறைகளையும்‌, தவத்தையும்‌, பிரம்மதேவனை 
யும்‌ காப்பாற்றுகின்‌ றவர்‌. 


76. எனக: ப்ரம்ஹணஸ்பதி: 
நான்முகனால்‌ **ப்ரம்ஹணஸ்பதி: என்று அழைக்கப்பட்டவர்‌ 


அல்லது, சப்த பிரபஞ்சத்திற்கு (சொல்லுலகத்திற்கு) த்‌ தலைவன்‌ 


[கான்முகன்‌-உபஈயனகாலத்தில்‌ வினாயகருக்கு, எப்போதும்‌  மலர்‌- 
ந்திருக்கும்‌ தமரைப்பூவை பரிசாக அளித்து பரம்ஹணஸ்பதி'? என்ற 
திருநாமத்தையும்‌ வழங்கினார்‌ (எச்ச (ஏஸானன்‌ வன்‌ ௬% னா | 
எனரா/[ள்‌ எ எக என எ: :'  என்று-கணேசபுராணம்‌ 
உத்தரகண்டம்‌-10வது அத்யாயம்‌ கூறுகிறது. 

77. ஏக்‌: ஜ்யேஷ்டராஜ; 

ஜ்யேஷ்டம்‌ எனப்படும்‌ ஸாமத்தால்‌ (ஸாமவேதத்திலுள்ள சொற்- 
றொடரால்‌) பெருமை வாய்ந்தவராகப்‌ புகழப்பட்டு விளங்குபவர்‌. 

78. நாரீ: நிதிபதி: 

“மஹாபத்மம்‌” முதலிய ஒன்பது நிதிகளையும்‌ ரக்ஷிப்பவர்‌. | எளிஎர்‌ 
னா ஈவார்‌ ஜாரா]  (ஙிதீனாம்‌ த்வா நிதிபதிம்‌ ஹவாமஹே" 
என்ற வேத வசனம்‌ இதற்கு மூலப்‌ பிரமாணமாகும்‌) 

79. ஈரி: நிதிப்ரிய பதிப்ரிய: வன்‌ 

முன்‌ கூறப்பட்ட ஒன்பது நிதிகளில்‌ ஆசை கொண்டவர்களும்‌ 


24 


அதன்‌ தலைவர்களுமான குபேரன்‌ முதலியவர்களாலும்‌ உபாஸிக்கப்‌ 
படுகின்‌ றவர்‌. 


80. நீதா: ஹிரண்மய புராந்தஸ்த: 
அறிவு வடிவமான பரபிரும்பத்தின்‌ தோற்றத்திற்கு இருப்பிட - 
மான பட்டணம்‌ போல்‌ இருக்கும்‌ உடலின்‌ ௩டுவே உள்ள உள்ளத்தில்‌ 
சிறிய ஆகாசத்தில்‌ இருப்பவர்‌ (தோன்றுபவர்‌). “தஹராகாச? த்தின்‌ 
௩டுவே இருப்பவர்‌ என்பது கருத்து. 


81. YAAUEANEAT: ஸர்யமண்டல மத்யக: 
ஸூர்ய மண்டலத்தின்‌ ௩டுவே கணேசரை த்யானிக்க வேண்டும்‌ 


என்று சாஸ்திரம்‌ உபதேசிப்பதால்‌ கதிரவனின்‌ ஒளிக்கூட்டங்களின்‌ 
௩டுவில்‌ இருப்பவர்‌. 


82. கன எச: கராஹதி த்வஸ்த ஸிந்து ஸலில: 
நீண்டதும்‌, பருத்ததும்‌, உருண்டதும்‌, மிகப்‌ பெரியதுமான 
துதிக்கையால்‌ கடலை அடித்துக்‌ கலக்கி அதிலுள்ள வெள்ளத்தை 
உருஞ்சி வற்றச்‌ செய்தவர்‌, 
89. ஏரா ர: பூஷதந்தபி த்‌ 
“ஸ்ரீ ருத்ர தேவனுக்கு ஹவிர்ப ரகத்தை அளிக்காமல்‌ தக்ஷப்பிரஜா 
பதியால்‌ செய்யப்பட்ட யாகத்தில்‌, சிவபெருமானின்‌ கணதேவதையான 
விரபத்ரர்‌ சிவனை அவமதித்த “பூஷா?” என்றும்‌ தேவனுடைய பற்களை 
உடைத்தார்‌. ஆகவே வீரபத்ரரின்‌ வடிவமாய்‌ இருக்கும்‌ கணேசரும்‌ 
“பூஜதந்தபித்‌?” என்ற திருநாமத்தால்‌ அழைக்கப்படுகிறார்‌, 


84. ஏரககக[எத]க1 உமாங்ககேளிகுதுகி 
அன்னைக்கு மட்டிலா மகிழ்ச்சியை அளிப்பதற்காகவே பார்வதீ 
தேவியின்‌ மடியில்‌ ஸந்தோஷத்துடன்‌ விளையாட்டுகள்‌ புரிகின்‌ றவர்‌ - 


85. ஏர: முக்தித: 

சிறையில்‌ இரும்புச்‌ சங்கிலியால்‌ கட்டுண்டு அயரத்தில்‌ ஆழ்ந்தி- 
ருக்கும்‌ அடியார்களை அத்தகைய கட்டிலிருந்து விடுவிப்பவர்‌. 
அல்லது, பிறப்பு இறப்பு ஆகிய ஸம்ஸாரத்‌ தளையிலிருந்து மோக 
மடைய விருப்பமுள்ள அடியார்களை விடுதலை செய்பவர்‌, 


“ 


25 


86. தரன: குலபாலன: 

உலகம்‌ அனைத்திற்கும்‌ அன்னையான பராசக்தியை வழிபடும்‌ 
முறைகளுள்‌ “வாமமார்க்கம்‌??, “*“கெளல மார்க்கம்‌?” என்ற முறைகளை 
வழி வகுத்துக்‌ கூறும்‌ தந்திர நூல்களையும்‌ அழிந்து போகாதபடிக்‌ 
காப்பாற்றுபவர்‌. 

87. ஈசி கிரீட 

அழகிய மகுடம்‌ சூடியவர்‌, அல்லது கிரீடி என்று பெயர்‌ பூண்ட 
அர்ஜுனனின்‌ வடிவமாய்‌ இருப்பவர்‌. 


88. தாசரி குண்டலி 
மனோஹரமான . கர்ணாபரணத்தை அணிந்திருப்பவர்‌. அல்லது 
வட்டமிட்டு வீற்றிருக்கும்‌ ஆதிசேஷனாக இருப்பவர்‌. 


89. எ ஹாரி 
முத்துக்கள்‌, இரத்தினங்கள்‌, பவழங்கள்‌ இவைகளாலான மாலை- 
யுடன்‌. விளங்குபவர்‌: அல்லது இணையற்ற அழகு பொருந்தியவர்‌. 


90. எசான்‌ வனமாலீ 
பல நிறமுள்ள பூக்களால்‌ தொடுக்கப்பட்டதும்‌, திருவடிகள்‌ 
வரை தொங்குகீன்றதுமான அழகிய பூமாலையைத்‌ தரித்திருபபவர்‌, 


91. ஈரி: மனோமய: 

தன்‌ விருப்பத்தை அனுசரித்தே உடலை அடைபவர்‌ (அவதாரம்‌ 
செய்பவர்‌). (முற்பிறவிகளில்‌ தங்களால்‌ செயயப்பட்ட வினைகளின்‌ 
பயனாக உடலை அடைந்து பிறக்கும்‌ ஜீவர்கள்‌ போன்று கணேசர்‌ 
உடலை அடைபவர்‌ இல்லை என்பது கருத்து), 


99. சிராஜி: வைமுக்ய ஹததைத்யர்ரீ: 

தன்னுடைய திருக்கண்‌ பார்வைக்கு இலக்கு ஆகாததனால்‌ 
அஸரரர்களை ஐச்வர்யம்‌ இழந்தவர்களாகச்‌ செய்பவர்‌. 

99: ஏகதா: பாதாஹதிதித க்ஷிதி: 


இறுமாப்பு அடைந்த பூமியைத்‌ தன்‌ திருவடியால்‌ அடித்து 
கர்வத்தை அடக்கி வணக்கம்‌ உள்ளவளாகச்‌ செய்தவர்‌, ம்‌ 


26 
94. என்னவன்‌ ஸத்யோ ஜாத ஸ்வர்ண முஞ்ஜமேகலி 
புதியதும்‌, தங்கநிறமுள்ள துமான முஞ்ஜை எனப்படும்‌ ஒருவகைப்‌ 
புற்களால்‌ செய்யப்பட்ட “மெளஞ்தஜீ? என்ற (பிரம்மசாரிகளால்‌ 
தரிக்கப்படும்‌) கடிஸூத்ரத்தைத்‌ தரித்திருப்பவர்‌, 


95. (5௭8௭ துர்கிமித்த ஹ்ருத்‌ 
காரணமின்றியே கோயில்களில்‌ வழிபடப்படும்‌ தெய்வ பிம்ப- 


ங்கள்‌ உடைந்து விழுதல்‌, பூமி ஆட்டமடைதல்‌, வானத்திலிருந்து 
எரிந்து கொண்டு கொள்ளிக்‌ கட்டைகள்‌ விழுதல்‌-இது முதலான - 
வைகள்‌, வரப்போகும்‌ தீமை அறிவிக்கின்றன. 


அத்தகைய 
தீமைகளை அறவே ஒழிப்பவர்‌. 
96. 8: துஸ்வப்னஹ்ரூத்‌ 4 
. அடியார்களுக்குக்‌ கெட்ட ஸ்வப்னத்தால்‌ அறிவிக்கப்படும்‌ 


கஷ்டங்களை இல்லாமல்‌ செய்து ௩ல்ல ஸ்வப்னங்க 


ளால்‌ அடையத்‌- 
தகுந்த நன்மைகளை அளிப்பவர்‌, 


97. 9487: ப்ரஸஹன: 
பக்தர்களின்‌ குற்றங்களைப்‌ பொறுத்துக்‌ கொள்பவர்‌. 
98. ஏரி குணி 

பசியின்மை, தாஹமின்மை, 


பிறப்பிறப்பு இல்லாமை, சோக 
மோஹங்கள்‌ அதத தன்மை இது 


முதலான குணங்கள்‌ நிறைந்தவர்‌. 
99, எகர: நாதப்ரதிஷ்டித; 
ப்ரணவம்‌ எட்டு அக்ஷரங்கள்‌ கொண்டதாகும்‌. 
உகரம்‌, மகரம்‌, பிந்து, காதம்‌, கலை, கலாதீதம்‌, 
அவைகளில்‌ மூன்றாவதான ௩ாதாக்ஷரத்தில்‌ நிலை பெற்றிருப்பவர்‌ 


(காதத்தின்‌ பொருளாக இருப்பவர்‌) (பிரணவம்‌, அஷ்டாக்ஷரம்‌ 
என்பதை தாரஸாரோபஙிஷத்தில்‌ காண்க.) \ 2 


அவை அதரம்‌, 
பரம்‌ எனப்படும்‌. 


100. 397: ஸுரூப: 


மிக்க லாவண்யம்‌ (வாய்ந்தவர்‌. அல்லது தத்வங்களைத்‌ தன்‌. 
' வழிபடும்‌ சிஷ்யர்களுக்கு நன்கு நிர்பணம்‌ செய்பவர்‌; .: 


ட்டு 


ன 


உ 


27 


101. ஏசா: ஸர்வ சகேத்ராதிவாஸ: 
அனைவருடையவும்‌ கண்களில்‌ வஸிப்பவர்‌. “ஏ ஈட ஏளன 
ஏன: ரா ரானா” ய ஏஷோ, அக்ஷிணி புருஷ: ஏஷ ஆத்மா? 
என்று சாந்தோக்ய உபநிஷத்தில்‌ கூறியிருப்பது இதற்கு மூலமாகும்‌. 


102. சிகா: வீராஸனாச்ரய: 
இடது காலின்‌ முட்டியின்‌ மீது வலதுகாலைப்‌ பொருத்தி வைப்பது 
வீராஸனம்‌ எனப்படும்‌. அத்தகைய வீராஸனத்தில்‌ அமர்ந்திருப்பவர்‌. 
108. சி: பீதாம்பர: 
வானத்தை விழுங்கியவர்‌. அல்லது மஞ்சள்‌ நிறமுள்ள ஆடை- 
யை உடுத்தியிருப்பவர்‌ 
104. 80818: கண்டரத: 
மறிக்கும்‌; பாதியாய்‌ இருப்பதுமான தந்தத்தைத்‌ தரித்தி- 
ருப்பவர்‌.. ER ம, 
105, US IBANAT: கண்டேந்துக்ருதசேகர : 
பாதி. சந்திரனைத்‌ தலையில்‌ அணிக்திருப்பவர்‌. 
106. எனக எண: சித்ராங்கச்யாம்‌ தசன: 
பெரும்பாலும்‌ நீல வர்ணத்தாலான சித்திரங்களால்‌ தந்தமான து 
அழகு நிறைந்திருக்கும்போது அறிஞர்களால்‌ ... ““சித்ராங்கச்யாம 
தசன?? என்ற திருமாமத்தால்‌ புகழப்படுகிறார்‌. 


107. எ: பாலசந்தர: 
பாலசந்திரர்‌ என்று சங்கரரால்‌ அழைக்கப்பட்டவர்‌. நெற்றியில்‌ 
சந்திரனைத்‌ தாங்குபவர்‌. அல்லது எட்டாம்‌ பிறைச்‌ சந்திரனைப்‌ 
போன்று வளைந்து அழகு மிகுந்த நெற்றிப்‌ பிரசேத்தை அடைந்தவர்‌ 
[சங்கரர்‌ விநாயகருக்கு உபநயனகாலத்தில்‌ சந்திரகலையைப்‌ பரிசாக 
அளித்து “பாலசந்திரர்‌”' என்று அழைத்தார்‌ என்று “ ஏய! அ ர 
ஏன எ என்க” கணேசபுராணம்‌ உத்திரகண்டம்‌ 10 வது. 
அத்யாயம்‌ கூறுகிறது. -- ்‌ ்‌ 


28 


108. ஏஎ: சதுர்புஜ: 
நான்கு கைகளை உடையவர்‌. 


109. அிஈ.ர:73: யோகா திப: 
லிங்க புராணத்தில்‌ “யோக மார்க்கத்தை உலகில்‌ பரவச்‌;'செய்வ 
தற்காக *லகுளீசர்‌'? முதலாக யோகாசிரியர்கள்‌ இருபத்தெட்டு: 
பேர்கள்‌ அவதரித்திருக்கின்‌ றனர்‌?” என்று கூறப்பட்டிருக்கின்றது. 
அத்தகைய யோகிகளீன்‌ வடிவமாய்‌ இருப்பவர்‌ 
110. ATA: தாரகஸ்த; 


ஓங்காரத்தில்‌ இருப்பவர்‌. ஓங்காரத்தின்‌ பொருளாக விளங்கு 
பவர்‌ என்பது கருத்து.- 


11:1 989: புருஷ: 
புரம்‌” (பட்டணம்‌) என்று வேதங்களில்‌ குறிக்கப்படும்‌ உடல்‌- 


களில்‌ வாழும்‌ ஜீவராசிகளுக்கு ஸாக்ஷியாக (கண்காணிப்பாளராக) 
இருப்பவர்‌. 


712, சகச: கஜகரணக: 
யானையைினுயிடய செவிகளைப்‌ போன்ற செவிகளை அடைந்தவர்‌ 
119. எரி: கணாதிராஜ: 

“£ச்லேஷம்‌??, “ப்ரஸாதம்‌?” 
“*கெளடீ?? முதலிய ரீதிகள்‌, “யமகம்‌, “உபமை?? முதலான சொறி 
களுடையவும்‌, பொருள்களுடையவும்‌ அலங்காரங்கள்‌ (அணிகள்‌), 
“சிருங்காரம்‌??, ““வீரம்‌?? முதலிய ரஸங்கள்‌ எனப்படும்‌ கூட்டங்கள்‌ 


எந்தெந்த இலக்கியங்களில்‌ சேர்க்கப்பட்டிருக்கின்‌ றன வோ அத்தகைய 
இலக்கியங்களால்‌ வருணிக்கப்படுகின்‌ றவர்‌. 


முதலிய குணங்கள்‌, “வைதர்பீ””, 


114. நாசா: விஜயஸ்திர: 
தன்னைப்‌ பஜிக்கும்‌ பக்தர்களுக்‌ 


கு வெற்றியையும்‌, அதற்கு நிலை 
யான தன்மையையும்‌ அளிப்பவர்‌, 


115. எனி கஜபதி த்வஜ 


சிறந்த யானையைக்‌ கொடியில்‌ அடையாராமாகக கொண்டவர்‌. 


2 


டம்‌... லு 
ப 


$9 


116, 28௭: தேவதேவ: 
இந்திரன்‌ முதலான வானவர்களாலும்‌ பூஜிக்கப்படுகின்‌ றவர்‌. 


117. ஜூரி: ஸ்மரப்ராண தீபக: 
சிவனால்‌ எரிக்கப்பட்ட காமனை உயிரைக்‌ கொடுத்து பிழைப்பு 


ஊட்டியவர்‌. 


118. ளாகி: வாயுகீலக: 

ஒன்பது துவாரங்கள்‌ (ஓட்டைகள்‌) கொண்ட மானிட உடல்‌- 
களிலிருந்து காற்று வடிவமான உயிர்கள்‌ வெளியே செல்லாமல்‌ 
நிறுத்தி வைப்பவர்‌. 


119. (௭15: விபச்சித்வரத: 
“விபச்சித்‌?” எனப்படும்‌ வேந்தனுக்கு விரும்பியவற்றை 
அளித்தவர்‌. 


120. ஏகனகரனஎளாதக: நாதோன்னாத பின்ன பலாஹக: 
சிறிதும்‌ பெரிதுமான தன்னுடைய ஒலிகளால்‌ வானத்திலுள்ள 
மேகங்களைக்‌ கலையும்படி செய்தவர்‌. 


121. ஏஏ: வராஹரதன: 
யஜ்ஞ வராஹத்தின்‌ தித்திப்‌ பல்லின்‌ அழகைக்‌ குறைக்கும்‌ 
அளவிற்கு அழகு வாய்ந்த ஒற்றைத்‌ தந்தத்துடன்‌ கூடியவர்‌ (பவி- 
ஷ்ய புராணத்தில்‌ இவ்விஷயம்‌ கூறப்பட்டுள்ள து.) 


122 அன: மிருத்யுஞ்ஜய: 
நூறுவயது நிறம்பியபின்‌, காலத்தில்‌ உயிர்‌ துறப்பதையும்‌ 
இல்லாமல்‌ செய்பவர்‌. அல்லது கவனக்குறைவை அகற்றுபவர்‌. 
[மஹாபாரதத்தில்‌ (ப்ரமாதம்‌) கவனக்குறைவு ம்ருத்யுவாகும்‌ என்று 
ஸ௩த்ஸுஜாதர்‌ த்ருதராஷ்டிரனுக்கு உபதேசித்திருப்பது கவனத்திற்‌- 
குரியதாகும்‌. ] 


729: ஊரா: வ்யாக்ராஜினாம்பர: 
புலித்தோலை ஆடையாக உடுத்தி இருப்பவர்‌, 


30 


124. தாளா: இச்சாசக்திதர: 
இவ்வுலகத்தைப்‌ படைப்பதற்குக்‌ காரணமான இச்சை (விருப்பம்‌) 
எனப்படும்‌ சக்தியை அடைந்தவர்‌. 
125. Sara தேவதாத்மா 
அஸுரர்களிடமிருந்து அச்சமுற்ற வானவர்கள்‌ அனைவரையும்‌ 
காப்பாற்றுகின்‌ றவர்‌. 
126. சே எனை: தைத்யவிமர்தன : 
தேவர்களின்‌ பகைவர்களான அஸுரர்களை நாசம்‌ செய்பவர்‌. 
127. எகரனிஎ௭௭: சம்புவக்த்ரோத்பவ: 
பரமசிவனுடைய முகத்திலிருந்து அவதரித்தவர்‌. 
(கணேசபுராணம்‌ உபாஸனாகாண்டம்‌ 45 வது, அத்யாயம்‌ பார்க்க) 
128. எனின்‌ சம்புகோபஹா 
குழந்தைப்‌ பருவத்திற்குரிய  பாலலீலைகளால்‌ தந்தை பரமசிவ- 
னுடைய சினத்தைத்‌ தணித்தவர்‌. 
129. NFAT: சம்புஹாஸ்யபூ: 
அறிவில்லா தவனைப்‌ போன்று பலவிதமான வேடிக்கைகளைப்‌ 
புரிந்து மஹாதேவனை ௩கைக்கும்படி செய்தவர்‌. 
180. எண: சம்புதேஜா: 
பரமசிவனுடைய மஹிமை அனைத்துடன்‌ கூடியிருப்பவர்‌. 
அராஸனுடைய துன்பம்‌ தாளாத தேவர்களின்‌ முறையீட்டைக்‌ 
கேட்டு சினங்கொண்ட பார்வதீ தேவியின்‌, வாய்‌, மூக்கு, கண்‌ இவை 
களிலிருந்து ஒளி வடிவமாக வினாயகர்‌ தோக்றினார்‌ 
“எனா: அள என்னா ரண: மாரா: | 
எானாளன்ரசின ஏர்‌ ௭௭ ஏனா 
என்னட: ௭4 எற: எரா 
சக்‌ எகர? சோர்‌ எனி” 


என்று கணேசபுராணம்‌ உத்தரகண்டம்‌ 40வது அத்யாயம்‌ 
கூறுகிறது. 


31 


131, ககன்‌ சிவாசோகஹாரி 
மஹிஷாஸுரன்‌ முதலிய கொடியவர்களை அழிப்பதற்கான போரில்‌ 
ஈடுபட்டிருக்கும்‌ பார்வதீதேவிக்குச்‌ சிறிது உத்ஸாஹம்‌ குறைந்த- 
போது அதை அகற்றி அளவில்லாத பராக்ரமத்தை வளர்த்து அன்னை 


யின்‌ சோகத்தைப்‌ போக்கடித்தவர்‌. 


132. ர்க: கெளரீ ஸுகாவஹ: 
தவம்புரிந்து கொண்டிருக்கும்‌ கெளரிக்கு ஸந்தோஷத்தை 
அளித்தவர்‌. 


133. சோள: உமாங்க மலஜ: 
பார்வதிதேவியின்‌ கைகளில்‌ உண்டான வியர்வை ஜலத்தி- 
னின்றும்‌ பிரித்த சிறிய மண்ணிலிருந்து தோன்றியவர்‌. 


(“ஒரு ஸமயம்‌ தன்‌ ஆணையை மீறாது பணிவிடை செய்யும்‌. புதல்‌- 
வனை உண்டுபண்ண. எண்ணிய பார்வதி தன்‌ கை வியர்வை ஜலத்தி 
லிருந்த மண்ணம்சத்தை ஒரு புருஷக்‌ குழந்தையாகப்‌ படைத்தார்‌.” 
என்று ஈன்‌ [ளனர்‌ ளா உளி கனி உ எக்ரனாள்‌ எர்எ 
எண்‌ ட்டு JT 1॥ ஏவம்‌ விசார்ய ஸாதேவீ கரயோர்‌ ஜலஸம்பவம்‌ 
பங்கமுக்ஸார்ய  தேனைவ நிர்மமே புத்ரகம்‌ சுபம்‌?” சிவபுராணம்‌ 
ஞானஸம்ஹிதை 92 ஆம்‌ அத்யாயம்‌ கூறியிருப்பது பிரமாணமாகும்‌.) 


184. ஏரி: கெளரி தேஜோபூ: 
பார்வதீதேவியின்‌ முகத்திலிருந்து புறப்பட்ட ஒளிக்கூட்டத்தில்‌ 
தோன்றியவர்‌ அல்லது மஹிஷாஸுரனை நாசம்‌ செய்வற்கு முற்பட்ட 
பார்வதீ தேவியிடம்‌ ஒன்று சேர்ந்தவைகளான பிரும்மா, விஷ்ணு 
முதலிய தேவர்களின்‌ - தேஜஸ்ஸிற்கு ஆதாரமாக இருந்தவர்‌. 


196. எளி: ஸ்வர்துனீபவ: 
கங்கையில்‌ தோன்‌ றிய கார்த்திகேயனின்‌: வடிவமாக இருப்பவர்‌. 
அல்லது: கங்காநதியை தோறறிவைத்தவர்‌. 
[குறிப்பு: 196 முதல்‌ 176 வரை உள்ள நாமாக்கள்‌ உலகங்கள்‌ 


அனைத்தையுமே தன து உருவமாகக்‌ கொண்ட வரான (விராட்சூபரான 
வினாயகப்‌ பெருமானின்‌ பெருமையைப்‌. போற்றுகின்றன.] 


ரட்ட 


92 


136. காச: யஜ்ஞகாய: 

அச்வமேதம்‌ முதலிய வேள்விக்‌ கூட்ட 
டவர்‌. 

187. Hele: மஹாநாத: 

எ “வஷட்‌, ஏனுவி& அஸ்து ச்ரெஷட்‌??, 3 ஏ 
யே யஜாமஹே, ஏவா” ஆச்ராவய??, என்று அடிக்கடி யாகங்க- 
ளில்‌ ருத்விக்குகளால்‌ உரக்கக்‌ கூறப்படும்போ து 
பெரிய ஒலிகளின்‌ வடிவமானவர்‌. 

198. நபரா கிரிவஷ்ர்மா 
மலைகளை உடலாக அமைந்தவர்‌. 


த்தை உடலாகக்‌ கெண்‌ 


ஏற்படும்‌ 


199. அஎ: சுபாநந;: 
உயிரினங்களின்‌ உடல்களிலிருந்து உயிர்‌ (பிராணன்‌) வெளிக்‌ 

கிளம்பியவுடன்‌ அவ்வுடல்கள்‌ அமங்கலமாகின்‌ றன. கண்‌, காது, 
கை, கால்‌ முதலிய உறுப்புகள்‌ உடல்களை விட்டு அகன்‌ றிடினும்‌ 
அவைகள்‌ உடல்களை அசுபமாக்குவதில்லை. ஆகவே ப்ராணனே 
சுபனாகிறான்‌. எங்கும்‌ நிறைந்திருக்கும்‌ ௬பனான ஸமஷ்டி பிராண 
னுக்கும்‌ பிராணனாக இருந்து அதனைப்‌ படைத்தவர்‌. 

140. ஊனா ஸர்வாத்மா 


ஸகல பொருள்களிலும்‌ நிறைந்திருப்பவர்‌. ai fea ன. 
“ஸர்வம்‌ கல்விதம்‌ பிரம்ம?? என்ற சாந்தோக்யோபநிஷத்‌ வாக்யம்‌ 
இதற்கு மூலப்‌ பிரமாணமாகும்‌.) 


141. அள ஸர்வதேவாத்மா 

தேவர்கள்‌ அனைவரையும்‌ தனது உடலில்‌ உறுப்புகளாகக்‌ 
கொண்ட வர்‌. 

142. எவர்‌. பிரும்மமூர்தா 


நான்முகனைத்‌ தலையாகக்‌ கொண்டவர்‌: 


(ஸத்யலோகம்‌ வரை 
வியாபித்து 


ள்ள உடலை அடைந்தவர்‌ என்பது கருத்து) 
148. எதன்‌: ககுப்ச்ருதி: 
திசைகளைச்‌ செவியாக அடைந்தவர்‌. 


நள்‌ ௮.௮௯ 


33 


144. ஏகதா: பிரும்ஹாண்ட குமப. 
கவிழ்ந்திருக்கும்‌ கொப்பரை போன்ற பிரும்மாண்டத்தை தனது 
பானை உடலில்‌ தலையில்‌ மேல்‌ பாகத்திலுள்ள உறுப்பாகக்‌ கொண்- 
டவர்‌. 
ட ரதத. ணி: சித்வ்யோமபால: 
பிரும்மாண்டத்தின்‌ மேல்‌ பாகத்தில்‌ உள்ளே நிறைந்திருக்கும்‌ 
சிதாகாசத்தை நெற்றிப்‌ பிரதேசமாகக்‌ கொண்டவர்‌. 


£146. என்ர5: ஸத்ய சிரோருஹ; 
ஸத்ய லோகத்தைத்‌ (பூமியிலிருந்து மேலே ஏழாவதாக இருக்கும்‌ 
பிரம்ம லோகத்தை) தலைமுடிகளாகக்‌ கொண்டவர்‌. 


147. எள்ளின்‌ ௭௭9௭: ஜகஜ்ஜன்மலயோன்மேஷ நிமேஷ: 
இமைத்தல்‌ என்னும்‌ செயல்‌ நிகழும்போது கண்ணைத்‌ திறந்து 
உலகத்தைப்‌ படைக்கவும்‌, கண்ணை மூடி உலகை அழிக்கவும்‌ 
செய்பவர்‌. 
148. ஏகன்‌ ௭௧௯ அக்ன்யர்க ஸோமத்ருக்‌ 
அக்கி, ஸூர்யன்‌, சந்திரன்‌ இவர்களை முறையே தன்னுடைய 
நெற்றிக்கண்‌, வலக்கண்‌, இடக்கண்‌ ஆகியவைகளாகக்‌ கொண்டவர்‌ 


149. fda: கிரீந்த்ரைகரத: 
தங்கமலை எனப்படும்‌ மேருமலையை வெளியில்‌ காணப்படும்‌ 
பருமனான தனது முக்கியமான தந்தமாகக்‌ கொண்டவர்‌. 
150. gHieAIs: தர்மாதர்மோஷ்ட : 
புண்ணியத்தை  மேலுதடாகவும்‌, பாவத்தைக்‌ கீழுதடாகவும்‌, 
கொண்டவர்‌. (எனி :, sfearatss: “தர்மோத்தரோஷ்டோ 
துரிதா தரோஷ்ட:?? என்ற ஸ்ம்ருதி வசனம்‌ இதற்கு மூலமாகும்‌) 


151. ஏனா: ஸாமப்ருஹ்மித: 
ஸாமவேதத்தை ப்ரும்ஹிதம்‌ (யானையின்‌ சப்தம்‌) எனப்படும்‌ 
தன்னுடைய ஒலியாகக்‌ கொண்டவர்‌. 


94 


752. VET: க்ரஹர்க்ஷதசந: 
ஸூர்யன்‌ முதலிய கிரஹங்களையும்‌, கிருத்திகை முதலிய ஈக்ஷத்தி 
ஏங்களையும்‌ வாயில்‌ இருக்கும்‌ பற்களாக அடைந்தவர்‌. 
158. எரி: வாணீஜிஹ்வ: 7 
ருக்வேதம்‌, யஜுர்வேதம்‌, அதர்வவேதம்‌, இதிஹாஸம்‌, புராணம்‌, 
க்யாயம்‌, மீமாம்ஸை முதலிய சப்தராசியை நாக்காகக்‌ கொண்டவர்‌ 


154, ஏகார: வாஸவநாஸிக: 
இந்திரனை மூக்காக அடைந்தவர்‌. 


155. னர: குலாசலாம்ஸ: 
““விந்தியம்‌”? முதலிய குல பர்வதங்களைத்‌ தன்னுடைய தோளாக 
அடைந்தவர்‌. 
156. Mala: ஸோமார்க்க கண்ட: 
யானையின்‌ உடலில்‌ கழுத்திற்கு மேல்‌ உயர்ந்து பருமனாக 
இருக்கும்‌ இரண்டு மாம்ஸ பிண்டங்களுக்குக்‌ கண்டிகை எனப்‌ 
பெயர்‌. சந்திரனையும்‌ ஸ.ர்யனையும்‌ அத்தகைய கண்டிகையாக 
அடைந்தவர்‌. இங்கே சிலர்‌, ஸ்ரீகணேசரின்‌ யானை உடலில்‌ இரண்டு 
பக்கங்களிலும்‌ தொங்குகின்ற மணிகளாக ஸூர்யனும்‌ சந்திரனும்‌ 
இருக்கின்றனர்‌ என்று கூறுகின்றனர்‌. 
157. கூனி: ருத்ரசிரோதர: 
ஸ்ரீ ருத்ர தேவனை கழுத்தாகக்‌ கொண்டவர்‌. 


156. எலிகளை: நதீநத புஜ: 


கங்கை, யமுனை முதலான (கிழக்கு, வடக்கு திக்குகளை நோக்கி - 


ஓடுகின்‌றவைகளான) ௩திகளையும்‌, சோணம்‌ முகலிய (மேற்கு திசை 
யை நோக்கிப்‌ பிரவஹிக்கின்ற)  நதங்களையும்‌ கைகளாகக்‌ 
கொண்டவர்‌. 
159, ஏரரவரசிசு: ஸர்பாங்குலீக: 
ஆகிசெஷன்‌ முதலிய பெரிய பாம்புகளை விரல்களாகச்‌ செய்து 


கொண்டவர்‌. 


த 


35 


160. எகா: தாரகாகக: 


அருவன்‌ முதலிய தாரைகளை (கை, கால்‌ விரல்களிலுள்ள) கங்க. 
ளாக அமைத்துக்‌ கொண்டவர்‌. 


167 ளன ஏனை: ப்ரூமத்யஸம்ஸ்‌திதகர? 
புருவங்கள்‌ பூரண்டும்‌ மூக்கின்‌ மேல்‌ பக்கமும்‌ சேருமிடமான, 
புருவங்களின்‌ நடுவில்‌ இருப்பதாக மறைகளால்‌ பறை சாற்றப்படும்‌ 
தத்துவத்தையே துதிக்கையாகச்‌ செய்து கொண்டவர்‌. 


762 எனவ: பிரம்மவித்யா மதோத்கட: 
இவ்வுலகங்களின்‌. தோற்றத்தையே மறக்கும்படி செய்கின்ற. 
அறிவுவடிவமான பரபிரும்மானந்தத்தை இரண்டு கன்னப்‌ பிரதேச- 
ங்களிலும்‌ வழிந்து ஓடும்‌ மதஜலப்பெருக்காகக்‌ கொண்டவர்‌. 
168. சரியா: வ்யோமமாபி: 
மண்ணுலகின்‌ மேல்‌ துவாரம்‌ (துளை) போன்று காணப்படும்‌, 
வானத்தை (அந்தரி௯9 லோகத்தை, புவர்லோகத்தை) தன்னுடைய: 
மிகவும்‌ ஆழமுள்ள தொப்புளாகக்‌ கொண்டவர்‌. 
164. ஜி: ஸ்ரீ ஹ்ருதய: ்‌ 
ருக்‌, யஜூஸ்‌, ஸாம என்ற முன்று வேதங்களாகிற அழிவில்லா த. 
ஐச்வர்யத்தை (ஸ்ரீகை) உள்ளமாகக்‌ கொண்டவர்‌. ள்‌ Ja ஐச 
a fe சினா எள “ரு சோ யஜூம்ஷி ஸாமானி பாஹி ஸ்ரீரம்ருதா 
ஸதாம்‌?” என்ற வேதவசனம்‌ இதற்குப்‌ பிரமாணமாகும்‌. 
165. கரத: மேருப்ருஷ்ட: 


மேரு மலையை உடலின்‌ பின்பாகமாக அமைத்துக்‌ கொண்டவர்‌ 


166. quia: அர்ணவோதர: 
கடல்கள்‌ அனைத்தையும்‌ வயிற்றினில்‌ உள்ளிருக்கும்‌ நீராகக்‌. 
கொண்டவர்‌. 
167. pfaeraanrad Te: fear: 
குக்ஷிஸ்தயக்ஷகந்தர்வரக்ஷ:கிக்ரமானுஷ: டு 
யக்ஷர்கள்‌, கந்தர்வர்கள்‌, அரக்கர்கள்‌, கிக்கரர்கள்‌, மனிதர்கள்‌ 


36 


ஆகியவர்களை வயிற்றின்‌ உள்ளிருக்கும்‌ 


நாடி நரம்புகளாகக்‌ 
கொண்டவர்‌. 


168. ஏளிக[: ப்ருத்வீகடி: 


இம்மண்ணுலகைத்‌ தன்னுடைய இடையாகக்‌ கொண்டவர்‌. 


169. ஏன: ஸ்ருஷ்டிலிங்க: 
ஆண்‌ பெண்‌ உறவால்‌ தோன்றி 


ய உயிரினங்களைத்‌ தனது 
குஹ்யேந்திரியமாகக்‌ (ஆண்‌ குறியாக) 


கொண்டவர்‌, 
170. Mats: சைலோரு: 
(மண்ணுலகைத்‌ தாங்கிக்‌ கொண்‌ 


டிருக்கும்‌) மலைகளைத்‌ தன்னு- 
டைய முழங்கால்களாகக்‌ கொண்டவர்‌ 


171. களாக: தஸ்ரஜானுக: 
அச்விநீ தேவர்களைத்‌ தனது முழங்கால்களாகக்‌ கொண்டவர்‌. 
172. MAAS: பாதாலஜங்க: 
மண்ணுலகின்‌ கீழே இருக்கும்‌ பா 
ஸு தலம்‌, ரஸாதலம்‌, தலாதலம்‌, 
கணைக்காலாகக்‌ (கால்மணிக்கட்‌ 


தாளத்தை (அதலம்‌, விதலம்‌, 
பாதாலம்‌ ஆகிய ஏழு லோகங்களை) 
டாக) கொண்டவர்‌. 

THER ஏசா முநிபாத்‌ 


பாதாளத்தின்‌ கீழே அதை இருப்பிடமாகக்‌ கொண்டு கடுந்தவம்‌ 


புரிந்து கொண்டிருக்கும்‌ முனிவர்களை உள்ளங்கால்களாகக்‌ 
கொண்டவர்‌. 


174. காளா: காலாங்குஷ்ட: 


பித்ருக்களின்‌ உலகத்திற்கு அரசனான 
கட்டை விரலாகக்‌ கொண்டவர்‌. 
175. எசிஎர: த்ரயீதனு: 


மூன்று வேதங்களை (இங்கு முன்பு கூறப்படாதவைகளான ) 
மீதமுள்ள தன்னுடைய உறுப்புகளாகக்‌ கொண்டவர்‌. 


யமதர்மராஜனை கால்‌ 


176. சரண காள: ஜ்யோதிர்மண்டல லாங்கூல; 
““சிம்சுமாரம்‌?' என புராணத்தில்‌ புகழப்படுகின்ற, துருவன்‌ 


37. 


மூதலிய ஐயோதிர்‌ மண்டலத்தை, பிரும்மாண்டத்தின்‌ மேல்‌ பாகத்தை 
தொட்டுக்‌ கொண்டு உயர்ந்திருக்கும்‌ தனது யானை உடலிலிருக்கும்‌ 
வாலாகச்‌ செய்து கெண்டவர்‌. 


177. ஜானா: ஹ்ருதயாலான நிச்சல: 
யானை வடிவமான தனது ஸ்வரூபத்தை இடைவிடாமல்‌ வழிபடு 
கின்ற பக்தர்களின்‌ உள்ளங்களைத்‌ தன்‌ யானை வடிவத்தைக்‌ கட்டு- 
வதற்கான யானைக்‌ கொட்டிலாக அமைத்து, அதில்‌ கட்டுண்டு அசை 
யாமல்‌ இருப்பவர்‌. 


178. ரகளை கா௱ரளஎசஷி்௭எ: 
ஹ்ருத்‌ பத்மகர்ணிகாசாலி வியத்கேளி உரோவர: 
பக்தனுடைய உள்ளத்‌ தாமரையின்‌ உள்ளிருக்கும்‌ தகராகாசத்‌- 
தை (சிறிய ஆகாசத்தை) யானை வடிவத்துடன்‌ தான்‌ குளித்து, 
களித்து, கேளிக்கைகள்‌ புரியும்‌ குளமாகக்‌ கொண்டவர்‌. 


179. ஏரா: ஸத்பக்க த்யான நிகட: 
சிறந்த பக்தர்களால்‌ தொடர்ச்சியாய்‌ நிகழ்த்தப்படும்‌ தியான த்‌- 
தை, யானை வடிவனான தன்னை கட்டுவதற்குறிய சங்கிலியாகக்‌ 
கொண்டவர்‌ (எங்கும்‌ நிறைந்திருப்பவரானாலும்‌ கணேசர்‌ அடியார்‌- 
களின்‌ பக்தி நிறைந்த உள்ளத்தில்‌ கட்டுண்டவர்‌ போன்று காக்ஷி 
யளிப்பவர்‌ என்பது கருத்து) 


180. எனாளாகிரஎஎார₹ஈ: பூஜாவாரிரிவாரித: 
யானையை அங்குமிங்கும்‌ அலையாதபடி கட்டிப்‌ போடுவதற்கு 
உபயோகிக்கப்படும்‌ பெரிய சங்கிலியானது வாரீ எனப்படும்‌. பக்தர்‌ 
களுடைய பூஜையை அத்தகைய வாரியாகச்‌ செய்து கொண்டு, தடை 
செய்யப்பட்டவர்‌ போல்‌ பூஜையில்‌ ஈடு பட்டவராய்‌ வெளியில்‌ செல்வ 
தில்லை. (பக்தர்களால்‌ செய்யப்படும்‌ பூஜையில்‌ கணேசர்‌ எப்போதும்‌ 

பிரஸன்னமாய்‌ இருக்கிறார்‌ என்பது கருத்து) 


181. ஏரி ப்ரதாப்‌ 
(நிகரற்ற) பராக்ரமம்‌ பொருந்தியவர்‌. 


லும்‌ முதலில்‌ 


38 


182. PHATE: கச்யபஸுத;: 
நான்முகன்‌ கூறியபடி, கச்யப முனிவருடைய மனைவி அதிதி 
தேவியினுடைய வயிற்றிலிருந்து பத்தாவது மாதத்தில்‌ தோன்‌ றியவர்‌. 
எனி ஏன கன்‌ நீர்‌: எர எண்ட? | எகரி ௭௭4 எ ஏஏ Jag- 
௭௭௭ | எக கள்‌ ஏனா ரர? என்று கணேச 


புராணம்‌ உத்தரகண்டம்‌ வேது அத்யாயமறுவிக்கின்றது. ] 


183. ஏஏ: கணப்‌: 

பெரிய வேள்விகளை ௩டத்தி முடிக்‌ 
கணம்‌”, உத்காத்ரு கணம்‌”, 
காப்பாற்றுகின்‌ றவர்‌. 
கூட்டமாகும்‌) 


கும்‌ “அத்வர்யுகணம்‌”, “ஹோத்ரு 
“பிரும்மகணம்‌” என்ற நான்கு கணங்களைக்‌ 


(கணம்‌ என்பது நான்கு நபர்கள்‌ அடங்கிய 


184. நனி விஷ்டபி 


உலகங்களைத்‌ தாங்கித்‌ கொண்டிருப்பவர்‌. 


185. எளி பலி 
உயிர்களின்‌ உடல்களி 

அனை த்தையும்‌ 

நிறைந்தவர்‌. 


தும்‌, புலன்களிலும்‌ இருக்கும்‌ வலிமை 
குன்றாமல்‌ வளரும்படி செய்யுமளவிற்கு வலிமை 


186. ஏர யசஸ்வி 


புண்ணியத்தைத்‌ தரும்‌ புகழுடன்‌ கூடியவர்‌. 


187. ஏசு: தார்மிக; 


நல்ல காரியங்களை நாட்டில்‌ வளரும்படி செய்பவர்‌. 


188. tata: ஸ்வெளஜர: 


மிகவும்‌ மங்களகரமான ஓஜஸ்ஸை, தேஜஸ்ஸை (எட்டாவது: 
தாதுவை) பெற்றிருப்பவர்‌. 


189. gaa: ப்ரதம: 
மாந்தர்கள்‌ அனைவராலும்‌ ஆரபிக்கப்படும்‌ எல்லா கார்யங்களி- 
பூஜனை செய்யப்பட வேண்டியவர்‌. 


ட 


39 


190. ஏஏ: ப்ரதமேச்வர: 
தேவர்களுள்‌ முதல்வர்கள்‌ எனப்படும்‌ சிவன்‌, விஷ்ணு, பிரும்மா 
ஆகிய மூன்று பேர்களுக்கும்‌ தலைவராக இருப்பவர்‌. 


ர்குறிப்பு:- மஹாகணபதியின்‌ இருப்பிடமான மணித்தீவு, கல்பக- 
வனம்‌, இரத்தின மண்டபம்‌, இரத்தின ஸிம்ஹாஸனம்‌ இவைகளை 
கீழ்கண்ட நான்கு நாமாக்கள்‌ உரைக்கின்றன ] 


191. (எரனினரனகிாரன்‌: சிந்தமணித்விப பதி: 
(ஓங்கார வடிவமான கரும்புச்சார்‌ கடலில்‌ இருக்கும்‌) சிந்தாமணித்‌ 
திவில்‌ அதன்‌ தலைவனாக வஸிப்பவர்‌. 


192. TT: கல்பத்ரும வனாலய: 
(மணித்தீவிலிருக்கும்‌) கல்பக மரங்களால்‌ மனோகரமான உத்யா௩ 
வனத்தில்‌ வசிப்பவர்‌. 


198. ௭௦௧0௭29989: ரத்னமண்டபமத்யஸ்த: 


(கல்பகச்சோலையில்‌) இரத்தினங்களால்‌ இழைக்கப்பட்ட அழகிய 
மண்டபத்தின்‌ நடுவே இருப்பவர்‌. 
194. எனக: ரத்ன ஸிம்ஹாஸனாச்ரய: 
(கல்பக மரத்தின்‌ அடியில்‌) இரத்தின மயமான சிங்காஸனத்தின்‌ 
மேல்‌ இருப்பவர்‌. 
195. எிஎஎசா: திவ்ராசிரோத்ருதபத: 
தீவ்ரை எனப்படும்‌ பிடசக்தியால்‌ தலையால்‌ தாங்கப்படும்‌ திரு- 
வடியை உடையவர்‌. ௩ 
196. ஊுனினிரளளாஎஈ: ஜ்வாலிநீமெளலி லாலித: 
ஜ்வாலிநீ எனப்படும்‌ பிடசக்தியால்‌ தலைவணங்கிப்‌ பூஜிக்கப்‌ 
பட்டவர்‌. 
197. எண்கள்‌: நந்தா௩ந்தித பீடஸ்ரீ: 


நந்தை என்ற பீடசக்தியால்‌ அழகுள்ளதாகச்‌ செய்யப்பட்ட 
மீடத்தை அலங்கரிப்பவர்‌ 


40 


198. MATA: போகதாபூஷிதாஸன: 


போகதை எனப்படும்‌ சக்தியால்‌ மனதைக்‌ கவரும்படி சோபன 
மாகச்‌ செய்யப்பட்ட பீடத்தில்‌ விளங்குபவர்‌. 


199. ஏராரகான்சிரிக: ஸகாமதாயிரீபீட : 
காமதாயினீ என்ற பீடசக்தியால்‌ தாங்கப்படும்‌ பீடத்தில்‌ 
இருப்பவர்‌. 


200. ED னான: ஸ்புரதுக்ராஸனாச்ரய: 
ஒளி மிகுந்த உக்ரை எனப்படும்‌ பீடசக்தியால்‌ ௩ன்கு பிரகா- 
சிக்கின்ற பீடத்தில்‌ இருப்பவர்‌. 


201 எளி தேஜோவதீ சிரோரத்னம்‌ 


தேஜோவதீ என்னும்‌ பீடசக்தியின்‌ தலையில்‌ இரத்தினம்‌ போன்று 
துலங்குபவர்‌ 


202. aearfiearadifaa: ஸத்யாஙித்யாவதம்ஸித: 


ஸத்யை எனப்படும்‌ பீடசக்தியால்‌ , எப்பொழுதும்‌ சிரஸ்ஸின்‌ 
அழகிற்காக அணியப்படும்‌ மலர்மாலை போன்று தலைமீது தாங்கப்‌ 
படும்‌ திருவடிகளை உடையவர்‌. 


509. எர்ளிரிக: ஸவிகனகாசினிபீட 
விக்னநாசினி என்ற பிடசக்தியால்‌ தாங்கப்படும்‌ பீடத்தில்‌ 
இருப்பவர்‌. 
204. என்றனள்‌ எச: ஸர்வசக்த்யம்புஜாச்ரய: 
தீவ்ரை முதல்‌ விக்ன 
சக்திகளால்‌ (தாமரைப்‌ 
லுள்ள மொட்டிலும்‌ 


நாசினி முடிய எல்லாவிதமான (ஒன்பது) 
பூவின்‌ எட்டிதழ்களிலும்‌, அதன்‌ உள்ளி- 


இருப்பவைகளால்‌) நிறைந்திருக்கும்‌ எட்டிதழ்‌ 
தாமரைப்‌ பூவில்‌ இருப்பவர்‌. 


205. fafia=TaATar: லிபிபத்மாஸனாதார: 
முன்பு கூறப்பட்ட தாமரைப்‌ பூவில்‌ கிழக்கிலிருந்து ஐந்து இதழ்‌- 
களில்‌, முறையே க? முதல்‌ ஐந்து, “ச” முதல்‌ ஐந்து, ட? முதல்‌ 
இரதி, க முதல்‌ ஐந்து, “ய முதல்‌ ஐந்து, என) இருபத்தைந்து 
எழுத்துக்கள்‌, ஆறாவது, ஏழாவது, எட்டாவது இதழ்களில்‌, 


41 


முறையே, ய, ர, ல, வ என்று நான்கு, ச, ஷ,ஸ என முன்று, 
ஹ, க்ஷ என்று இரண்டு என ஒன்பது எழுத்துக்கள்‌, பூவின்‌ உள்ளே 
மொட்டைச்‌ சுற்றித்‌ தொட்டிருக்கும்‌ எட்டு கிஞ்ஜல்கங்களிலும்‌, 
ஒவ்வொன்றிலும்‌ இரண்டு வீதம்‌ அகரம்‌ முதலான பதினாறு உயிரெ- 
முத்துக்கள்‌ இவ்விதம்‌ வடமொழியிலுள்ள ஐம்பது உயிர்மெய்‌ 
எழுத்துக்களால்‌ நிறைந்த தாமரைப்‌ பூவை இருப்பிடமாகக்‌ 


கொண்டவர்‌. 


206. afFeATNAATATA: வந்ஹிதாமத்ரயாச்ரய: 

எட்டிதம்‌ தாமரைப்‌ பூவின்‌ நடுவேயுள்ள மொட்டின்‌ மேல்‌, 
ஒன்றின்மேல்‌ ஒன்றாய்‌ இருக்கும்‌ ஸூர்யமண்டலம்‌, அக்நிமண்டலம்‌ 
சந்திரமண்டலம்‌ எனப்படும்‌ மூன்று மண்டலங்களின்‌ மேல்‌ கோயில்‌ 
கொண்டிருப்பவர்‌. 
[குறிப்பு: 207 முதல்‌ 242 வரை உள்ள நாமாக்கள்‌ மஹாகணபதியின்‌ 
திருவடி முதல்‌ திரு முடிவரை உறுப்புகள்‌, ஆடை, ஆபரணம்‌, 
ஆயுதம்‌, திருமேனியின்‌ நிறம்‌ முதலானவைகளின்‌ மஹிமையை 
வருணிக்கின்‌ றன. ] 


207. ௯௭௭8: உன்னதப்ரபத: 
(ஆமையின்‌ மேல்‌ பக்கம்‌ போன்று) மேலே உயர்ந்த ரவியை 
உடையவர்‌. 
“ஞர்கள்‌ 8௫2 fear” “கூர்‌ மப்ருஷ்ட ஐயிஷ்ணுப்ரபதாக்‌- 
விதா?” என்ற லலிதா ஸஹஸ்ரநாமம்‌ பார்க்க) 


208. Teen: கூடகுல்ப: 
(வெளியில்‌ தெரியாமல்‌) உள்ளே மறைந்திருக்கும்‌ கால்மணிக்‌ 


கட்டுகளை உடையவர்‌. 


209. டடவயபப ட்டி ஸம்வ்ருத்தபார்ஷ்ணிக: 
(மாம்ஸபுஷ்டியுடன்‌ கூடியிருப்பதால்‌) ௩ன்கு சேர்ந்து வட்டமாய்‌ 
இருக்கும்‌ கால்மணிக்கட்டின்‌ கீழ்பாகத்தை உடையவர்‌, 


42 


210. ஏிஎக: பினஜங்க: 
வேண்டிய அளவிற்கு மாம்ஸ வளரச்சியை அடைந்து (கட்டி- 
யாகவும்‌) பருமனாகவும்‌ உள்ள கணுக்கால்களை உடையவர்‌! 


211. fraczarg: ச்லிஷ்டஜானு: பக்‌ ] ்‌ 
கால்களையும்‌, துடைகளையும்‌ சேர்த்து வைக்கின்றதும்‌, ஒன்று- 


்‌ ட்‌ 5 ஓ. 
போல்‌ சேர்ந்து அழகு பொருந்தியிருப்பதுமான முழங்கால்களை 
உடையவர்‌. 


212. ஊனி: ஸ்தரலோரு: 
(யானையின்‌ 


பாகம்‌ போன்ற 


துதிக்கை, அம்பராத்துணி, வாழைமரத்தின்‌ தீழ்‌- 
உருவமுள்ள) பருமனான இரண்டு தொடைகளை 
உடையவர்‌. 


218. ஏக்‌: ப்ரோன்னமத்கடி: 


(அழகிய இடையுடன்‌ கூடிய தன்னை) பணிவுடன்‌ வணங்கி வழி 


ம்‌ i ன்‌ ர்‌ ற நிலையை 
_ படுகின்ற அடியார்களுக்கு, ஓங்கி. உயர்ந்து வளரும்‌ நிலை 


அளிக்கும்‌ இடையை உடையவர்‌. 


214. ரசா: நிம்ஈநாம; 

மிகவும்‌ ஆழமுள்ள தொப்புள்‌ ப்ரதேசத்தை உடையவர்‌. 
215. உனதா[ன:: ஸ்தூல குக்ஷி: 
பருத்த வயிற்றை உடையவர்‌. 
216. சினா: பீனவக்ஷா: 


வலிமையுள்ள மார்பை உடையவர்‌. 


217. SEs: ப்ருஹத்புஜ: 


முழங்கால்‌ வரை நீண்டவைகளும்‌, உருண்டு பருத்திருப்பவை- 
களுமான கைகளை உடையவர்‌. 1 
218. ஏரா: பீனஸ்கந்த: 


மாம்ஸ்‌ புஷ்டியுள்ள தோள்களால்‌. அழகியவர்‌. 


ச. 


x 


43 


219. BERS: கம்புகண்ட: 
வலம்புரி சங்கைப்‌ போன்று மூன்று வரைகளுடன்‌ கூடியதும்‌ 
அழகிய துமான கழுத்துடன்‌ விளங்குபவர்‌. 


. 290. ஏரிக்‌: லம்போஷ்ட: 

்‌ தொங்குகின்ற. கீழ்‌ உதடுடன்‌ கூடியவர்‌ (யானை முகத்தோரான 
கணேசருக்கு யானையைப்‌ போன்று கீழ்‌ உதடு தொங்குகின்றது 
என்பது கருத்து) 


291. ஏரா: லம்பராஸிக: 
தொங்குகின்ற மூக்கை உடையவர்‌. (யானை முகத்தோரான 
கணபதிக்கு மூக்கின்‌ ஸ்தானத்தில்‌ இருக்கும்‌ துதிக்கையானது 
தொங்கிக்‌ கொண்டிருப்பதால்‌ அவ்விதம்‌ கூறப்பட்டது.) ம 


222. 9714918116: பக்கவாமரத: 
முனையில்‌ ஒடிந்திருக்கும்‌ இடது பக்கத்திலிருக்கும்‌ தந்தத்துடன்‌ 
கூடியவர்‌. 
228. ஏளன க: அஆங்கஸவ்யதந்த: 
உயர்ந்து ஈன்கு துலங்குகின்ற வலது பக்கத்திலிருக்கும்‌ தந்த- 
த்துடன்‌ கூடியவர்‌. 


224. NETET: மஹாஹ நு: 
நன்கு பருத்து மனத்தைக்‌ கவரும்‌ அழகு வாய்ந்த கன்னப்‌ பிர- 
தேசத்தை அடைந்தவர்‌. 


295. ஜரினா: ஹ்ரஸ்வறேத்ர த்ரய: 
(யானையின்‌ உடலுக்கேற்ப பெரியதாக இல்லாமல்‌) மிகச்சிறிய- 
வைகளான முன்று கண்களைப்‌ படைத்தவர்‌ 


226. அர்க்‌: சூர்பகர்ண: 
முறத்தின்‌ உருவத்தை ஒத்த செவிகளை அடைந்தவர்‌, 


227. இன்னா: நிபிடமஸ்தக: 
(பாறைக்கல்லைப்‌ போன்றும்‌, இரும்புக்‌ கட்டியைப்‌ போன்றும்‌) 
மிகவும்‌ கட்டியான தலையைப்‌ பெற்றவர்‌ 


A 


228, ₹ கர: ஸ்தபகாகாரகும்பாக்ர: 

மலர்க்‌ கொத்தைப்‌ போன்று அழகு வாய்ந்த தலையின்‌ முன்‌- 
பாகத்தை உடையவர்‌. 

229. ன்‌: ரத்னமெளலி: 

இரத்தினங்கள்‌ பதித்து நன்கு துலங்குகிற சிறந்த கிரிடம்‌ 
தரித்திருப்பவர்‌. 

280. (ஈக: நிரங்குச: 

(தலையில்‌ குத்தி யானையை அடக்குவதற்கு உபயோகிக்கப்படும்‌) 
அங்குசம்‌ எனப்படும்‌ மாவட்டியின்‌ சேர்க்கையை அடையாத யானைத்‌ 
தலையை உடையவர்‌ அல்லது ஒருவருக்கும்‌ அடிமை இல்லாதவர்‌. 

291. எரக்கி வள: ஸர்பஹாரகடீஸூத்ர: 

மாலையைப்‌ போன்று (ஸர்பத்தை) பாம்பை வளையமாகச்‌ செய்து 
இடுப்பில்‌ அரைஞாணாகக்‌ கட்டியிருப்பவர்‌. 

292. ஏர்ஏளிரசிஎாா ஸர்பயஜ்ஞோபவிதவான்‌ 

இடது தோளிலிருந்து இடுப்பு வரை பாம்பை குறுக்காக மார்பில்‌ 
யஜ்ஞோபவீதமாக (பூணூலாக) அணிந்திருப்பவர்‌. 

299. ஏகி சகு; ஸர்பகோடீரகடக: 
அரவத்தை கிரிடத்தில்‌ 


அழகிற்காகவும்‌, கைகளில்‌ வளையல்‌- 
களாகவும்‌ அணிந்திருப்பவர்‌, 


294. AUTTAATENE; ஸர்பக்ரைவேயகாங்கத: 


பாம்புகளை, கழுத்தில்‌ அணியப்படும்‌ அட்டிகை என்ற ஆபரணா 


மாகவும்‌, தோளில்‌ தரிக்கப்படும்‌ வள யல்களாகவும்‌ செய்து 
கொண்டவர்‌. 


235. AUTRE eas: ஸர்பகக்ஷ்யோ 
இடுப்பையும்‌, 
அணிஆந்திருப்பவர்‌, 


தராபந்த: 
வயிற்றையும்‌ சுற்றி இரண்டு பாம்புகளை 


296. TTT: ஸர்பராஜோத்தரியக: 


, அரவரசனாகிய வாஸுகியை உடலின்‌ மேல்‌ பாகத்தில்‌ அங்க 
வஸ்திரமாகத்‌ தரித்திருப்பவர்‌. 


ட ளி பே 


297. ஸர: ரக்த: 
சிவந்த நிறத்துடன்‌ கூடிய திருமேனியை உடையவர்‌, 


238. ஏ: ரக்தாம்பரதர: 
சிவப்பான வஸ்திரத்தை உடுத்தியிருப்பவர்‌. 


299. ரா: ரக்தமால்யவிபூஷண: 
சிவந்த நிறமுள்ள மலர்மாலையையும்‌, பலவிதமான ஆபரணாங்க- 
ளையும்‌ அணிந்திருப்பவர்‌. 
டீ ட்டர்‌ ரக்தேக்ஷண: 


சிவந்த கண்களை உடையவர்‌. 


241, ஸர ரக்தகர: 
சிவந்த கைகளை உடையவர்‌, 


242. ரானி: ரக்ததால்வோஷ்ட பல்லவ: 
தளிர்‌ போன்று சிவந்திருக்கும்‌ தாடைகளையும்‌, (கன்னங்களின்‌ 
அடிப்பிரதேசங்களையும்‌) உதட்டின்‌ முன்பக்கங்களையும்‌ உடையவர்‌, 
[்குறிப்பு: 248 முதல்‌ 247 வரை ௨ உள்ள ஐந்து நாமாக்கள்‌ ஈல்லறிவைப்‌ 
பெறுவதற்கு விருப்பமுள்ள அடியார்களுக்குத்‌ ட அதி செய்வற்‌- 
குரிய உருவத்தை வருணிக்கின்‌ றன ] 


243. 998: ச்வேத: 


வெண்மையான மேனியை உடையவர்‌. 


244, பி ச்வேதாம்பரதர: 
தூய வெண்மையான வஸ்திரத்தை உடுத்தியவர்‌, 


245. எரா TTT: ச்வேதமால்யவிபூஷண : 
வெண்மை நிறமுள்ள பூமாலைகளையும்‌, அணிகளையும்‌ அணிந்தி 
குப்பவர்‌. 
946; எிாகT சவேதாதபத்ரருசிர: 
வெண்குடையின்‌ அடியில்‌ அழகாக வீற்றிருப்பவர்‌, 


46 


247. TIANA Ta: ச்வேதசாமர விஜித: 
வெண்சாமரங்களால்‌ வீசப்பட்டவர்‌. 


248. qalTAAE Tg 44௭௭௭ AA: 
ஸர்வாவயவஸம்பூர்ரை ஸர்வலக்ஷணலகவித: 
தனது உட.லில்‌ உள்ள உறுப்புகள்‌ அனைத்திலும்‌ ஸாமுத்ரித 
சாஸ்திரத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ எல்லாவிதமான இலக்கணங்களும்‌ 
நிறைந்து விளங்குபவர்‌. 


249. எண ளி: ஸர்வாபரணசேோபாட்ய: 
ஒவ்வொரு உறுப்பிலும்‌ அதற்குத்‌ தகுந்த அழகிய அணிகளால்‌ 
அலங்கரிக்கப்பட்டு மிக்க அழகுடன்‌ பிராகசிப்பவர்‌. 
250. ஏச்ளி எக (௪௭: ஸர்வசோபாஸமன்வித; 
உடலின்‌ ஓவ்வொரு உறுப்பிலும்‌ 'லாவண்யம்‌' என வழங்கப்படும்‌ 


இயற்கை அழகுடன்‌ கூடியவர்‌. 


251. HATTA 2 ஸ்வமங்கலமாங்கல்ய; 


கல்யாணங்களுக்குக்‌ காரணமாக இருக்கும்‌ பொருள்கள்‌ அனை - 
த்திற்கும்‌ கல்யாணத்தை அளிப்பவர்‌. 


252. ஏகா ஸர்வகாரணகாரணம்‌ 

உலகங்கள்‌ அனைத்திற்கும்‌ மூலகாரணம்‌ அவ்யக்தம்‌ ஆகும்‌, 
அதற்கும்‌ காரணமாக கணபதி விளங்குகிறார்‌. (அவ்யக்தத்தின்‌ 
தோற்றத்திற்கும்‌ இருப்பிற்கும்‌ ஆதாரமாக விளங்குகிறார்‌) 


258. FAST: ஸர்வதைககர: 
யாவருக்கும்‌ அனைத்தையும்‌ வாரி வழ 


ங்குவதில்‌ புகழ்‌ பெற்‌! 
கைகளை உடையவர்‌. கம்‌ ட்‌ 


254, பர்கர்‌] சார்ங்கீ 

்‌ அருங்கமெனப்படும்‌ விலங்கினத்தினுடைய கொம்பில்‌ தயாரிக்க 
ப்பட்ட வில்லையுடையவர்‌, 
[குறிப்பு: 255 முதல்‌ 264 வரை உள்ள பத்து ௩ 


3 ஈமாக்கள்‌ வரமஹா 
கணபதியின்‌ பத்து கைகளில்‌ தாங்கப்படும்‌- 


ஆயுதம்‌ முதலியவற்றை 


ய்‌ 


அணா 


47 


வருணிக்கின்றன ] விளா ரகா க ௪௭. ௮௭- ஏ0T9- 
ஏர சினார ரர கணினி க: என்ற வரமஹா 
கணபதி த்யான ச்லோத்தில்‌ கூறப்பட்டவைகளே மேலே 
வருணிக்கப்படுகின்‌ றன. 


955, ளிளார்‌ பிஜாபூரீ 


மாதுலம்‌ பழத்தைக்‌ கையில்‌ வைத்திருப்பவர்‌. 


256. ஏக: கதாதர: 
கதையைத்‌ தாங்கி நிற்பவர்‌. 


157: TTT: இக்ஷுசாபதர: 
இனிப்பான ரஸமுடைய கரும்பு எனப்படும்‌ அழகிய கம்பு வடிவ 


மான மரத்தை வில்லாகப்‌ பிடித்திருப்பவர்‌. 


258, எனி சூலீ 
மேல்‌ பாகத்தில்‌ கூர்மையான மூன்று முனைகளுடன்‌ கூடிய 


சூலம்‌ எனப்படும்‌ ஆயுதத்தை உடையவர்‌. 


959, எகர; சக்ரபாணி: 
அநேகம்‌ முனைகளுடன்‌ கூடியதும்‌ வட்டமாய்‌ இருப்பதுமான 
சக்கரம்‌ எனப்படும்‌ ஆயுதத்தைக்‌ கையில்‌ ஏந்தியிருப்பவர்‌. 


260. FATT ஸரோஜப்ருத்‌ 
அழகிய தாமரை மலரை வைத்திருப்பவர்‌ 


961. ஏஜி பாசி 
(ஜீவ ராசிகள்‌ அனைவருடையும்‌ ஆசைகளின்‌ வடிவமாய்‌ இருக்கும்‌ 
பாசத்தை (ஜீவர்களை அடிமையாக்கி ஆட்டிவைக்கும்‌ கயிற்றை) 
தரிப்பவர்‌. (லலிதா ஸஹஸ்ரநாமத்தில்‌ னாரா” 
“ராகஸ்வரூப பாசாட்யா? என்ற நாமம்‌ இக்கருத்தை அறிவிக்கின்ற.) 


262. ஏளிஎான: த்ருதோத்பல: 
நீல நிறமுடைய நீலோத்பல மலரைத்‌ தாங்கி நிற்பவர்‌ 


48 


269. எரி சாலீமஞ்ஜரிப்ருத்‌ 
ம்பா நெல்‌ கதிர்க்‌ கொத்தைக்‌ கையில்‌ ஏந்தியிருப்பவர்‌. 
264. 4௭ ஸ்வதந்தப்ருத்‌ 
முறிந்ததும்‌, தன்னுடையதுமான தந்தத்தைத்‌ தாங்சி நிற்பவர்‌, 
[குறிப்பு: 265 முதல்‌ 277 வரை உள்ள பதிமூன்று நாமாக்கள்‌ 


மஹா 
கணபதிமை 


பலவிதமான மந்திரங்களால்‌ வழிபடுகின்ற அடியார்‌- 
களுக்குத்‌ தியானம்‌ செய்யும்படி கூறப்பட்டுள்ள ஆயுதம்‌ முதலியவை 
களையும்‌ சேர்த்து ஸ்ரீ கணேசரை வருணிக்கின்‌ றன ] 


265. சளி; தல்பவல்லீ தர: 


தாமரை மலர்‌ போன்ற கையில்‌, கல்பகக்‌ கொடியைத்‌ தாங்கி- 
யிருப்பவர்‌. 


266. ககக: விச்வாபயதைககர: 
எங்கும்‌, எப்போதும்‌, எல்லாவற்றிலிருந்தும்‌ அடியார்களுக்கு 

ஏற்படும்‌ அச்சத்தை அகற்றி அவர்களைக்‌ காப்பாற்றிய புகழ்‌ பெற்ற 

கையை உடையவர்‌, 

807, எரி வசீ 


உலகம்‌ அனைத்தையும்‌ தனக்கு ௮ 
வர்‌. (கணேசரின்‌ விருப்பப்‌ 
கிறது என்பது கருத்து) 


டிமையாகச்‌ செய்து கொண்ட- 
படியே இவ்வுலகம்‌ அனைத்தும்‌ இயங்கு- 


268, SANTA: அக்ஷமாலா தர: 


மந்திர ஜபம்‌ செய்வதற்குரிய அக்ஷமாலையை தருத்திருப்பவர்‌. 
(வடமொழியில்‌ ₹அ? ம்‌ க்ஷ? i 


கும்‌ சேர்ந்து ஐம்பது எழுத்துக்கள்‌ 
இம்மாத்ருகாக்ஷரங்களாகப்‌ பாவனை செய்து ஐம்பது 
பளிங்குக்கற்களால்‌ செய்யப்பட்ட மாலையே அக்ஷமாலை எனப்படும்‌) 


269. எட ஞானமுத்ராவான்‌ 
வலது கையிலுள்ள ஆள்காட்டி விரலைக்‌ கட்டை விரலுடன்‌ 
சேர்த்து வைத்துக்‌ கொ 


ண்டு ஞான முத்திரையுடன்‌ விளங்குபவர்‌: 


ச 


~~ 


i} 


(மனிதன்‌ ஒவ்வொருவனுடையவும்‌ கைக்கட்டை விரலின்‌ அளவே 
அவனுடைய ஜீவாத்மா என உபநிஷத்‌ கூறுகிறது. எனவே, கட்டை 
விரலை ஜீவாத்மா என்று கொள்ள வேண்டும்‌. ஆள்காட்டிவிரலை 
அசைத்து பிறரை அச்சமுறச்‌ செய்வது பண்டிதனுக்கும்‌ பாமரனு- 
க்கும்‌ இயற்கையாகும்‌. எனவே ஆள்காட்டி விரலை உலகம்‌ அனை - 
த்தையும்‌ பயத்துடன்‌ இயங்கச்‌ செய்யும்‌ பரப்பிரம்மமாக, எண்ண 
வேண்டும்‌. இவ்விரண்டு விரல்களின்‌ சேர்க்கை ஜீவனுக்கும்‌ பிரும்ம- 
த்திற்கும்‌ உள்ள ஐக்யத்தை அறிவிப்பதாகும்‌. இக்காரண த்தாலேயே 
இவ்விரு விரல்களின்‌ சேர்க்கை ஞானமுத்திரை என அறிஞர்களால்‌ 
வழங்கப்படுகின்றது) ( ஏசராகச்கினி ஏளன 3ளோ௭ | ஏன்‌ 
வளி ர்‌ வலா: “அங்குஷ்ட தர்ஜூ யோகமுத்ரா 
வ்யாஜேன தேஹி நாம்‌! சுருத்யர்தம்‌ பிரும்ம ஜீவைக்யம்‌ தர்சயன்னோ- 
வதாச்சிவ:?? என்ற ஸ்லோகத்தில்‌ ஞான முத்திரையின்‌ பொருள்‌ 
விளக்கப்பட்டுள்ள து) 


270. ௭188: முத்கராயுத: 
அடியார்களுக்கு (இடையூற்றை அகற்றி) இன்பத்தைத்‌ தருகின்ற 
தன்னுடைய மந்திரங்களையே ஆயுதமாக வைத்திருப்பவர்‌. அல்லது 
மிகப்‌ பெரியதும்‌ கட்டியானகுமான ஒரு உருளையை முனையில்‌ 


கொண்ட உலக்கையை ஆயுதமாகக்‌ கொண்டவர்‌. 


271. que பூர்ணபாத்ரீ 
(வேள்விகளை நிகழ்த்தும்‌ தீக்ஷிதர்களால்‌ புகழப்படும்‌) “பூர்ண 
பாத்திரத்து??டன்‌ கூடிய யாகத்தின்‌ வடிவமாய்‌ இருப்பவர்‌. அல்லது, 
அமுது நிறைந்த குடத்துடன்‌ கூடியவர்‌. 
272. 819948: கம்புதர: 
'சங்கைக்‌ கையில்‌ தரித்திருப்பவர்‌. 
579. [எஜளாரனககா௭: வித்ருதாலிஸமுத்கக: 
தன்‌ கன்னப்பிரதேசங்களில்‌ வழிந்து ஓடும்‌ மதஜலப்பெருக்கில்‌, 
தேன்‌ கூடுகளை ப்‌ போல்‌ காக்ஷியளிக்கும்‌ பல வண்டுக்‌ கூட்டங்களைத்‌ 
தாங்கிக்‌ கொண்டிருப்பவர்‌. இல்‌ 


50 


214. சாச்சா: மாதுலிங்கதர: 


மாதுளம்பழத்தைக்‌ கையில்‌ வைத்திருப்பவர்‌. 


275. AAA 


ப சூதகலிகாப்ருத்‌ 
ந 1 சூ. ட 
மாம்பூ கொ 


த்தைக்‌ கையில்‌ வைத்திருப்பவர்‌. 


% 
2176. கடா குடாரவான்‌ 

யோகிகளின்‌ மாசற்ற உண்மை அறிவிற்கு ஸாக்ஷியாக 
இருப்பவர்‌. 


27. வவர வதி ஏர சினா: 


புஷ்கரஸ்தஸ்வர்‌ ணகட்பூர்ணரத்நா பிவர்ஷக: 
(தன்னை வழிபடும்‌ அடிம 


ர்களுக்கு) தனது துதிக்கையின்‌ நுனி- 
யில்‌ இருப்பதும்‌, 


இரத்தினங்களால்‌ நிறைந்திருப்பதுமான தங்கக்‌ 
குடத்திலிருந்து இரத்தினங்களைப்‌ பொழிகின்‌ றவர்‌. சின்‌ 


KTraieg: என்று வரமஹாகணபதி த்யானத்தில்‌ குறிப்பிடப்பட - ட்‌ 
டுள்ளது இங்கு வருணிக்கப்பட்‌ டிருக்கிறது. ] 


278. ஏரிகளின்‌: 


பாரதீஸுந்தரீநாத: 
ஸரஸ்வதி, பார்வதி, லக்ஷ்மி இவர்களின்‌ கணவர்களான பிரம்ம 
தேவன்‌, பரமசிவன்‌, நாராயணன்‌ 


இவர்களின்‌ வடிவமாக இருப்பவர்‌. 
| எரிக்கா: எவன: | Refer “என 
ளன பு [களிர்‌ பார்க்க] 


279. சகா: விநாயகரதிப்ரிய: 

“விநாயகர்‌? எனப்படும்‌ தனக்குப்‌ பணிபுரியும்‌ பரிவார தேவதை. 
களுடன்‌ விளையாட்டாக கேளிக்கை புரிவதில்‌ ஆசை உடையவர்‌. ட்‌ 
அல்லது, பறவைகளின்‌ வேந்தனான கருடனுடன்‌ விளையாடுவதில்‌ 
ஸந்தோஷம்‌ உள்ளவர்‌. 


280. Wariedifagan: 


மஹாலக்ஷ்மீப்ரியதம: 
மஹ 


॥லக்ஷ்மி என்ற மனைவிக்கு மிகவும்‌ இஷ்டமானவர்‌. 


51 


281. எனின்‌: ஸித்தலக்ஷ்மீ மனோரம: 
ஸித்தலக்ஷ்மி என்ற மற்றொரு மனைவிக்கும்‌ இன்பத்தை 
அளிப்பவர்‌. 


[ குறிப்பு: 282 முதல்‌ 285 வரை உள்ள நான்கு நாமாக்கள்‌ ஐந்து 
ச ஆவரணங்களுடன்‌ செய்யப்படும்‌ மஹாகணபதி பூஜையில்‌ மஹா 
கணபதியைச்‌ சற்றி நான்கு திக்குகளில்‌ இருக்கும்‌ முதலாவது 
ஆவரண தேவதைகளை வருணிக்கின்றன ] 
262. MATA: ரமாரமேச பூர்வாங்க: 
தன்னுடைய திருக்கேயிலுக்குக்‌ கிழக்கு திசையில்‌ (வில்வ- 
மரத்தடியில்‌) லக்ஷ்மீநாராயண ருடன்‌ இருப்பவர்‌. 
283. aferataTmaraT: தகஷிமோ மாமஹேச்வர: 
தன்‌ திருக்கோயிலுக்குத்‌ தென்புறத்தில்‌ (ஆலமரத்தடியில்‌) 
ப பார்வதீ பரமேச்வரருடன்‌ இருப்பவர்‌. 
284. சாகா 5: மஹிவராஹ வாமாங்க: 
தனது கோயிலின்‌ வடக்குப்‌ பக்கத்தில்‌ (₹ப்ரியங்கு!” மரத்தடி- 
யில்‌) பூமிதேவி யஞ்யவரரஹருடன்‌ இருப்பவர்‌. 
985. எகர: ர திகந்தர்ப பச்சிம: 
திருக்‌ கோயிலின்‌ மேற்கு திசையில்‌ (பிப்பல மரத்தடியில்‌) ரதி 
தேவீ மன்மதனுடன்‌ இருப்பவர்‌. 
[குறிப்பு: 286 முதல்‌ 297 வரை உள்ள பன்னிரண்டு நாமாக்கள்‌ 
மஹாகணபதியைச்‌ சுற்றி ஆறு கோணங்களில்‌ இருக்கும்‌ இரண்டா 
வது ஆவரண தேவதைகளான ஆமோதாதி ஆறு கணபதிகளையும்‌, 
Ck அவர்களுடைய மனைவிகளையும்‌ வருணிக்கின்‌ றன. 


986. ஏராள: ஆமோத மோத ஜனன: 
ஆமோத கணபதிக்கு ஆனந்தத்தை அளிப்பவர்‌. 


987. ஏரார்‌: ஸப்ரமோதப்ரமோதன: 
ப்ரமோத கணபதியை இன்பமுற்றிருக்கச்‌ செய்பவர்‌. 


ரூ. 


52 


288. ஏரி: ஸமேதித ஸம்ருத்தரரீ: 
ப்ரமோத கணபதியின்‌ மனைவியான ஸம்ருத்தி தேவிக்கு ஸகல 
ஸெளபாக்கியங்களையும்‌ வளரும்படி செய்பவர்‌. 


989... சரிதா: ருத்தி ஸித்திப்ரவர்தக; 


ட்‌ ஆமோத கணபதியின்‌ மனைவி ருத்தி தேவிக்கு அபிஷ்டங்கள்‌ 


அனைத்தும்‌ ஸித்திக்கும்படி செய்பவர்‌. 


290. ஈகா: தத்தஸெளமுக்ய ஸுமுக: 
தனது அடியார்களிடம்‌ ஸுமுக கணபதியை ஸந்தோஷத்துடன்‌ 
அருள்‌ புரியும்படி. செய்பவர்‌, 


291: கார*எகக்ளானச: காந்திகந்தலிதாச்ரய; 
காந்திதேவிக்குத்‌ தனது கணவனான 


ஸஃமுக கணபதியிடம்‌ 
அன்பைத்‌ தளிர்‌ விடும்படி செய்பவர்‌. 


292. எரா சாக: மதனாவத்யாச்ரிதாங்க்ரி: 


(துர்முக கணபதியின்‌ மனைவியான) மதனாவதி தேவியால்‌ பூஜிக்க 
ப்பட்ட திருவடிகளை உடையவர்‌. ' i 


. 299. கனவி ரகர க: கருத்த தெளர்முக்ய துர்முக; 

துர்முக கணபதிக்கு ஏற்பட்ட தெளர்முக்யத்தை (சினத்தை) 
அறவே நாசம்‌ செய்தவர்‌. j 
294. farm median: விக்னஸம்பல்லவோபக்ன : 


விக்ன கணபதியின்‌ எல்லாவிதமான பெருமைகளின்‌ வளர்ச்‌ 


1 சிக்கும்‌ 
முல காரணமாக இருப்பவர்‌. 


295. Aaifernzza: ஸேவோர்நித்ர மதத்ரவ: 


விக்ன கணபதியின்‌ மனைவியான மதத்ரவா தேவியினால்‌ சோம்ப 


லில்லாமல்‌ எப்போதும்‌ பூஜிக்கப்படுகின்‌ றவர்‌. 


296. [எத எரா: விக்னக்ருந்றிக்ன சரண : 
““விக்னக்ருத்‌?” என்ற கணபதியின்‌ பத்திக்குக்‌ கட்டுப்பட்டுத்‌ 
தன்‌ திருவடிகளை (எப்போதும்‌ பூஜிப்பதற்காக) அவரிடம்‌ ஒப்படை - 
த்திருப்பவர்‌. 


ரீ 


ந. 


55 


297. எரா: தராவிணி சக்திஸத்க்ருத: 
'விக்நக்ருத்‌? கணபதியின்‌ மனைவியான த்ராவிணி தேவியால்‌ 
ஆதரவுடன்‌ பூஜிக்கப்படுபவர்‌. 


[குறிப்பு: 298 முதல்‌ 303 வரை உள்ள ஆறு நாமாக்கள்‌ மஹாகண. 


பதியைச்‌ சுற்றி வீற்றிருந்து ஆராதனை புரியும்‌ “தீவ்ரை' முதலிய 
ஆறு சக்திகளைக்‌ கூறுகின்றன ] 


298. வி ௭௭௪௭: திவ்ராப்ரஸன்ன நயன: 
௪ (ஆதரவுடன்‌ தன்னை ஆராதனை செய்யும்‌): தீவ்ராசக்தியிடம்‌ 
கருணை நிறைந்த அருள்‌ கோக்குடன்‌ கூடியவர்‌. 
299. எரிளரி ராக ஜவாலிரி பாலிதைகத்ருக்‌ 
(தன்னைத்‌ தாங்கி நிற்கும்‌) ஜ்வாலிநீ சக்தியைக்‌ காப்பாற்றுவதில்‌ 
எப்பொழுதும்‌ கண்ணும்‌ கருத்துமாக இருப்பவர்‌. 
200. Ale WE: மோஹினி மோஹன: 
மோஹினி சக்திக்கும்‌ மயக்கத்தை அஸிக்கும்‌ உவமை அற்ற 
அழகு வாய்ந்தவர்‌. 


01. காகா ம; போகதாயிரி காக்திமண்டி த: 


(தன்னை இடையறாது வழிபடும்‌) போகதாயினீ சக்தியின்‌ சோ- 


பையால்‌ அலங்கரிக்கப்பட்டத்‌ திருப்பாதங்களை உடையவர்‌. 


902, காரக எனி: காமினி காந்த வக்த்ரஸ்ரீ: 
காமினி சக்கியின்‌ முகத்தில்‌ நிறைந்திருக்கும்‌ ஸெளந்தர்யத்தின்‌ 


வடிவமாக இருப்பவர்‌. 


302. ௮191௧௭8781: அதிஷ்டி தவஸுந்தர? 
“வஸுந்தரா?? சக்தியைத்‌ தோற்றிவைத்து அதற்கு ஆதாரமாக 


இருப்பவர்‌. 

[குதிப்பு: 904, 805 நாமாக்கள்‌, ஆறு க்விக்‌ தெற்க்கிலும்‌ 
வடக்கிலும்‌ இரு பக்கங்களிலும்‌ இருந்துகொண்டு மஹாகணபதியை 
உபாஸிக்கும்‌ இரண்டாவது ஆவரணதேவதைகளான  சங்கறிதி 
யையும்‌ பத்மநிதியையும்‌ கூறுகின்றன ] 


54 


904. எதனால்‌ எனன ஒள: 
வஸுந்தராமதோக்கத்த மஹாசங்கநிதிப்ரபு; 
(மிகவும்‌ அழகு வாய்ந்த) வஸுந்தரை எனப்படும்‌ மனையாளுடன்‌ 


குதூஹலத்துடன்‌ இருக்கும்‌ பெருமை வாய்ந்த சங்கநிதியால்‌ உபா- 
ஸிக்கப்படும்‌ தலைவர்‌. 


305. TaeqaAaifanaraafafaa: 
ஈமத்வஸுமதீ மெளலிபஹாபத்ம௫ிதிப்ரபு : 

(மிகுந்த பக்தியுடன்‌) வஸ-மதீ என்ற மனைவியால்‌ தலை வணங்கிப்‌ 

பூஜிக்கப்படுகின்ற தும்‌ மேன்மை தாங்கிய துமான பத்மநிதியால்‌ 
பஜிக்கப்படும்‌ யஜமானர்‌. 
[குறிப்பு: 306 முதல்‌ 328 வரை உள்ள இருபத்‌ து மூன்று நாமாக்கள்‌ 
மஹாகணபதியை அவருடைய பக்கத்திலிருந்த! 
ஒன்று குருக்களின்‌ மண்டலம்‌. முன்றாவது ஆவரணத்தில்‌ பூஜனை 
செய்யப்படவேண்டிய ஹ்ருதயம்‌ முதலிய ஆறு அங்ககதவதைகள்‌, 
ஐராவதம்‌ முதலிய எட்டு திக்கஜங்கள்‌ , ஐந்தாவது ஆவரணத்தில்‌ 
வழிபடவேண்டிய இந்திரன்‌ முதலான எங்டு திக்பாலர்கள்‌. அவர்களின்‌ 
ஆயுதங்கள்‌, சண்டன்‌ முதலிய கணா தேவதைகள்‌, ஐயை முதலிய 
எட்டு ப்ராண சக்திகள்‌, மூன்று விதமான 
முதலிய கான்கு கணேச சக்திகள்‌ ஆகியவைகளை வருணிக்கின்‌ றன ] 
குறிப்பு 903 வது “ஏராஏளாாஏ ॥: என்ற நாமத்தால்‌, நான்காவது 
ஆவரண தேவதை கூறப்பட்டிருக்கிறது. 


ஸேவிக்கும்‌ நூற்று 


ப்ரும்ம சக்திகள்‌, ஸுஃபகை 


806. என்ர௭ற895 1: ஸர்வஸத்குருஸம்ஸேவ்ய: 
ஸகல குருக்களாலும்‌ ஸேவிக்ஒத்‌ தகுந்தவர்‌, (கணக்ரிடர்‌ முத- 
லான குலகுருக்கள்‌ ஒன்பது. ஸுரானந்தர்‌ 


த முதலிய வித்யா குருக்கள்‌ 
ஒன்பது. பைக 


£ தொடங்கிய ஸ்தான குருக்கள்‌ இருபதாகும்‌. 
இவர்களுள்‌ திவ்யெளகர்‌, ஸித்தெளகர்‌, 
மூன்று விதமான உட்பிரிவுக 
கொள்ள வேண்டும்‌ 


மானவெளகர்‌, என்ற 
ளைக்‌ குருமுகத்திலிருந்து தெரிந்து 
கபிலர்‌ முதல்‌ வியாஸ முனிவர்‌ வரை மஹர்ஷி 
குருக்கள்‌ இருபத்தொன்று ஆகும்‌, 

பாதர்‌ வரை ஸம்ப்ரதாய குழுக்தள்‌ நர்‌, 
சார்யர்‌ முதல்‌ தன்னுடைய குருநாதன்‌ 


கணகர்‌ முதல்‌ சங்கர பகவத்‌ 
பத்து இரண்டாகும்‌. ஸ்ரீ சங்கரா 
வரை உள்ள குருபரம்பரையைத்‌ 


ப 


3 


55 


தன்னுடைய குருவினிட மிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 
இவ்விஷயம்‌ ஸ்ரீ வித்யாரண்ய ஸவாமிகள்‌ இயற்றிய வித்யார்ணவம்‌ 
என்ற நூலில்‌ கூறப்பட்‌ டிருக்கிறது. இந்த ஸஹஸ்ரமாமத்தில்‌ முதல்‌ 
இருநூறு காமாக்களில்‌ நூற்றுஒன்று குருக்களின்‌ காமாக்களும்‌ 
ஆங்காங்கு சேர்க்கப்பட்டிருக்கின்‌ றன) - 


307. ரக்னா : சோசிஷ்கேசஹ்ருகாச்ரய: 


ஹ்ருதய ரூப அங்கத்தின்‌ தேவதைகளான ஆஹவரீயம்‌ முதலான 
அக்நிகளுக்கு இருப்பிடமானவர்‌. 


208. Samy ஈசானமூர்த்தா 
சிரோரூப அங்கத்தின்‌ தேவதையான ஈசானராலும்‌ தலைமேல்‌ 


வைத்து பூஜிக்கப்படுபவர்‌. 


909. எர தேவேந்த்ர சிகா 
சிகை எனப்படும்‌ அங்கத்தின்‌ தேவதையான தேவராஜனாலும்‌ 
பஹுமானிக்கப்படுகின்‌ றவர்‌. 


910, ஏசா: பவனகந்தன: 
கவசம்‌ எனப்படும்‌ அங்கத்திற்குத்‌ தேவதையான (உடலைக்‌ 
காப்பாற்றுகின்‌ ற) பிராணவாயுவிற்கும்‌ பிராணனாக இருந்து அதனைக்‌ 
காப்பாற்றுகின்‌ றவர்‌. 


911. ஏர: அக்ரப்ரத்யக்ர நயன: 
நேத்ரத்ரயம்‌ (நெற்றிக்‌ கண்ணுடன்‌ இரு கண்கள்‌) என்ற அங்க- 
த்துடைய தேவதைகளை (ஸூர்யன்‌, சந்திரன்‌, அக்கி ஆகியவர்களை) 
ஸக்ஷ்மமான தும்‌, தெளிவானதும்‌, கேடற்றதுமான கண்களாகக்‌ 
கொண்டவர்‌. 


312. f=zsaTealai ஹினா திவ்யாஸ்த்ராணாம்‌ ப்ரயோகவித்‌ 

அஸ்திரம்‌?” எனப்படும்‌ அங்கத்திற்குரிய இந்திரன்‌, அக்நி 
முதலிய தேவதைகளையும்‌, அஸ்திர வித்யையையும்‌, ல்‌ பிரயோ- 
கத்தையும்‌ நன்கு அறிந்தவர்‌- 


மதினா. 


56 


318. எரா Tf: 
ஐராவதாதி ஸர்வாசாவாரணாவரணப்ரிய: 
எல்லா திக்குகளிலும்‌ பூமியின்‌ அடியில்‌ இருந்து கொண்டு அதைத்‌ 
தாங்கி நிற்கும்‌ ஐராவதம்‌ முதலிய திக்கஜங்களைத்‌ தன்னை சூழ்ந்தி- 
ரக்கச்‌ செய்து அதில்‌ ஸந்தோஷப்படுகின்‌ றவர்‌, 


314 எனா: வஜ்ராத்யஸ்த்ர பரிவார: 
இந்திரன்‌ முதலிய திக்பாலகர்களாலும்‌, அவர்களுடைய வஜ்ரம்‌ 
முதலிய ஆயுதங்களாலும்‌ சூழப்பட்டிருப்பவர்‌. 


215. உவ : கணசண்டஸமாச்ரய: 
சண்டன்‌, 


பிரசண்டன்‌ முதலிய கணதேவதைகளுக்குப்‌ பலத்தை 
அளிப்பவர்‌, 


916. ஏசாஏராஎி ஈர: . ஜயாஜயபரிவார: 
“ஐயா”, “அஜயா?? எனப்படும்‌ ப்ராணசக்திகளால்‌ சூழப்பட்டி. 
ருப்பவர்‌. 
977. PraarfaaaTiz: விஜயாவிஜயாவஹ: 
விஜயா எனப்படும்‌ ப்ராணசக்திக்கு வெற்றியை அளிப்பவர்‌. 


918. ஏரிளசார்ரகாகாக: அஜிதார்சித பாதாப்ஜ: 
அஜிதை எனப்படும்‌ ப்ராணசக்தியால்‌ பூஜிக்கப்பட்ட தனது 
திருவடித்தாமரையை உடையவர்‌. 
919, என்னாள்‌: நித்யாகித்யாவதம்ஸித: 
நித்யை எனப்படும்‌ ப்ராண சக்தியால்‌ சிரமேல்‌ வைத்து எப்பொ- 
முதும்‌ போற்றிப்‌ புகழப்படுகின்‌ றவர்‌. 


920. எண்களை எ: விலாஸினிக்ருதோல்லாஸ: 
விலாஸினீ என்ற பிராண சக்தியின்‌ ஸேவையால்‌ ஸந்தோ- 
ஷித்திருப்பவர்‌. 


921. Mirsimiezdafiza: செளண்டீஸெளந்த்ர்ய மண்டித: 
செளண்டீ எனப்படும்‌ ப்ராணசக்தியால்‌ ஸமர்ப்பிக்கப்பட்ட 


ஈதி 


57 


ஸெளந்தர்யத்தால்‌ மிக்க சோபையுடன்‌ விளங்கும்‌ திருவடிகளுடன்‌ 


கூடியவர்‌. 


922. AATATA TYG: அனந்தாநந்தஸுகத: 
அனந்தா என்னும்‌ பிராணசக்திக்கு அழிவில்லாத இன்பத்தை 
அளிப்பவர்‌, 


223. கா வள: ஸுமங்கல ஸுமங்கல: 
ஸுமங்கலா எனப்படும்‌ பிராணசக்தியால்‌ வஸிக்கப்படும்‌ 
பிடத்திற்கு ஸகல கல்யாணங்களையும்‌ செய்பவர்‌. 


924. ஊக ளா எகர: 
இச்சாசக்தி ஞானசக்திக்ரியாசக்தி நிஷேவித: 
பிரபஞ்சந்தைப்‌ படைக்கும்போது பிரம்மத்திடம்‌ தோன்றுபவை- 
களும்‌, சைதன்யவடிவங்களுமான அறிவு, விருப்பம்‌, முயற்சி ஆகிய 
முன்று விதமான சக்திகளாலும்‌ பஜிக்கப்படுகின்‌ றவர்‌. 


325. gaara: ஸுபகாஸம்ச்ரிதபத: 
“ஸுபகா?? என்ற சக்தியால்‌ எப்போதும்‌ வழிபடப்படுகின்‌ற 


திருவடிகளை உடையவர்‌. 


826. எள என்ன: . லலிதாலலிதாச்ரய: 
லலிதா என்ற சக்தியால்‌ ஸந்தோஷத்துடன்‌ உபாஸிக்கப்படு- 
கின்ற திருவடிகளை உடையவர்‌. 


927. சாரிகள்‌: காமினிகாமன: 
“தாமகலா?” என்று புகழ்பெற்ற காமினி சக்தியை ஆனஙந்திக்கும்‌- 
படி செய்பவர்‌. 
828. எனி ளா: காமமாலினீ கேலிலாலித: 
*காமேசீ?” எனப்படும்‌. காமமாலினி. சக்தியால்‌ அன்புடன்‌ 
நிகழ்த்தப்படும்‌ கேளிக்கைகளால்‌ கொண்டாடப்படுகின்‌ றவர்‌. 


929. எனா: ஸரஸ்வத்யாச்ரய: 
கல்வித்தலைவி வாணியால்‌ ஆராதிக்கப்படுபவர்‌, 


58 


990. Miriam: கெளரீநந்தன: Nad 2 
அன்னை பார்வதீதேவியை எப்பொழுதும்‌ ஆனந்திக்கச்‌ செய்பவர்‌. 
991. ஜிகா: ஸ்ரீரிகேதன: 

செல்வத்தலைவிக்குக்‌ குடியிருப்பிடமாக இருப்பவர்‌. 


992, ஏர: குருகுப்தபத: 
மஹாகணபதியின்‌ வழிபாட்டின்‌ பெருமையை உபதேசிப்பதில்‌ 
குருஸ்தானம்‌ வகிக்கும்‌ கணக்ரீடர்‌ முதலிய குருக்களால்‌ தகுதியுள்ள 
அடியார்களுக்கு உபதேசித்து ஆதரித்தும்‌, தகுதியற்றவர்களுக்கு 
உபதேசிக்காமல்‌ அம்மந்திரத்திற்குக்‌ களங்கம்‌ ஏற்படாமலும்‌ நன்கு 
காப்பாற்றப்பட்ட தன்‌ திருவடியின்‌ மஹிமையை உடையவர்‌, 
999. எனா: வாசாஸித்த: 
தன்னை வழிபடும்‌ அடியார்களுக்குப்‌ பேசும்‌ திறனை அளிப்பவர்‌. 
994. சாரியார்‌: வாகிச்வரீபதி: 
“௩குலீ” எனப்படும்‌ வாசீச்வரி சக்திக்குத்‌ தலைவனாக இருப்பவர்‌. 


285. எரீளரிகாதகு: நலினிகாமுக: 
'ஸுராபகா? எனப்படும்‌ ஈளீனீ சக்தியின்‌ இஷ்டங்களைப்‌ பூர்த்தி 
செய்து வைப்பவர்‌. 


896. ஏர: வாமாராம: 


“வாமா?” எனப்படும்‌ பிரும்ம சக்தியிடம்‌ அன்புடன்‌ இருப்பவர்‌. 


997. ஊர்கள்‌: ஜ்யேஷ்டாமனோரம: 
ஐயேஷ்டா எனப்படும்‌ விஷ்ணு சக்தியின்‌ உள்ளத்தைக்‌ குளிரும்‌- 
படி செய்பவர்‌. 


898. அின்ரணரானன: ரெளத்ரீ முத்ரித பாதாப்ஜ: 
ருத்ர சக்தியால்‌: இடையருமல்‌ பஜிக்கப்படும்‌ திருவடி.த்தாமரை- 
யுடன்‌ கூடியவர்‌, 


= 


Al 


59 


339. நசி: ஹும்பிஜ: 

“வக்ரதுண்ட ரய ஹும்‌'? என்ற தனது ஆறு எழுத்து மந்திர- 
த்தில்‌ ஆறாவதான “ஹும்‌!” என்ற எழுத்தை அறம்‌, பொருள்‌, 
இன்பம்‌, வீடு ஆகிய நான்கு புருஷார்த்தங்களும்‌ உண்டாவதற்கு 
(முளைப்பதற்கு) வித்து போல்‌ இருக்கச்‌ செய்தவர்‌. 


240. கை: குங்கசக்திக: 

“வக்ர, து,ண்டா, ய, ஹாம்‌”? என்ற ஆறு எழுத்து மந்திர- 
த்திலுள்ள “து?” எழுத்தையும்‌, “ஸ்ரீம்‌, ஹ்ரீம்‌, க்ளிம்‌, க்லெளம்‌, 
கம்‌, கணபதயே, வர, வரத, ஸர்வஜனம்‌, மே, வசம்‌, ஆனம்‌ 
ஸ்வாஹா?” என்ற இருபத்து எட்டு எழுத்து மந்திரத்‌ திலுள்ள “கம்‌, 
என்ற எழுத்தையும்‌ அடியார்களுக்கு எல்லாவிதமான மேன்மைகளை - 
யும்‌ அளிப்பதற்குச்‌ சக்திகளாகக்‌ கொண்டவர்‌. 


841. (ஏராள: விச்வாதி ஜநறத்ராண: 
விச்வன்‌, தைஜஸன்‌, ப்ராக்ஞன்‌ என்ற (வ்யஷ்டி) ஜீவா த்மாக்க - 
ளையும்‌, விராட்‌, ஹிரண்யகர்பன்‌, ஈச்வரன்‌ என்ற (ஸளமஸஷ்டி) 
பரமாத்மாக்களையும்‌ படைத்துக்‌ காப்பாற்றுகின்றவர்‌. 


942. ஊக: ஸ்வாஹாசக்தி: 

(படைத்தல்‌, காத்தல்‌ இவைகளில்‌ சக்தி உள்ளவர்‌ போன்று) 
ஸ்வாஹா என்று ஹோமம்‌ செய்யப்படும்‌ பொருளை விழுங்குவதிலும்‌ 
திறமை படைத்தவர்‌. அல்லத, ஸ்வாஹா என்ற மந்திர சக்தி- 
யுள்ளவர்‌. 

949. எளிய: ஸகீலக: 

“ஸு” என்ற அக்ஷரத்துடன்‌ கூடின, ம்ருத்யுஞ்ஜய மந்திரத்திற்கும்‌ 
(திரயம்பக மந்திரத்திற்கும்‌, ஸூர்ய மர்திரத்திற்கும்‌ (காயத்ரீ மந்திர- 
த்திற்கும்‌) பொருளாக இருப்பவர்‌. மிகவும்‌ முக்கியமான ஸு”? என்ற 
அக்ஷரத்தைத்‌ தன்‌ மந்திர ஜபத்தின்‌, அங்கங்களுள்‌ முக்கியமான 
கீலகம்‌ எனப்படும்‌ அங்கத்தில்‌ சேர்த்துக்‌ கொண்டிருப்பவர்‌. 


944. அராதா: அம்ருதாப்திக்ருதாவாஸ: 
ஸுராஸமுத்ரம்‌, பாற்கடல்‌, கரும்புச்சார்க்‌ கடல்‌ ஆகிய 
இனிப்பான .ரஸமுடைய கடல்களில்‌ எப்பொழுதும்‌ வஸிப்பவர்‌, 


60 


945. அண்ணன்‌ எ: மதகூர்ணித லோசன: 
ஸுரை, பால்‌, கரும்புச்சார்‌ இவைகளைப்‌ பருகுவதில்‌ எப்பெொ- 
முதும்‌ ஈடுபாடு உள்ளவர்‌. 


946. ஏகார: உச்சிஷ்டகண: 

அறிவு, ஆசாரம்‌, சீலம்‌, இவைகள்‌ நிறைந்து சிறப்பு வாய்ந்த- 

வர்களான அடியார்களின்‌ கூட்டங்களை உடையவர்‌. 
947. ஏரார்‌: உச்சிஷ்ட கணேச: 

“உச்சிஷ்டம்‌ நாமரூபம்‌ ௪? ஏர ஏர்‌ ஏ என்று தொடங்கு 
கின்றவைகளும்‌, அதர்வ வேதத்தில்‌ உள்ளவைகளுமான இருபத்து 
ஏழு ருக்குகளால்‌ புகழ்ந்து பாடப்படுகின்‌ றவர்‌. அல்லது “ஹஸ்தி 
பிசாசி லிகே ஸ்வாஹா? [னார்‌ ஊன என்ற ஒன்பது 
அக்ஷரங்கள்‌ கொண்ட உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை ஜபம்‌ செய்யும்‌ 
பொழுது அந்த பக்தனால்‌ கொழக்கட்டையை பக்ஷிக்கின்றவராக 
கணபதி த்யானம்‌ செய்யத்‌ தகுந்தவர்‌. 


948. எரா: கணநாயக: 
இவ்வுலகில்‌ கணக்கிடப்படும்‌ ஸகல கல்யாண குணங்களுக்கும்‌ 
இருப்பிடமானவர்‌. 
949, காச்கோண்கள்‌ (ச: ஸார்வகாலிகஸம்ஸித்தி: 
அடியார்களுக்கு ஒருபொழுதும்‌ அழியாத ஸித்திகளே 
அளிப்பவர்‌. 
950. (எச: நித்ய சைவ: 
எப்பொழுதும்‌ பரமசிவனையே த்யானித்துக்‌ கொண்டிருப்பவர்‌. 
951. [பராம திகம்பர: 
திக்குகளையே வஸ்திரமாக உடுத்தி இருப்பவர்‌. (எல்லா திக்கு- 
களிலும்‌ நிறைந்திருப்பவர்‌ என்பது கருத்து) 
[குறிப்பு: 852 முதல்‌ 667 வரை உள்ள முந்நூற்றுப்‌ பதினாறு நாமா- 
க்களில்‌ அ? முதல்‌ “க்ஷ” வரை ஐம்பது வடமொழி எழுத்துக்களுள்‌, 
உயிரெழுத்தில்‌ “ரூ, லூ! என்ற இரண்டு எழுத்துக்களையும்‌, மெய்யெ- 
முத்தில்‌ ௩”, ஞீ, ண” என்ற மூன்று எழுத்துக்களையும்‌, சேர்த்து 


டக 


. 


61 


ஐந்து எழுத்துக்களை விடுத்து மீதமுள்ள நாற்பத்து ஐந்து எழுத்துக்க 
னில்‌ முறையாக ஆரம்யித்து மஹாகணபதியின்‌ பலவிதமான மேன்‌- 
மைகள்‌ வருணிக்கப்பட்டிருக்கின்‌ றன. ] 


352. அ: அபாய: 
ஒரு பொழுதும்‌ அழியாத மங்கள கார்யங்களை உடையவர்‌. 
அல்லது அழிவில்லா தவர்‌. 


959. ஏகார: அனந்த த்ருஷ்டி: 
எண்ணிறந்த கண்களை உடையவர்‌. அல்லது நாசத்தை அடை- 
யாத அறிவுக்‌ கண்‌ உடையவர்‌. 


954, அறத: அப்ரமேய: 
கண்‌, காது முதலிய புலன்களுக்கும்‌, மன த்திற்கும்‌, வாக்கிற்கும்‌ 


எட்டாதவர்‌. 
9௦5 ஏஎ: அஜராமர: 
மூப்பு, இறப்பு அற்றவர்‌. “ஓிஜரோ விம்ருத்யுர்‌ விசோகோ 
விஜிகித்ஸ  [சசன்‌ ஈஎரஷீஎனி எ இரிஎர்ண: | 51 8.1.5] என்று 
சாந்தோக்யோபநிஷத்தில்‌ கூறியிருப்பது இந்த நாமத்திற்கு மூலப்‌ 
பிரமாணமாகும்‌. 


956. ர்க: அறாவில: 
இடையூறுகளை: தகர்த்து எறியும்‌ எண்ணிறந்த சக்தியுடன்‌ 
கூடியிருப்பதால்‌ எள்ளளவும்‌ கலக்கம்‌ அற்றவராக இருப்பவர்‌. 


357. எரா: அப்ரதிரத: 
தன்னை எதிர்ப்பதற்கு உரிய பெளருஷம்‌ உள்ள வீரபுருஷன்‌ 
அற்றவர்‌, நிகர்‌ அற்றவர்‌ என்பது கருத்து. 


958. arya: அச்யுத; 
அழிவில்லா தவர்‌. அல்லது அழிவில்லாத நாராயணனிடமிருக்து 


வேறுபடாதவர்‌. 


959. HHH அம்ருதம்‌ 


அமுதமாக இருப்பவர்‌ அல்லது மோக்ஷ ஸ்வரூபமாக இருப்பவர்‌, 


62 


360. எ அக்ஷரம்‌ 
எங்கும்‌ நிறைந்திருப்பவர்‌. அல்லது அழிவில்லா தவர்‌. 


561. ஏக்‌: அப்ரதர்க்ய: 
குயுக்தியால்‌ (கோணல்‌ புத்தியால்‌) அறிய முடியாதவர்‌. (வேத- 
ங்களால்‌ உபதேசிக்கப்பட்ட யுக்திகளாலேயே அறியத்‌ தகுந்தவர்‌ 
என்பது கருத்து) 


962. என: அக்ஷய: 
தனக்கு என்று விடுதி இல்லாதவர்‌. எங்கும்‌ இருப்பவர்‌ என்பது 
கருத்து. 
963. எசா: அஜய்ய: 
ஒருவராலும்‌ வெற்றி கொள்ள முடியாதவர்‌. 


264. ஏளன: அனாதார: 

உலகத்தைத்‌ தாங்கி நிற்கும்‌ தனக்கு ஒரு ஆதாரமும்‌ இல்லா தவர்‌. 
365. ஏனா: அனாமய: 

பிணியற்றவர்‌. 


266. ௭௭௭: அமல: 
அவித்யை எனப்படும்‌ மாசற்றவர்‌. 
367. எராளினாச: அமோகஸித்தி: 
தன்னை வழிபடும்‌ அடியார்களுக்கு அளிக்கப்படும்‌ ஸித்தியை 
ஒரு காரணத்தாலும்‌ வீண்போகாமல்‌ காப்பா ற்றிப்‌ பயனுள்ள- 
தாகச்‌ செய்பவர்‌, 
568, பட்ட அத்வைதம்‌ 
உண்மையில்‌ தன்னைத்‌ தவிர்த்து இரண்டாவது பொருள்‌ இல்லா- 
த்தால்‌ இரண்டற்ற பொருளாக இருப்பவர்‌ (ஏரகனிரளர்‌ சான 
ம்பம்‌ “ப்ரபஞ்சோபசமம்‌ சாந்தம்‌, சிவம்‌, அத்வைதம்‌?” என்று 
மாண்டுக்யோபநிஷத்தில்‌ கூறியிருப்பது இங்காமத்திற்கு மூலமாகும்‌, 


65 


969, ஏரி: அகோர: 

ஸத்யோஜா தம்‌, வாமதேவம்‌, அகோரம்‌, தத்புருஷம்‌, ஈசானம்‌ 
என்ற ஐந்துவித சிவ மூர்த்திகளுள்‌ அகோர சிவ முர்த்தியாய்‌ 
இருப்பவர்‌. அல்லது அடியார்களுடைய அச்சத்தை அறவே 
இல்லாமல்‌ செய்பவர்‌. 


370. அஸ்கா: அப்ரமிதாநந: 
எண்ணிறந்த முகங்களுடன்‌ கூடியவர்‌. 


971. எகா: அனாகார: 
அடியார்களை அநுக்ரஹிப்பதற்குப்‌ பலவிதமான உருவங்களை 
அடைந்தவராய்‌ இருப்பினும்‌ உண்மையில்‌ உருவம்‌ அற்றவர்‌. 


972. ஏரார்‌: அப்திபூம்யக்னிபலக்ன : 
மண்ணில்‌ தோன்றிய பொருளால்‌ வெட்டி முறிக்கவும்‌, இடித்துப்‌ 

பொடியாக்கவும்‌, தண்ணீரால்‌ நனைக்கவும்‌, தீயால்‌ பொசுக்கவும்‌, 
காற்றால்‌ உலர்த்தவும்‌ முடியாத தன்னுடைய ஸ்வருபத்தில்‌ மண்‌ 
முதலான நான்கு பூதங்களின்‌ திறமையைப்‌ பயனற்றதாகச்‌ செய்பவர்‌. 
அல்லது, கடல்‌, பூமி, அக்கி ஆகியவர்களின்‌ கொழுப்பை 
அடக்கியவர்‌. 

ஒட்ட ரளி அனர்‌ சொன்‌ 

எண்ன எளி: | 

என்‌ சான்‌ எ ணன்‌ 8 

ளார்‌ எண்ணா ஏர: பு. என்ற னி இங்கு கவன- 
த்திற்குறியதாகும்‌. 


973. எனை: அவ்யக்த லக்ஷண : 
உள்ளத்தில்‌ தத்‌ வவிசாரத்தில்‌ ஊக்கம்‌ இல்லாதவர்களும்‌, 
வெளி விஷயங்களில்‌ உள்ளத்தைப்‌ பறி கொடுத்தவர்களுமான அறி- 
விலிகளுக்கு விளங்காத இருப்பு, மெய்யறிவு, ஆனந்தம்‌ என்ற தனது 
ஸ்வரூப இலக்கணத்தையும்‌, இவ்வுலகின்‌ படைத்தல்‌, காத்தல்‌, 
அழித்தல்‌ என்ற தடஸ்த இலக்கணத்தையும்‌ உடையவர்‌. 


64 


974. ஏரகானிக: ஆதாரபிட: 
“சிவன்‌ முதல்‌ பூமி வரை, பூமி முதல்‌ சிவன்‌ வரை? என்று 
அறிஞர்களால்‌ கணக்கிடப்படும்‌ முப்பத்து ஆறு தத்துவங்களுக்குப்‌ 
பீடமாக (இருப்பிடமாக) இருப்பவர்‌. 


37௦5. ஏ: ஆதார: 
“அ? 
சொல்லின்‌ பொருள்‌ பிரம்மதேவன்‌ இவ்விருவர்களையும்‌ தாங்கிக்‌ 
கொண்டிருப்பவர்‌. [மணிபூரத்திலும்‌, ஸ்வாதிஷ்டானத்திலும்‌ இருக்கும்‌ 
விஷ்ணுவையும்‌, பிரம்மதேவனையும்‌ மூலாதாரத்தில்‌ இருக்கும்‌ கணபதி- 
யே தாங்கிக்‌ கொண்டிருக்கிறார்‌ என்பது கருத்து.] 


என்ற சொல்லின்‌ பொருள்‌ வாஸுதேவன்‌, ஆ? என்ற 


976. aT: ஆதாராதேயவர்ஜித: 
எல்லாவற்றிற்கும்‌ ஆதாரமாக இருக்கும்‌ தனக்கு ஆதாரம்‌ 
ஒன்றும்‌ இல்லாததாலும்‌, ஆதேயம்‌ என்று கூறப்படும்‌ பொருள்கள்‌ 
எல்லாம்‌ உண்மையிலேயே இல்லாததாலும்‌ ஆதாரம்‌, ஆதேயம்‌ என்ற 
இரண்டுமே இல்லாதவர்‌. 


977. ஏக்கள்‌: ஆகுகேதன: 
்‌ பெரிச்சாளியைத்‌ தனது வெற்றிக்‌ கொடியில்‌ அடையாளமாகக்‌ 
கொண்டவர்‌. 


378. TE: ஆசாபூரக: 

ப்ருசுண்டி என்ற முனிவரால்‌ பக்தியால்‌ 11ஆசாபூரகர்‌?” என்று 
அழைக்கப்பட்டவர்‌. அல்லது, தனது புகழால்‌ திக்குகள்‌ அனை த்தை- 
யும்‌ வியாபித்திருப்பவர்‌. அல்லது தனது அடியார்களின்‌ விருப்பம்‌ 
அனைத்தையும்‌ பூர்த்தி செய்து வைப்பவர்‌. காசிராஜனால்‌ அழைக்கப்‌ 
பட்டு காசீநகரம்‌ வந்து தன்னுடைய தைவமான கஜானனை வணங்கி 
வழிபட்டு, ப்ருசுண்டீ என்ற முனி ஆசாபூரகர்‌ என்ற நாமத்தை கஜான- 
னுக்குச்‌ கூடினார்‌. “ளோளாஏாகு ஏச என எர எ | எரி 
AIT சரிக னான்‌” என்று கணேசபுராணம்‌ உத்தரகண்டம்‌ 
17வது அத்யாயம்‌ கூறுகிறது. ] 


65 


979. ஏரா: ஆகுமஹாரத: 
பெரிச்சாளியால்‌ இழுக்கப்படும்‌ பெரிய தேரில்‌ வீற்றிருப்பவர்‌. 


980. கஜானனா; இக்ஷுஸாகரமத்யஸ்த; 
கரும்புச்‌ சார்க்கடலின்‌ நடுவில்‌ வீற்றிருப்பவர்‌. 


981. SATAY: இக்ஷ£ பக்ஷ்ணலாலஸ; 
கரும்பைச்‌ சுவைப்பதில்‌ மிக்க ஆசையுள்ளவர்‌. 


382. ள்கள்‌: இக்ஷுசாபா திரேகஸ்ரீ: 
மன்மதனைக்‌ காட்டிலும்‌ மிக்க அழகு வாய்ந்தவர்‌. 


989. ஏன்‌: இக்ஷுசாபநிஷேவித: 
தன்‌ திருக்‌ கோயிலுக்கு மேற்கு திக்கில்‌ ரதி தேவியுடன்‌ கூடிய 
மன்மதனால்‌ பூஜிக்கப்படுகின்‌ றவர்‌, 
[குறிப்பு: 984 முதல்‌ 387 வரை உள்ள நான்கு நாமாக்கள்‌ அடியார்‌- 
களுடைய அபீஷ்டங்களைப்‌ பூர்த்தி செய்து வைப்பதற்கென்று 
நான்கு யுகங்களிலும்‌ வெவ்வேறான நிறத்தையுடைய மஹாகண 
பதியை அறிவிக்கின்‌ றன. 


994, ஊரிரசரானி: இக்த்ரகோபஸமாரஈஸ்ரீ: 
பத்மராகம்‌, பட்டுப்பூச்சி போன்று சிவந்த நிறத்துடன்‌ சோபிப்பவர்‌. 


985. கரி: இந்த்ரரீலஸமத்யுதி: 
இந்த்ரநீலக்கல்‌ எனப்படும்‌ இரத்தினத்தைப்‌ போன்று நீல 
நிறத்துடன்‌ துலங்குபவர்‌. 
986. சாகி: இந்தீவரதலச்யாம: 
நீலோத்பல மலரின்‌ இதழ்‌ போன்று கருநீல நிறத்துடன்‌ சோபி- 


ப்பவர்‌. 


387. ஏதா: இந்துமண்டல நிர்மல: 
சந்திர மண்டலத்தைப்‌ போன்று தூய வெண்மை நிறமுடையவர்‌, 


66 


988, ஐகார: இத்மப்ரிய: 
மறைகளிலும்‌, அறநூல்களிலும்‌ உபதேசிக்கப்‌ பட்டுள்ள அக்நி 
வடிவனாக இருந்துகொண்டு (அதனில்‌ ஹோமம்‌ செய்யப்படும்‌) 
அரசு, புறசு, வன்னி முதலிய ஸமித்துகளில்‌. (சிறிய கம்புகளில்‌) 
இஷ்டமுள்ளவர்‌. 


389, எள: இடாபாக: 

“இடா” என்ற வடமொழிச்‌ சொல்லிற்கு, பூமி, யாகத்தில்‌ 
ஹோமம்‌ செய்யப்படுகின்ற திரவ்யம்‌, பசு என்று மூன்றுவித 
பொருள்கள்‌ உள்ளன. மஹாகணபதி, யாகத்தை நடத்தி வைக்கும்‌ 
அத்வர்யு, ஹோதா, உத்காதா, பிரும்மா எனப்படும்‌ நான்கு 
ருத்விக்குகளின்‌ வடிவனாக இருந்து கொண்டு, பூமியையும்‌, பசுவை- 
யும்‌ தக்ஷிணையாகவும்‌ ஹோமம்‌ செய்யப்பட்ட திரவ்யத்தின்‌ சேஷத்தை 
உண்பதற்கும்‌ உரித்தான பங்கைப்‌ பெற்றுக்‌ கொள்கிறார்‌. 


990. ஊரா இராதாமா 
பூமியை இருப்பிடமாகக்‌ கொண்ட வர்‌. (பூமியில்‌ இருந்துகொண்டு 
அதனை அடக்கி ஆள்கின்றவர்‌.) “ச: ஏ (ஏன்‌ நரக “ய: ப்ருதிவ்மாம்‌ 


திஷ்டன்‌?' என்ற பிருஹதாரண்ய கோபநிஷத்‌ வாக்யம்‌ இந்நாமத்திற்கு 
முலப்பிரமாணமாகும்‌, 


997. சீரா; இந்திராப்ரிய: 


பக்தியுடன்‌ தன்னை வழிபடும்‌ மஹாலக்ஷ்மியிடம்‌ அன்பு 
கொண்டவர்‌. 


292: சளித[ளன[ாச்சி இக்ஷ்வாகுவிக்ன வித்வம்ஸீ 

_ ஸர்ய குலத்தில்‌ உதித்த இக்ஷ்வாகு என்ற வேந்தனுக்கு 
து இடையூற்றைப்‌ போக்கடி த்தவர்‌. அல்லது, பேச்சுற என்ற 
மலையாள மொழியிலும்‌, 


பாகல்‌ என்று தமிழ்‌ மொழியிலும்‌ வழங்கப்‌ 
படுவதும்‌ கைப்புரஸமுள்‌ 


ளதும்‌, படர்ந்து வளருவதுமான கடுதும்பி 
போன்று கசப்பைத்‌ தரும்‌ தடைகளைத்‌ தகர்த்து எறிந்தவர்‌. 


67 


999. கரகர:  இதிகர்தவ்யதேப்ஸித: 
கல்பஸூத்திரங்களில்‌ வகுத்துக்‌ கூறிய முறையைத்‌ தழுவி 
வேள்விகளை அனுஸ்டிப்பவர்களுக்குத்‌ தக்க பயனை அளிப்பவர்‌. 


994, ஊனி: ஈசானமெளலி: 1 
அரசன்‌ (மனிதர்களின்‌ தலைவன்‌), குபேரன்‌ (யக்ஷர்களின்‌ 

தலைவன்‌), இந௩திரன்‌ (தேவர்களின்‌ தலைவன்‌) முதலான குலைவர்‌- 

களுக்குத்‌ தலை போன்று விளங்கும்‌ தலைவர்‌. 

295. NTA: ஈசாந: 


தலைவர்களை உயிர்வாழும்படி செய்பவர்‌. 


996. வா: ஈசானஸுத: 
வேள்விக்காக இறைவனால்‌ தோற்றி வைக்கப்பட்ட ஸோமலதை 
(சீந்திக்கொடி) வடிவமாக இருப்பவர்‌. அல்லது பரமசிவனுடைய 
புதல்வர்‌. 
997. $௭81 ஈதிஹா 
பயிரினங்களுக்கு ஈதி எனப்படும்‌ அதிகமழை, மழை இன்மை, 
எலிகள்‌, வெட்டுப்பூச்சி, கிளி முதலிய பறவைகள்‌ முதலியவற்றால்‌ 
ஏற்படும்‌ தீங்குகளை இல்லாமல்‌ செய்பவர்‌. 
398. Samara: ஈஷணாத்ரயகல்பாந்த: 
மனைவி, மக்கள்‌, செல்வம்‌ இவைகளில்‌ ஏற்படும்‌ மூன்று விதமான 


ஆசைகளை அகற்றி அடியார்க்கு ஸம்ஸாரத்தில்‌ வெறுப்பைத்‌ தோற்றி 
வைப்பவர்‌. 


999. SemTafaafaa: ஈஹாமாத்ரவிவர்ஜித: 

அசைவற்று அறிவு வடிவமாக இருப்பதால்‌ ஆசை லேசமும்‌ 
அற்றவர்‌. “எ்கணை வாகி ராக்கா: என்ற விர்‌ 
ஃவனத்திற்குறியதாகும்‌. 


400. ஏர: உபேந்த்ர: 
இந்திரனுக்கு இளையோனாகவும்‌, கச்யப முனிவருக்கும்‌ புதல்வ 
இகவும்‌ தோன்றிய வாமன ரூபியான விஷ்ணுவாக இருப்பவர்‌. 


68 


401. ஏணனிர்‌: உடுப்ருன்மெளலி: 
நக்ஷத்ரங்களுடன்‌ கூடிய தேவலோகத்தைத்‌ தலையாகச்‌ செய்து 
கொண்ட விராட்புருஷனாக இருப்பவர்‌. **தயாம்‌ மூர்‌ தானம்‌? (“வா 
எ௭ர௭ஈ) முதலான விராட்புருஷனை வர்ணிக்கும்‌ உபநிஷத்‌ வசனங்கள்‌ 
இதில்‌ பிரமாண மாகும்‌. அல்லது நக்ஷத்ரங்களின்‌ தலைவனான சந்திர 
னைத்‌ தலையில்‌ தரித்து இருப்பவர்‌. 


402, ஏளன: உண்டேரகபலிப்ரிய: 
சர்க்கரையுடன்‌ மாவைச்‌ சேர்த்து நெய்யில்‌ பாகம்‌ செய்தவை- 
களும்‌ வட்டமானவைகளுமான உண்டேரகம்‌ (உண்ணியப்பம்‌) எனப்‌ 
படும்‌ பணியாரத்தில்‌ விருப்பம்‌ உள்ளவர்‌. 


409. ௭௭: உந்நதாகந; 
எல்லாவிதமான சிறப்புகளாலும்‌ உயர்ந்து நிற்பவர்களான 
பிரும்மதேவன்‌ முதலிய 1வர்களையும்‌ உயிர்வாழும்படி செய்பவர்‌ 


404. சே: உத்துங்க: 
(ரில்‌ மறைந்த மண்ணுலகத்தை வெளியில்‌ கொண்டு வருவதற்கு) 


வெண்மை நிறமுள்ள பன்றியாகத்‌ தோன்றித்‌ தனது தித்திப்‌ 


A பர 7 3 3 
பல்லால்‌  துங்கை” என்னும்‌ நதியையும்‌ மேலே எடுத்து வந்தவர்‌: 


405. 8௭ ப ணாளரி: உதாரத்ரிதசாக்ரணி: 


வத்‌ கொள்பவர்களுக்கு வாரி வழங்குவதில்‌ கொடை 
வள்ளல்‌, குணக்குன்று என்று புகழ்பெற்ற வானவர்களின்‌ வரிசை- 
யில்‌ முன்னணியில்‌ இருப்பவர்‌; 
406. ஏன்னா ஊர்ஜஸ்வான்‌ 
ஒரு பொழுதும்‌ குன்றாக ஒளிகள்‌ நிறைந்த தேஜஸ்ஸுடன்‌ 
கூடியவர்‌. 


407. இ*16: ஊஷ்மலமத: 


இரண்டு கன்னப்‌ பிரதேசங்களிலிருந்தும்‌ பெருக்கெடுத்து வெளி 
வரும்‌ ஆடான மத ஜலத்துடன்‌ கூடியவர்‌. 


69 


408. தரி TIE: ஊஹா போஹ த.ராஸத. 

“இதுலே தத்துவம்‌?” எனத்‌ தீர்மானிப்பதற்கு கையாளப்படும்‌ 
யுக்தி “ஊஹம்‌”” எனப்படும்‌. இது தத்வமல்ல? எனத்‌ தீர்மானிப்ப 
தற்குக்‌ காட்டப்படும்‌ யுக்தி *£அபோஹம்‌” எனப்படும்‌. இவ்விரண்டு 
விதமான யுக்திகளுக்கும்‌ எட்டாதவர்‌. 


409. FEAT ATY: ருக்யஜுஸ்ஸாமஸம்பூதி: 
ருக்வேதம்‌, யஜுர்வேதம்‌, ஸாமவேதம்‌ இவைகளைத்‌ தோற்றி 
வைத்தவர்‌. ஏன எளி ஏன (வர்‌ ஏனா: ATA” 
அஸ்ய மஹதோ பூதஸ்ய நிச்வஸிதம்‌ யத்ருக்வேதோ யஜுர்வேத: 
ஸாமவேத:) என்ற பிருஹதாரண்ய கோபநிஷத்‌ வாக்யம்‌ இந்ஈாமத்தின்‌ 
தோற்றத்திற்கு மூலமாகும்‌. 


410. ஏஎ: ருத்தி ஸித்தி ப்ரவர்தக: 
தன்னை வழிபடும்‌ அடியார்களுக்கு அவர்களின்‌ விருப்பத்திற்கு 
ஏற்ப அணிமா முதலிய எட்டுவிதமான .ஸித்திகளையும்‌ ராஜ்யம்‌ 
முதலிய ஸுகங்களையும்‌ அளிப்பவர்‌. 


411. FEY: ருஜு சித்தைகஸாலப: 
சமம்‌, தமம்‌ முதலான ஆத்ம குணங்கள்‌ நிறைந்ததும்‌, ஸத்குரு- 
வினுடைய சாஸ்திர உபதேசத்தால்‌ : மாசற்றுத்‌ தூய்மை பெற்றது 
மான உள்ளம்‌ படைத்தவர்களாலேயே எளிதில்‌ அடையத்‌ தகுந்தவர்‌. 


412. பனா: ருணத்ரய விமோசக: 
தன்னை வழிபடும்‌ அடியார்களை, அவர்களின்‌ விருப்பப்படி. 
மறைகளை முறைப்படி. ஓதும்படி செய்து, வேள்விகளைத்‌ தவறாமல்‌ 
அனுஷஸ்டிக்கும்படி. செய்து, குலத்திற்கு அனுகூலனான புதல்வனையும்‌ 
அளித்து, முனிவர்களுக்கான கடன்‌, தேவர்களுக்கான கடன்‌, 
பித்ருக்களுக்கான கடன்‌ ஆகிய மூன்று கடன்களிலிருந்தும்‌ 
விடுவிப்பவர்‌. ட்‌ 


479, ஏன்ன: ரசா லுப்த விக்ன: ஸ்வபக்தானாம்‌ 
தன்னை வழிபடும்‌ பக்தர்களின்‌ இடையூறுகளை வேருடன்‌ 
அகற்றுபவர்‌, A 


10 


414. ஏனா: ஜரீனா ஓப்தசக்தி: ஸஃரத்விஷாம்‌ 
(உலகத்‌ தினருக்குத்‌ துன்பத்தைத்‌ தருகின்‌றவர்களும்‌); தேவர்‌- 
களுடைய பகைவர்களுமான அஸுரர்களின்‌ பலத்தை அழிப்பவர்‌, 


415. ஏனசிர்துகானராாா இப்த ஸ்ரீர்‌ விமுகார்சாநாம்‌ 
தன்‌ திருவடிகளை மலர்களைக்‌ கொண்டு பூஜனை செய்ய மறந்தி- 
ருப்பவர்களின்‌ ஐச்வர்யத்தைக்‌ குறையும்படி. செய்பவர்‌. 


416. எகா: ஓூதாவிஸ்போடநாசன: 


தன்னை வழிபடும்‌ அடியார்களுக்கு, வாயினுள்‌ பற்களை ஒட்டி 
ஏற்படும்‌ “லூதா?? என்ற பிணியையும்‌, உடலின்‌ மேல்‌ கொப்பள- 
மாகத்‌ தோன்றி உடையும்‌ சிறங்கு முதலிய ரோகங்களையும்‌ நாசம்‌ 
செய்பவர்‌. அல்லது. சிலந்தி என்ற விஷ ஐந்து கடி.த்ததனால்‌ தோன்‌- 
னும்‌ கொப்புளம்‌ முதலிய துன்பத்தைப்‌ போக்குபவர்‌. 


417 ஈகரஈரிகரன: ஏகாரபீடமத்யஸ்த; 


முககோண வடிவமான பீடத்தின்‌ ஈடுவில்‌ பிந்துவில்‌ வஸிப்பவர்‌, 


418, RUA: ஏகபாதக்ருதாஷன : 
எழு விதமான மோக்ஷபுரிகளுள்‌ ஒன்றான காசீ க்ஷேத்ரத்தில்‌ 

பரமசிவனுடைய வரத்தால்‌ 
தலையில்‌ ஒரு காலை வைத்து 
கொண்டிருப்பவர்‌, ஒரு ஸமயம்‌ பஸ்மாஸுரனின்‌ மைந்தன்‌ துராஸதன்‌ 
என்ற அஸுரன்‌ சிவனைக்‌ குறித்து காசீபுரியில்‌ மணிகர்ணிகை 
என்னும்‌ கங்கைக்‌ கரையில்‌ கடும்‌ தவம்‌ புரிந்தான்‌. சிவபெருமானும்‌ 
அவனிடம்‌ இரக்கம்‌ கொண்டவராய்‌ என்‌ சக்தியின்‌ புதல்வனையன்‌ றி 
வேறு ஒருவரிட மிருந்தும்‌ உனக்குத்‌ துன்பம்‌ கேருது. சக்தியின்‌ 
புதல்வன்‌ உன்‌ தலையில்‌ காலை வைக்கும்போது நீ தோல்வி அடைந்து 
உயிர்‌ மாத்திரமாக இருப்பாய்‌. அவன்‌ உன்‌ தலையிலிருந்து காலை 
எடுத்தால்‌ மீண்டும்‌ எங்கும்‌ வெற்றி கொள்வாய்‌” 
“களி: mfg எ எலிஎன | 
fg ஊர ஏர்‌ எரா fra ப 


கொழுப்பை அடைந்த துராஸதனுடைய 
க்‌ கொண்டு ஒற்றைக்காலால்‌ நின்று 


ப 


171 


காரன்‌ என ரி எண னி: 

என ரானி! எர எளனினன்‌ எள” 

சக்தி தேஜோத்பவ: கச்சித்‌ ஜித்வா ஸம்ஜீவயிஷ்யதி | 

சிரஸி ஸ்தாப்ய சரணம்‌ தரிஷ்யதி நிரந்தரம்‌ ॥ 

நிஷ்காசிதோ யதா தேன சரணஸ்தே சிரோகத: 

ததா புனஸ்த்ரிலோகீம்‌ த்வம்‌ பலாஜ்ஜேஷ்யஸி தேஜஸா?”? 

என்று சிவபெருமான்‌ கூறியதாக கணேச புராணம்‌ உத்தரகண்டம்‌ 
98 வது அத்யாயம்‌ உரைக்கின்றது. 


ஸ்காந்த புராணம்‌ காசீ கண்டமும்‌ இதனை வலியுறுத்துகின்றது. 


419. ஏளனாரகளக்னளி: ஏஜிதாகிலதைத்ய ஸ்ரீ: 
(நல்லவர்களுக்குத்‌ தீங்கு இழைக்கும்‌) அஸுரர்கள்‌ அனைவரு- 
டையவும்‌ ஐச்வர்யத்தை நடுங்கும்படி. செய்பவர்‌, (அடிக்கடி அவர்‌- 
களை விட்டு அநலும்படி செய்பவர்‌) 


420. ஈ(எனாரச௭: ஏதிதாகில ஸம்ச்ரய: 
தன்‌ திருவடிகளை எப்பொழுதும்‌ வழிபட்டுவரும்‌ தொண்டர்‌ - 
களின்‌ ஐச்வர்யத்தை மேன்மேலும்‌ வளரும்யடி செய்பவர்‌. ்‌ 
421. ௭241௭: ஐச்வர்யநிதி: 
தன்னுடைய பக்தர்களிடத்தில்‌ எல்லாவிதமான செல்வச்‌ சிறப்பு 
களையும்‌ நிலையாக இருக்கும்படி செய்பவர்‌, 
429. பரசி ஐச்வர்யம்‌ 
எக்ணிரிகவிடம்‌ (அரசன்‌, இந்திரன்‌, குபேரன்‌ முதலிய தலைவர்‌ - 
களிடம்‌) காணப்படும்‌ ஐச்வர்யத்தின்‌ (தலைமையின்‌) வடிவமாக இருப்ப 
வர்‌. “ரான ஏகா ஏரா ““ஏழொஸ்ய பரமா ஸம்பத்‌?” என்ற பிருஹ- 


தாரண்யக வாக்யம்‌ இதற்கு முலப்ரமாணமாகும்‌. 


423. பசக: ஐஹிகாமுஷ்மிகப்ரத: 
அடியார்களுக்கு இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ ஸகல ஸெளக்ய- 


ங்களையும்‌ அளிப்பவர்‌, 


12 


424. களி: ஐரம்மதஸமோன்‌ மேஷ: 
கண்ணைக்‌ கூசும்‌ அளவிற்கு ஒளி மிகுந்த மின்னலுக்கு ஒப்பான 
ஒளியை (நிலையாக) அடைந்திருப்பவர்‌. 
425. 7௭௭௭-௭: ஐராவதறிபாநந: 
பாற்கடலில்‌ தோன்றி வானவர்‌ உலகில்‌ வஸிக்கும்‌ ஐராவதம்‌ 
என்ற வெள்ளை யானையின்‌ முகத்தை ஒத்த முகத்தை உடையவர்‌ 


426. சிவனாக; ஓங்காரவாச்ய: 
பெருமை வாய்ந்த ““ஓங்காரம்‌?? என்ற சொல்லிற்குப்‌ பொருளாக 
இருப்பவர்‌, (பதஞ்ஜலி முனிவர்‌ இயற்றிய  யோகசாஸ்திரத்தில்‌ 
“ஜீவாத்மாக்களைப்‌ போன்று க்லேசங்கள்‌, கர்மாக்கள்‌ முதலியவை - 
களால்‌ தீண்டப்படாதவன்‌ ஈச்வரன்‌. அவனைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ 
ஓங்காரம்‌ ஆகும்‌ என்று என்னார்‌. சரகாளள் பாரா: ஏண்‌: 


நா: (க்லேசகர்ம விபாகாசயைரபராம்ருஷ்ட: புருஷவிசேஷ: ஈச்வர:) 
5௭ சாகர: ஏர: (தஸ்ய. வாசக: ப்ரணவ): என்ற 'ஸ௫த்ரங்க 
ளால்‌ கூறப்பட்டிருப்ப து கவனத்திற்கு உரீயதாகும்‌. 


427. விலா: ஓங்கார: i 
ஓங்காரத்தின்‌ பொருளாக இருப்பது போலவே ஓங்காரம்‌ என்ற 
சொல்லின்‌ வடிவமாகவும்‌ இருப்பவர்‌. 


428. எனா ஓஜஸ்வான்‌ 
ஓஜஸ்ஸுடன்‌ கூடியவர்‌. (செளர்யம்‌, வீர்யம்‌, தைர்யம்‌, முதலான 
பெருமைகளுக்கு 


க்‌ காரணமாக இருப்பது எட்டாவது தாதுவாகும்‌. 
அல்‌ ஓஜஸ்‌ எனப்படும்‌?" என்று *வேதபா ஷய திய ொய்னோ: 
சார்யரால்‌ கூறப்பட்டிருப்பது கவனத்திற்கு உரியதாகும்‌.) 
429. ஏிஏஜினரீர்‌: ஓஷதீபதி; 
ஓஷதிகளுக்குத்‌ தலைவர்‌. ஓஷதிகளின்‌ வளர்ச்சிக்குக்‌ காரணமாக 
இருப்பவர்‌: என்பது கருத்து. (பழங்களை அடைந்தவுடன்‌ அழிந்து- 


விடும்‌ கொடி செடிகள்‌ ஓஷதிகள்‌ எனப்படும்‌, வாழை முதலியவை 
ஓஷதிகளாகும்‌) 


27% த்‌ 
480. அவரன: ஒளதார்ய நிதி: 
அடியார்களுக்கு எப்பொழுதும்‌ அனைத்தையும்‌ வாரி வழங்கும்‌ 
கொடை வள்ளலாக இருப்பவர்‌ க 


497. eg: ஒளகத்தத்யதுர்ய: 
தனது பக்தர்களை அனுக்ரஹிப்பதற்கு விருப்பம்‌ உள்ளவராய்‌, 
தனது மேன்மைகளை த்‌ தயங்காமல்‌ அடிக்கடி வெளியிடுவதில்‌ மிகச்‌ 
சிறந்தவர்‌. 


432. எனைன: ஒளந்நத்யநிஸ்வா: 
ஒலிகளுக்கு எல்லாம்‌ மேலான ஒலியான யானையின்‌ ஒலியை 
£ (ப்ரும்ஹிதத்தை) உடையவர்‌. 


433. ERM: AAT TATA அங்குச: ஸுரநாகாநாம்‌ a 

மேலுலகத்தில்‌ வாமும்‌ னாவ முதல்‌ கீழ்‌ உலகத்தில்‌ வாழும்‌ 

ஸர்ப்பங்கள்‌ வரை முன்று உலகங்களிலும்‌ வஸிக்கும்‌ ஸகல ஜீவரர்சி 
களையும்‌ அடக்கி ஆளுபவர்‌. 


434. ஏஷ: qe 
அங்குச: ஸுரவித்விஷாம்‌ 
(உலகத்தின்‌ ஈன்மைக்கான செயல்களில்‌ ஈடுபாடுடைய) தேவர்‌ 
களுக்கும்‌, * ஞானிகளுக்கும்‌ தீங்கிழைக்கும்‌ பகைவர்களைத்‌ 
தண்டிப்பவர்‌. . 
485, ஏ: ஏனா ay எரி: ஸி: 
அ: ஸமஸ்தவிஸர்காந்த பதேஷ- பரிகீர்தித: 
₹௮? முதலான ஐம்பத்தோரு எழுத்துக்களில்‌ ஆரம்பிக்கப்படு- 8 
பவைகளும்‌, விஸர்கத்தில்‌ முடிகின்றவைகளுமான எல்லா சொற்- 
களாலும்‌ வருணிக்கப்படுகின்‌ றவர்‌. 


. 496. கமரா: கமண்டலுதர: 
அமுதம்‌ நிறைந்த குடத்தை தந்தத்தால்‌ தாங்கி நிற்பவர்‌. 


497. ஈன: கல்ப: 
உலகங்கள்‌ அழிந்து போகும்‌ பிரளய . காலமாக இருங்க 
அல்லது எதையும்‌ எளிதில்‌ செய்து முடிக்கும்‌ திறமை வாய்ந்தவர்‌. 


74 


498. கரக கபர்தீ | 

தாமரைமணி மாலையைத்‌ தரித்திருப்பவர்‌. அல்லது மல்லர்களின்‌ 

(கைச்சண்டைக்கரார்களின்‌) பகைவர்‌. அல்லது சடை முடியர்‌: 
[ஏன்‌ ஈராக்‌ சல எச எனி! ஏனிஎ்‌ பார்க்க | 


439. என்ர: கலபாநந; | | 
இவ்வுலகத்தின்‌ ஒலியையும்‌, ஒளியையும்‌ குன்றாமல்‌ காப்பாற்று 
கின்றவர்‌. அல்லது யாணை முகத்தையுடையவர்‌. 


440. ராசி கர்மஸாக்ஷி 

ஜீவர்களால்‌ காணப்படாதவைகளும்‌, அவர்களால்‌ நிகழ்த்தப்‌ 
படுபவைகளுமான வினைகளை நேரில்‌ காண்பவர்‌. 

ஓ 


441. ஐசரி கர்மகர்தா 
திக்ஷிதர்களுடைய உள்ளங்களில்‌ இருந்து கொண்டு யாகம்‌ 
முதலிய நல்ல செயல்களில்‌ ஈடுபடும்படி. அவர்களைத்‌ தூண்டுபவர்‌. 


442. கரிக்க: கர்மாகர்ம பலப்ரத: 
யாகம்‌ முதலிய ஸத்கர்மாக்களின்‌ பயனான ஸ்வர்கத்தையும்‌, 


ஆத்ம ஸ்வருப ஞானத்தின்‌ பயனான மோக்ஷத்தையும்‌ தகுதியுள்ள 
அடியார்களுக்கு அளிப்பவர்‌. 


443. FETATAATET: கதம்பகோலகாகார: 
உடல்‌ முழுவதும்‌ பரவியிருக்கும்‌ நாடிகள்‌ அனைத்தும்‌ தோன்றும்‌ 
இடமாக இருப்பதும்‌ கதம்பகுஸுமம்‌ (கடம்பமலர்‌) போன்று இருப்பது 
மான ஹ்ருதயம்‌ முழுவதும்‌ வ்யாபித்து தேவதா வடிவமாக இருப்பவர்‌. 


ப்பட்‌ ரர 1௭௯ : கூஷ்மாண்ட கணநாயக: 

ஜீவராசிகளுக்குத்‌ துன்பத்தை விளைவிக்கும்‌ கூஷ்மாண்டம்‌ 
முதலான துஷ்ட கிரஹங்களின்‌ கூட்டத்தைத்‌ தன்‌ இஷ்டப்படி 
௩டத்துபவர்‌. 
445. சநாத: காருண்யதேஹ: 

தயையின்‌ வடிவமாக இருப்பவர்‌. 


ர 


75 


446. சரா: கபில: i i 
(கர்தம முனிவருக்குப்‌ புதல்வனாகத்‌ தோன்றிய) கபில வாஸ 
தேவராக இருப்பவர்‌. 


447. க: கதக: 
(தத்வத்தை முறையாக அறிய விரும்புகின்ற அடியார்களின்‌ 
அருகாமையில்‌ வந்து) அவர்களது காதுகளில்‌ ஸம்ப்ரதாயத்தை 
ரஹஸ்யமாகக்‌ கூறி உபதேசிப்பவர்‌. 


448. ஈரி கடிஸுத்ரப்ருத்‌ 
இரத்தினங்கள்‌ கோர்த்த தங்கமயமான அரைஞாண்‌ அணிந்தி- 
ருப்பவர்‌. 


449. ஐ: கர்வ: 
கச்யப முனிவருக்கு மகனாகத்‌ தோன்றிய வாமன ரூபியான 
விஷ்ணுவாக இருப்பவர்‌. 


450. எரா: கட்கப்ரிய: 

“கட்கம்‌? எனப்படும்‌ ஒருவகை மானிடம்‌ அன்பு கொண்டவர்‌. 
அல்லது தீயவர்களைத்‌ தண்டிப்பதற்கு கத்தி என்ற ஆயுதத்தில்‌ 
பிரியமுள்ளவர்‌. 


451. எனா: ன: கட்ககாந்தஸ்த: 

“கட்க” என்ற சொல்லில்‌ ஈ க என்ற எழுத்தை அடுத்துள்ள 
5 ட என்ற எழுத்திற்கும்‌ அடுத்து நிற்கும்‌ 4 “க? என்ற எழுத்தில்‌ 
(தன்னுடைய மந்திர பீஜாக்ஷரத்தில்‌) நிலை பெற்றிருப்பவர்‌. 


452. ௭௭: கஙிர்மல: 
ஆகாசம்‌ போன்று எங்கும்‌ இருப்பவர்‌ ஆனாலும்‌ மாசு லேஎமும்‌ 
இல்லாமல்‌ இருப்பவர்‌. 3 
453. eal yfTAa: கல்வாடச்ருங்கநிலய: 
முடியில்லாத தலையைப்‌ போன்று மரங்களில்லாமல்‌ மொட்டை- 
யாக இருக்கும்‌ குன்றின்‌ சிகரத்தின்‌ மேல்‌ வஸிப்பவர்‌ (திருச்சிராப்‌ 


16 


பள்ளியில்‌ மலைக்கோட்டையில்‌ உச்சீப்பிள்ளேயார்‌ கோயில்‌ என்ற 
புகழ்பெற்ற மலைமேல்‌ மஹாகணபதி வஸித்துக்‌ காக்ஷி அளிக்கிறார்‌.) 


5 


454. 2௮141 கட்வாங்கீ 
“கட்வாங்கம்‌”” என்ற பெயருள்ள ஒருவகைக்‌ கத்தியைத்‌ தாங்கி 
நிற்பவர்‌. (கணபதியின்‌ இருபத்து ஒன்பது விதமான ஆயுதங்களுள்‌ 
கட்வாங்கமும்‌ ஒன்றாகும்‌. இது நீளமான கத்தி, போரில்‌ படைகளை 
வெட்டப்பயன்படுவது. இதில்‌ ஒரு முனையுடையதும்‌, இரு முனை- 
யுடையதும்‌ உண்டு. குத்துக்‌ கத்தியாகக்‌ கூறிய நுனியுடையதும்‌ 
உண்டு. பழங்கால மன்னர்கள்‌ இதை இடுப்பில்‌ செருகியிருப்பது 
வழக்கம்‌.) 
455. 11௭5; கதுராஸத: 
உருவமற்ற ஆகாயம்‌ கட்டிப்பிடிக்க முடியாதது போன்று 
(பக்தி இல்லாத) ஒருவராலும்‌ அணுகமுடியா தவர்‌, 
456. ஏரா: குணாட்ய: 
எண்ணிறந்த கல்யாண குணங்கள்‌ நிறைந்தவர்‌. 


457. எதா: கஹந: 


வெளி விஷயங்களிலேயே ஈடுபாடு உள்ளவர்களும்‌ புண்ணியம்‌ 


செய்யா தவர்களுமான மாந்தர்களால்‌ அறிந்து கொள்ள முடியாதவர்‌: 


458. 41894: கஸ்த: 


(ஸு) ₹₹க?? என்ற தன்னுடைய மந்திர பீஜாக்ஷரத்தில்‌ எப்‌- 
பொழுதும்‌ நிலைத்து இருப்பவர்‌. 


459, எனா: கத்யபத்ய ஸுதார்ணவ: 

வசன வடிவமான தும்‌, செய்யுள்‌ வடிவமான தும்‌, காவ்ய ரஸம்‌ 
நிறைந்ததுமான இலக்கியங்கள்‌ தோன்றுவதற்கு அமுதத்தைத்‌ 
தோற்றி வைத்த பாற்கடல்‌ போன்று. இருப்பிடமானவர்‌. (மஹா 
கவி ஆவதற்கு மஹாகணபதியின்‌ கருணை இன்றி அமையாதது 
என்பது கருத்து) 


அட 


17 


460. பாகர: கத்யகானப்ரிய: 
கானம்‌ செய்யத்‌ தகுந்த (வேறு ஒன்றாலும்‌ நிஷேதிக்கப்படாத) 
ஸாமகானத்தைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருப்பதில்‌ திருப்தி உள்ளவர்‌. 


461. ஏன: கர்ஜ: 


மேகத்தின்‌ ஒலி வடிவமாக இருப்பவர்‌. 


462. TAT: கீதகீர்வாண பூர்வஜ: 
“கீதம்‌? (பாட்டு) முதலான சொற்கள்‌ நாதத்திலிரூந்‌து தோன்றின. 
நாதத்தின்‌ பொருளிலிருந்து தேவர்‌ முதலானோர்‌ தோன்றினர்‌. 
இவ்விரண்டின்‌ வடிவமாக இருப்பவர்‌. 


463. TAT <a: குஹ்யாசாரர த: 

புத்தி எனப்படும்‌ குஹையில்‌ துலங்கும்‌ ஜீவாத்மாவையும்‌, 
பரமாத்மாவையும்‌ தெளிந்த மனத்தால்‌ அடைந்து, வெளிவிஷயங்களை 
மறந்திருக்கும்‌ மஹான்களிடம்‌ மிக்க ஸந்தோஷம்‌ அடைந்தவர்‌. 

464. ஏன: குஹ்ய: 

தனிமையில்‌ இருந்து அறியத்‌ தகுந்தவர்‌. அல்லது, இளையோனான 
முருகனுக்கு ஈன்மை செய்தவர்‌. 

(வள்ளியை மணம்‌ புரிவதற்கு முயற்சி செய்யும்‌ முருகனுக்கு 
நன்மை செய்ய விருப்பம்‌ கொண்ட கணேசர்‌ யானை உருவம்‌ தாங்கி 
வள்ளியை அச்சமுறச்‌ செய்து தன்னை அடைவதற்குக்‌ காத்திருக்கும்‌ 
கந்தனை ஓடி அடையும்படி. செய்தார்‌ என்ற கதை நினைவிற்குக்‌ 
கொண்டுவரத்‌ தக்கது). 


465. JETTA AE: குஹ்யாகமநிரூபித: 
ரஹஸ்ய நூல்களான வேதா ந்தங்களால்‌ தெளிவுபடக்‌ கூறப்பட்ட 
மஹிமை வாய்ந்தவர்‌. 


- 466. ஏக: குஹாசய: ச 

புத்தி எனப்படும்‌ குஹையில்‌ (ஹ்ருதயாகாசத்தில்‌) படுத்திருப்ப- 
வர்‌ (அறியத்‌ தகுந்தவர்‌) “31 எ ETAT" (வோ வேத 
நிஹிதம்‌ குஹாயாம்‌) என்ற தைத்தரிய உபநிஷத்‌ வாக்யம்‌ இதில்‌ 
பிரமாணமாகும்‌) 


ப்பட ன வ க பத்து 


[8 


467. ஏகா: குஹாப்திஸ்த; 
ஹ்ருதய குறையில்‌ கடல்‌ போன்‌ 
இருக்கும்‌ அல்யாகிருதாகாசத்தில்‌ 

மான மாயையில்‌) இருப்பவர்‌. 
நிற்பவராய்‌ இருக்‌ 


௮ ஆழம்‌ காண முடியாததாக 
(எல்லாவற்றிற்கும்‌ மூல காரண- 
அவ்யாகிருதாகாசத்தைத்‌ தாங்கி 
துகொண்டு அதனுள்‌ காணப்படுகின்றவர்‌. 
468. ஏர: குருகம்ய: 

ஸம்பிரதாயம்‌ அறிந்த ஸத்குருவினால்‌ உப 


'தசிக்கப்பட்ட ஞான- 
யோகத்தால்‌ அடையத்‌ தகுந்தவர்‌. 


469. ரரி: குரோர்குரு: 
உலகம்‌ அனைத்திற்கும்‌ குருவான பிரும்மதேவனுக்‌ 
உபதேசித்த குருவாக இருப்பவர்‌. னி என்ர எரு ளி 
எ ன எர என்‌” (யோ பிரும்மாணம்‌ விததாதி பூர்வம்‌ யோ 
வை வேதாம்ச்ச பிரஹிணோதி தஸ்மை) என்ற வே 
பிரமாணமாகும்‌. சிவ ஸூத்திரத்தில்‌ ப 
கூறியிருப்பதும்‌ இதற்குத்‌ தக்க ஆத 


கும்‌ வேதங்களை 


தவசனம்‌ இங்கு 
௭ “குருருபாய” என்று 
ஈரமாகும்‌. 
470. ஏரா கானி கண்டாகர்கரிகாமாலீ 


பெரிய வெண்கல மணியின்‌ ஓ. 


லி போன்ற ஒலியை உடைய, 
சிறிய மணிகளால்‌ செய்யப்பட்ட ம 


லையை உடையவர்‌. 
471: ஏ இ*Y¥: கடகும்ப: 
கவிழ்த்து வைக்கப்பட்‌ 
போன்று இரண்டு முண்டு 
472. ஏஜி. 
குடம்‌ போன்ற பெரிய வயிற்றை உடையவர்‌. 


79... ஏர: சண்ட: 
பராக்ரமம்‌ 


டிருக்கும்‌ இரண்டு தண்ணீர்க்‌ குடங்களைப்‌ 
களுடன்‌ கூடிய தலையை உடையவர்‌. 


கடோதர: 


4 


K (எளிதில்‌ பகைவர்களால்‌ எ 
லன்‌ முதலியவற்றின்‌ வலி 


474. NSTI சண்டேச்வர ஸுஹ்ருத்‌ 
“ரம சிவனுடைய தொண்டர்களின்‌ தலைவனான சண்டேச்வரருக்கு 
நெருங்கிய ௩ண்பர்‌. 


திர்க்க முடியாத உடல்‌, 
மை) உடையவர்‌. 


79 


475. ஏரின்‌: சண்டீச: 
சண்டிகா தேவிக்குத்‌ தலைவர்‌. 
476. ஏஏ: சண்டவிக்ரம: 
மிக்க சினமுடைய கணங்களை (தொண்டர்‌ கூட்டங்களை) பராக்ர- 
மத்தால்‌ தன்‌ அடிமையாகக்‌ கொண்டவர்‌. 
477. அரா: சராசரபதி: 
அசையும்‌ பொருளும்‌, அசையாப்‌ பொருளும்‌ கிறைந்த இந்த 
உலகிற்கு நிகர்‌ இல்லாத ஒரே தலைவர்‌. 
478. ர்க என்ற என: சிந்தாமணி சர்வண லாலஸ: 
அடியார்களால்‌ உள்ளத்தில்‌ எண்ணிக்‌ கூடப்‌ பார்க்காதவை- 
களான நன்மைகளை அவர்களுக்கு அளித்து, கொடையில்‌ பெயர்‌ 
பெற்ற தேவலோகத்திலுள்ள சிந்தாமணி இரத்தினத்தில்‌ புகழை 
அழித்தவர்‌. 
479. wr: சந்த: 
““காயத்ரீ??, “'உஷ்ணிக்‌??, “அ நுஷ்டுப்‌?? முதலிய சந்தஸ்ஸின்‌ 
வடிவமாக இருப்பவர்‌. 
480. விசம: சந்தோவபு: 
ருக்‌, யஜூஸ்‌, ஸாமம்‌, அதர்வம்‌ என்ற நான்கு வேதங்களையே 
தனது உடலாகக்‌ கொண்டவர்‌. 


481. சன்‌: சந்தோ துர்லக்ஷய: 
, வேதங்களாலும்‌ எளிதில்‌ விளக்கம்‌ தர முடியாத ஸ்வரூபத்தை 
உடையவர்‌. 


482. ஒரி: சந்தோவிக்ரஹ: 
அடியார்களின்‌ பக்திக்குக்‌ கட்டுப்பட்டுத்‌ தன்‌ இஷ்டப்படிப்‌ 
பலவிதமான உடல்களை அடைந்து அவதரித்தவர்‌. 
483. எவன்‌: ஜகத்யோகி: 
உலகங்கள்‌ அனைத்திற்கும்‌ காரணமாக இருப்பவர்‌. 


50 


௬484. எரா ஜகத்ஸாக்ஷி 

இவ்வுலகில்‌ நடைபெறும்‌ நிகழ்ச்சிகள்‌ அனைத்தையும்‌ நேரில்‌ 
காண்பவர்‌. 

485. - எளி: ஜகதீச: 

உலகத்தினர்‌ அனைவரையும்‌ அவரவருடைய . முற்பிறவியில்‌ 
செய்துள்ள வினைகளுக்கு ஏற்பச்‌ செயல்படும்படி ப்ரேரணை செய்யும்‌ 
தலைவர்‌. - 


486. எரா: ஜகன்மய: 
உலகம்‌ அனைத்தையும்‌ (மூலாதாரமாக இருந்து) தாங்கி நிற்பவர்‌. 

487. AT: ஜப: 
தெய்வங்களைக்‌ குறிக்கும்‌ 


மந்திரங்களை ஆவர்த்தி செய்வது 
ஜபமாகும்‌. 


மனத்தினுள்‌ மந்திரங்களை ஆவர்த்திப்பது மானஸ ஜபம்‌ 
(எ: ). பிறர்‌ செவியில்‌ விழாமல்‌ மெதுவாகக்‌ கூறுவது உபாம்சு 
ஜபம்‌ (எரர்ரளஈ:) உரக்க வாய்விட்டு பிறர்‌ கேட்கும்படி உரைப்பது 
உச்சைர்‌்ஜபம்‌ ( 3-494:) இத்தகைய மூன்று விதமான ஜபத்தின்‌ 
வடிவமாக இருப்பவர்‌. 


488. எர: ஜபபர: 


மந்திரத்தைத்‌ தொடர்ச்சியாக ஜபம்‌ செய்துவரும்‌ பக்தனாகவும்‌ 


இருப்பவர்‌. 


489. என: ஜப்ய: 4 
மானிடர்கள்‌ அனைவரும்‌ மேன்மை அடைவதற்குகென்று ஏழு 


கோடி மஹா மந்திரங்கள்‌ முக்காலமுணர்ந்த முனிவர்களால்‌ உப௫த-. 


சிக்கப்பட்டுள்ளன. அம்மந்திரங்கள்‌ அனைத்தாலும்‌ ஐபம்‌ செய்யத்‌ 
தகுந்தவர்‌. 


490, ர்க ளவனா : ஜிஹ்வாஸிம்ஹாஸநேச்வர: 
புகழும்‌ பெருமையும்‌ பொருந்திய மஹாராஜனை சிங்காஸனத்தில்‌ 
அமர்த்திப்‌ பஹுமானிப்பதுபோல பெருமை வாய்ந்த கணபதியின்‌ 


திருநாமத்தைத்‌ தன்னுடைய நாவாகின்ற சிங்காஸனத்தில்‌ இருத்தி 


81 


இடையராது பக்தி சிரத்கையுடன்‌ ஆராதனை (ஐபம்‌) செய்பவணுக்கு 
அக்காமம்‌ எல்லா செல்வங்களை யும்‌ அளிக்கீன்ற த. அத்தகைய திரு 
நாமம்‌ உடையவர்‌. 


491. qe ஜார்‌ - ௭௭:1௭ ; 
ஜலஜ்்‌ஜலோல்லஸத்தாநஜங்காரி-ப்ரமராகுல: 
தனது காதுகளின்‌ அருகாமையில்‌ இரு கன்னங்களிலிருந்தும்‌ 
“ஜல ஜல” என்று ஓசையுடன்‌ பெருக்கெடுத்தோடும்‌ மதஜலப்‌ பெரு 
க்கைப்‌ பருகுவதற்கு ஜங்காரத்துடன்‌ விரைந்து ஓடிவரும்‌ வண்டு- 
களால்‌ சூழப்பட்டவர்‌. 


492, குகா: டங்காரஸ்பார ஸம்ராவ: 
நீண்ட தூரம்‌ வியாபித்து கணீரென்று ஒலிக்கும்‌ வெண்கலத்தின்‌ 
ஒலியைப்‌ போன்ற இனிமையான குரலை உடையவர்‌. 


493. yg ரா: டங்காரிமணிநூபுர: 
ஒலியுடன்‌ கூடியதும்‌, இரத்தினங்களால்‌ அழகு வாய்ந்ததுமான 
(பாதஸரத்துடன்‌) கால்‌ சிலம்புடன்‌ கூடியவர்‌. 


494. கததி Taaffe: 
ட.த்வயிபல்லவாக்த:ஸ்தஸர்வமந்த்ரைகஸித்தித: 
பக்தர்களால்‌ ச்ரததையுடன்‌ ஜபம்‌ செய்யப்படுகின்ற. “ஸ்வாஹா? 
என்ற சொல்லில்‌ முடிவடையும்‌ எல்லா மந்திரங்களிலிரு௩ தும்‌ ஏற்படு- 
கின்ற மிக்க மேன்மையான ஸித்திகளை (ஸகலவிதமான இம்மை 
மறுமைப்‌ பெருமைகளை) தந்து அருளுபவர்‌. 


495. fefisgus: டிண்டி முண்ட : 
கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கும்‌ “டிண்டிமம்‌' எனப்படும்‌ துந்துபி - 
வாத்யங்கள்‌ இரண்டைப்‌ போன்ற இரண்டு முண்டுகளுடன்‌ கூடிய 
தலையை உடையவர்‌. 


(பிமஸேனனை பீமன்‌ என்றும்‌, ஸத்யயாமையை பாமை என்றும்‌ 
வழங்குவது போல இங்கு டிண்டிமமானது டிண்டி என்று முழுச்‌ 
சொல்லின்‌ ஒரு பகுதியால்‌ வழங்கப்பட்டிருக்கிறது.) 


82 


496. ஏகி: டாகினிச: 


டாகினிகளின்‌ தலைவர்‌. (டாகினி என்று வழங்கப்படும்‌ ஸத்ய- 


கணம்‌ முதலிய யோகினி தேவதைகள்‌, ஸ்ரீவித்யை முதலிய உபாஸனை 
களைச்‌ செய்பவர்களால்‌ ஆறு விதமான ந்யாஸத்தில்‌ ஆதரித்துப்‌ 
பூஜனை செய்யப்படுபவைகளாகும்‌) 


497. STMT: டாமர: 


டாமரம்‌ என்று புகழ்‌ பெற்ற ஒப்புயர்வற்ற 


தந்திர சாஸ்திர 
வடிவமாக இருப்பவர்‌. 


498. fff: டிண்டிமப்ரிய: 
துந்துபி வாத்யத்தின்‌ முழக்கத்தைக்‌ கேட்பதில்‌ மிக்க ஸந்தோஷ - 
முடையவர்‌. 
499. காசாக: டக்காரிநாதமுதித: 
“உடுக்கை”? எனப்படும்‌ வாத்யத்திலிருந்து வெளிவரும்‌ ஒலியைக்‌ 
கேட்பதில்‌ மிக்க ஆனந்தமுடையவர்‌. 
500. கிசு: டெளக: 
ஜீவராசிகள்‌ அனைவருடையவும்‌ புலன்களில்‌ வஸிக்கின்றவராய்‌ 


எல்லாவற்றையும்‌ மேரில்‌ அறிகின்றவர்‌. என்னி என்னி: 
சசிக | என்ற பார்க்க 


501. கரர்ரளராஏு: டுண்டிவிகாயக: 
ஸம்ஸாரக்‌ கடலைக்‌ கடந்து வீட்டை அடைய விருப்பம்‌ 
அடியார்களுக்கு தத்வ விசாரத்தால்‌ அறியத்‌ தகுந்தவரும்‌, அறிந்து 
அடையத்‌ தகுந்தவருமான ஸகலவருக்கும்‌ மேலான தலைவர்‌ 


[கானிஎா? காரகளார: ஸீன்‌ வரச: என்ன்‌ என்னன af 
சக: பு எனிர்‌ பார்க்க] 


உள்ள 


502. ஏனா TT a தத்வானாம்‌ பரமம்‌ தத்வம்‌ 


தத்வங்களுக்கெல்லாம்‌ மேலான தத்வமாக இருப்பவர்‌, 


தத்வவாதிகள்‌ கபிலமுனிவரின்‌ 
தத்வங்களை இருபத்தைந்தாகக்‌ 


மொங்கியர்கள்‌ எனப்படும்‌ 
கொள்கைகளைப்‌ பின்பற்றி 
கணக்கிட்டுக்‌ கூறுகின்றனர்‌. 


வ 


[215] 


ஒரு பொழுதும்‌ கார்யமாகாமல எப்பொழுதும்‌ காரணமாகவே 
இருக்கும்‌ பிரகிருதி தத்வம்‌, காரணமாகவும்‌, கார்யமாகவும்‌ ஆகும்‌ 
இயல்புடையவைகளான மஹத்தத்வம்‌, அஹங்கார தத்வம்‌, சப்தம்‌, 
ஸ்பர்சம்‌, ரூபம்‌, ரஸம்‌, கந்தம்‌ எனப்படும்‌ ஐந்து தன்மாத்திரைகளான 
லந்து தத்துவங்கள்‌ ஆக ஏழு தத்துவங்களாகும்‌. ஞானேந்திரியங்கள்‌ 
ஐந்து, கர்மேந்திரியங்கள்‌ ஐந்து, ஆகாயம்‌ முதலிய பூதங்கள்‌ ஐந்து, 
மனம்‌ ஒன்று ஆக பதினாறு தத்துவங்கள்‌ ஆகும்‌. இவை எப்பொழுதும்‌ 
கார்யமாகவே இருப்பவைகள்‌ ஆகும்‌. ஒன்றிற்கும்‌ காரணமாகவோ 
கார்யமாகவோ இல்லாமல்‌ பந்தம்‌, மோக்ஷம்‌ இவைகளை அனுபவிக்கும்‌ 
ஜீவாத்மா ஒரு தத்வமாகும்‌. இந்த இருபத்தைந்து தத்துவங்களுக்கும்‌ 
தத்துவமாக (காரணமாக) இருப்பவர்‌. 


508. எரராக[ாாாள்‌: தத்வம்‌ பதநிரூபித: 

“தத்வமஸி? என்ற வேதாந்த மஹாவாக்யத்தில்‌ அடங்கியிருக்கும்‌ 
தது, த்வம்‌ (௭௭. ர) என்ற இரண்டு சொற்களும்‌ முதலில்‌ வாச்யப்‌ 
பொருளாக, படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ என்ற தர்மங்கள்‌ சேர்ந்த 
பரமாத்மாவையும்‌, ஜாகரத்‌, ஸ்வப்னம்‌, ஸுஃஷுப்தி (விழிப்பு, கனவு- 
நிலை, ஆழ்ந்த உறக்கம்‌) ஆகிய தர்மங்கள்‌ சேர்ந்த ஜீவாத்மாவையும்‌' 
முறையே அறிவிக்கின்றன. முரண்பாடுள்ள தர்மங்கள்‌ நிறைந்த 
ஜீவாத்மாவிற்கும்‌, பரமாத்மாவிற்கும்‌ ஐக்யம்‌ (ஒன்றாகும்‌ தன்மை) 
பொருந்தாதுபற்றி மேற்படி சொற்கள்‌ லக்ஷணையால்‌ முரண்பாடு 
களுள்ள அந்த தர்மங்களை விடுத்து, ஜீவாத்மாவும்‌, பரமாத்மாவும்‌ 
ஒன்றாவதற்கு ஏற்றதான சச்சிதானந்த ஸ்வரூபத்தைப்‌ போதிக்கின்‌- 
றன. அத்தகைய ஸச்சிதானந்த வடிவமான ஜிவபரமாத்ம ஸ்வருப- 
மாக இருப்பவர்‌. 


204. எரி னா: தாரகாந்தரஸம்ஸ்தான்‌ : 
கண்ணில்‌ கருப்பு விழியில்‌ இருப்பவர்‌. ஏ ளின்‌ ரரி 8996 
(ய ஏஷோக்தரக்ஷிணி புருஷோ த்ருச்யதே?) என்ற சாந்தோக்யோப்‌ 
நிஷத்‌ வசனம்‌ இதற்கு மூலமாகும்‌. 


505. ஏரு: தாரக: 
துறவிகளால்‌ வழிபடப்படும்‌ “ஓங்காரம்‌' போன்று பிறப்பு, 


04 
இறப்பாகிற ஸம்ஸாரக்‌ கடலிலிருந்து 
விடுபவர்‌ 


506. எரு: தாரகாந்தத: 
தேவர்களைத்‌ துன்புறுத்திய 
பெருமானாக இருப்பவர்‌ 


ஜவர்களைக்‌ கரை ஏற்றி 


தாரகாஸுரனைக்‌ கொன்ற கந்த 


௦07. ay: ஸ்தாணு: 
பிரளய காலத்தில்‌ 

கொடிய காற்று, தீ, நீர்‌, 

அசைவற்று இருப்பவர்‌. 


உலகத்தை அழிககத்‌ தோன்றும்‌ மிக்க 


இவைகளால்‌ சிறிதும்‌ கேடு அடையாமல்‌ 


508. ஊரர98: ஸ்தாணுப்ரிய: 


பரமசிவனுடைய அன்பிற்கு இருப்பிடமான: மைந்தர்‌. 


509. ஊரா ஸ்தாதா 


்‌ போர்க்களத்தில்‌ ஆகாயம்‌ போன்று அ 


சையாமல்‌ முன்‌ வைத்த 
காலை எடுக்காமல்‌ நிற்பவர்‌ (எப்பொழு 


அம்‌ வெற்றியுடன்‌ இருப்பவர்‌). 
லத்திலும்‌) அழியாமல்‌ நிற்பவர்‌. 
510. TATAT TEN ஏ ஸ்தாவரம்‌ ஐங்கமம்‌ ஐக 


கல்பகாலத்திலும்‌ (எல்லாம்‌ அழியும்‌ கா 


த்‌ 
அசையும்‌ பொருளும்‌ அசையாப்‌ பொருளுமாக இருக்கும்‌ இப்‌ 
பிரபஞ்சத்தின்‌ வடிவமாக இருப்பவர்‌ 


511. செஏ௭ 94: தக்ஷயஞப்ரமதன : 
தக்ஷயாகத்தை நாசம்‌ செய்த வீரபத்ரராக இருப்பவர்‌. 
512. எசா தாதா 
தானம்‌ செய்பவர்‌. தான்‌ 


ஈட்டிய பொருளைத்‌ 
பெரியவர்களுக்கு அளித்து அ 


தகுதி பெற்ற 
தனைத்‌ தூய்மைப்படுத்‌ துவது போல 
கணேசர்‌ தன்னை வந்தடைந்த அடியார்களின்‌ பாவங்களைப்‌ போக்கி 
அவர்களைப்‌ பரிசுத்தமாக்குகிறவர்‌ 


618, சாரதா: தானவமோஹன: 


(மிகவும்‌ கொடியவர்களான 
யில்‌ நாட்டமற்றவர்க 


ஏற்படுத்துகிறார்‌, 


) அஸுரர்களை நேர்மையான வழி- 
ளாகச்‌ செய்து அவர்களுக்கு உள்ளக்‌ கலக்கத்தை 


85 


514. AAT தயாவான்‌ 
மிக்க இரக்கம்‌ உள்‌ ளவர்‌ (எப்போ தும்‌ 


அடியார்களின்‌ 
துன்பங்களை அகற்றுவதில்‌ விருப்பம்‌ உள்ளவர்‌.) 


515. ண: திவ்யவிபவ: 
தன்னை பஜிப்பவர்களிடம்‌ எல்லாவிதமான செல்வங்களும்‌ வந்து 
சேரும்படி செய்பவர்‌. 


516. பப்ப தண்டப்ருத்‌ 
இவ்வுலகில்‌ குற்றம்‌ புரிந்தவர்களைத்‌ 


தண்டிப்பதற்கான நீதி 
குன்றாமல்‌ அதைக்‌ காப்பா ற்றுகின்‌ ஐவர்‌. - 


517. எர: தண்டநாயக: 


எல்லா திசைகளிலும்‌ உயிரினங்கள்‌ நெறி தவராமல்‌ இருக்கும்படி 


ஆட்சி புரிகின்ற யமன்‌ முதலிய திக்பாலர்களை நேர்மையாக நடக்கும்‌ 


படி செய்பவர்‌. 


518. எனா: தந்தப்ரபிற்காப்ரமால: 

தலையை அசைப்பதனாலேயே . மேகங்களின்‌ வரிசையை அங்கு- 
மிங்கும்‌ கலைந்து போகும்படி. செய்பவர்‌. [தலையை அசைக்கும்போது - 
முகத்திலிருந்து வெளிவந்தவைகளும்‌ நீண்ட வைகளுமான  தந்தங்க- 
ளால்‌ குத்தப்பட்டு மேகங்கள்‌ கலைகின்றன என்பது கருத்து] 

519, கனிகா; தைத்யவாரண தாரணை : 

(காட்டிற்கு ஈலந்தரும்‌ ஈல்ல காரயங்களையும்‌, நல்லவர்களையும்‌ 
நாசம்‌ செய்யும்‌ பணியில்‌ முனை த்திருக்கும்‌) தானவர்களைத்‌ தடுத்து 
வேருடன்‌ அவர்களை அழிப்பவர்‌. [ஏவ ஜரா TTT: 
qld பார்க்க ] 


520. SETAE: தம்ஷ்ட்ராலக்னத்விபகட: 
போரில்‌, பகைவர்களுடைய யானைகளின்‌ கூட்டத்தைத்‌ தனது 
தடைவாய்ப்பல்லின்‌ இடையே இருக்கும்படி செய்பவர்‌. 
521, சோள்ராளதரள: தேவார்தக்ருகஜாக்குதி: 
தேவர்களின்‌ வேண்டுகோளின்படி, அவர்களுடைய விருப்பத்தை 


6௦. 


நிறைவேற்றுவதற்காக கழுத்தின்‌ மேல்பாகத்தில்‌ யானையினு- 
டையவும்‌ கீழ்பாகத்தில்‌ மனிதனுடையவும்‌ உருவத்தைத்‌ தாங்கித்‌ 
தோன்‌ றியவர்‌ . 
522. ஜரா 9814: தனதான்யபதி; 
தன்னை வழிபடும்‌ அடியா 
போன்ற ஐச்வர்யத்தையும்‌, 
முதலிய தான்யங்க 2 


ர்களுக்கு இரத்தினம்‌, தங்கம்‌, வெள்ளி 
நெல்‌, கோதுமை, உளுந்து, பயறு 
ளயும்‌ வாரி வழங்குபவர்‌. 
523. என: தன்ய: 

நிறை செல்வம்‌ படைத்தவர்‌ 
524. 8௭1: தனத: 


செல்வங்களுக்குத்‌ தெய்வம்‌ 


அல்லது புண்யம்‌ நிறைந்தவர்‌, 


ஈன குபேரனாக இருப்பவர்‌. 
525. ஏணி: தரணிதர: 


ஆதி சேஷனாகவும்‌, ஆதிவராஹ ரூபியாகவும்‌ இருந்து கொண்டு 
பூமியை தாங்கி நிற்பவர்‌, 
526 காரர்-ஈஈ௪: தயானைகப்ரகட; 


உள்ளம்‌ உருகித்‌ தன்னை எப்பொழுதும்‌ தியானம்‌ செய்து 
மு 


கொண்டிருக்கும்‌ பக்கனுடைய உள்ளத்தில்‌ மாசற்ற கண்ணாடியில்‌ 
போன்று துலங்குபவர்‌, 

குறிப்பு:- 221 முதல்‌ 529 வரை 
உள்ளத்தால்‌ நிகழத்தப்படும்‌ 
செய்பொருளாகவும்‌, அச்செய 
ர்க ஆக இ 


உள்ள மூன்று நாமாக்கள்‌ 
செயலான த்யானமும்‌, அச்செயலின்‌ 

லைச்‌ செய்பவனாகவும்‌ அதாவது “த்ரிபுட்‌ 

ரப்பவர்‌ என்று அறிவிக்கின்றன. 

527. 8௪: த்யேய; 


எப்பொழுதும்‌ த்யானம்‌ 


ர (தொடர்ச்சியாய்‌ உள்ளத்தில்‌ செய்யப்‌ 
படும்‌ பாவனை) செய்யப்பட 


வேண்டியவர்‌ 
528. ரர்‌ த்யானம்‌ 


தியானமாக (இடையறாமல்‌, தொடர்ந்து உள்ளத்தில்‌ ஏற்படு” 


வதும்‌, ஒரே பொருளைப்‌ பற்றி நிற்பதுமான - மனோவிருத்தியாக 
(உள்ளத்தின்‌ ஒருவகை உருவமாக), இருப்பவர்‌, 


87 


529. ரர: த்யானபராயண: 
எப்பொழுதும்‌ த்யானத்தில்‌ (நிரந்தரமாக உள்ளத்தில்‌ செய்யப்ப- 
டும்‌ பாவனையில்‌) ஈடுபட்டிருக்கும்‌ பக்தனாக இருப்பவர்‌, 


530. எண: நந்த்ய: 
மேன்மை அடைய விரும்புகின்ற மாந்தர்களனைவராலும்‌ ஸந்தோ 
ஷிக்கும்படி. செய்யத்‌ தகுந்தவர்‌, 


குறிப்பு:-_ இந்த நாமம்‌ “நந்த: (எ:ஈ:) என்று அச்சிட்ட புத்தகங்க- 


“ளில்‌ காணப்படுகின்றது. உரையாசிரியர்‌ எ; நந்த்ய: என்று 


பாடத்தைக்‌ கையாண்டு என அவின்‌ ஈந்தய ஆனந்த நீயோஸி 
என்று அதற்கு உரை செய்திருக்கிறார்‌. எனவே எ: நந்த்ய: என்ற 
பாடமே ஏற்க்கத்தகுந்ததாகும்‌. 


581. ஏகார: நந்திப்ரிய: 
சிவனடியார்களுடைய முன்னணியில்‌ நிற்கும்‌ நந்திகேச்வரப்‌ 
பெருமாளுக்கு மிகவும்‌ இஷ்டமானவர்‌. 


582, எல: நாத: 
ஹ்ருதய குஹையில்‌ தோன்றும்‌ பத்து விதமான ஒலி வடிவமாக 
இருப்பவர்‌. 
598. எாணன/ஈ(க: நாதமத்யப்ரதிஷ்டி த: 
நாதத்தின்‌ நடுவே நிலைபெற்றிருப்பவர்‌. நாதானுஸந்தானம்‌ 
செய்து அடையத்தகுந்தவர்‌' என்பது கருத்து. 


584. ரக: நிஷ்கல: த 
உறுப்புகள்‌ இல்லாதவர்‌. (உறுப்புகளால்‌ ஏற்படும்‌ வளர்ச்சி, 
தளர்ச்சி அற்றவர்‌.) 
595. (எப: நிர்மல: 
குற்றமற்றவர்‌ 


586. என: நித்ய: 
அழிவு இல்தாதவர்‌. 


88 


கா. ரர: நித்யாரித்ய: 
அழிவில்லாத ஆகாயத்தினுடையவும்‌, அழிவை உடைய மண்‌ 
முதலியவைகளுடை யவும்‌ வடிவமாக இருப்பவர்‌. 
598. (2: நிராமய; 
“அவித்யை' என்ற பெரும்‌ பிணியால்‌ பீடிக்கப்படாதவர்‌, 
539. ரி பரம்வ்யோம 


பெயருடனும்‌, உருவத்த,டனும்‌ துலங்குகின்ற 
அனை த்தையும்‌, பிரளயகாலத்தில்‌ துலங்காமல்‌ தன்னுள்‌ 
க்கும்‌ அவ்யாகிருத ஆகாசமாக இருப்பவர்‌. 


540. ரஜா பரம்தாம 


பிரபஞ்சம்‌ 
வைத்திரு- 


உலகத்தை விளங்கச்‌ செய்யும்‌ ஒளி மிகுந்த ஸூர்யன்‌ முதலிய 
ஜீயோதிகளுக்கும்‌ ஜ்யோதியாக இருப்பவர்‌. 
541, THIET பரமாத்மா 
ஸகல ஜீவாத்மாக்களுக்கும்‌ மேலான ஆத்மாவாக இருப்பவர்‌, 
542, பன்ர பரம்பதம்‌ 


கைலாஸம்‌, வைகுண்டம்‌, ஸத்யடூ 


லாகம்‌ ஆகிய ஸ்தானங்களுக்கும்‌ 
மேலான இடமாக இருப்பவர்‌. 


549. ரானா: பராத்பர: 
மேன்மை. தாங்கிய 


நான்முகன்‌, நாராயணன்‌, மஹாதேவன்‌ 
இவர்களைக்‌ 


காட்டிலும்‌ மேன்மை தாங்கியவர்‌. 
244. எனன: பசுபதி; 
பிரும்மதேவன்‌ முதல்‌ சிறிய பூச்சி வரை உள்ள எல்லா ஜீவராசி- 
களையும்‌ காப்பாற்றுகிறவர்‌. 
545. YA: பசுபாசவிமோசக: 
“ஸாஙகியம்‌? முதலான தந்திர நூல்களில்‌ ஜீவராசிகள்‌ கட்டுண்டு 
துன்பமடையக்‌ காரணமாக ஐம்பத்து இரண்டு விதமான பாசங்கள்‌ 


கூறப்பட்டுள்ளன. அத்தகைய பாசங்களிலிருந்‌து பிரும்மதேவன்‌ 
முதலான ஜீவர்களை விடுவிப்பவர்‌. 


89 


546. ஏனா: பூர்ணாநந்த: 
ஸுகத்தின்‌ அனுபவம்‌, அதை அனுபவிப்பவன்‌, அனுபவிக்க 
ப்படும்‌ பொருள்‌ அதாவது கிரியை, கர்தா, கர்ம என்ற திரிபுடியான 
நிலை மறைந்து, வேறு ஒன்றும்‌ கலவாத முழுமையான ஆனந்த 
ஸ்வருபமாக இருப்பவர்‌. 


547. ஈனா: பரானந்த: 

முந்திய ஆனந்தத்தைக்‌ காட்டிலும்‌ பிந்திய ஆனந்தம்‌ நூறு 
மடங்கு அதிகமானது என்ற கணக்கை அனுஸரித்து, மனுஷ்ய 
ஆனக்தம்‌, மனுஷ்யகந்தர்வ ஆனந்தம்‌, தேவகந்தர்வ ஆனந்தம்‌, 
பித்ரு ஆனந்தம்‌, கர்ம தேவ ஆனந்தம்‌, தேவ ஆனந்தம்‌, தேவேந்திர 
ஆனந்தம்‌, பிருஹஸ்பதி ஆனந்தம்‌, விராட்‌ ஆனந்தம்‌, ஹிரண்யகர்ப 
ஆனந்தம்‌ என்ற வரிசையில்‌, மனுஷ்ய ஆனந்தத்தைக்‌ காட்டிலும்‌ 
ஆயிரம்‌ மடங்கு அதிகமான  ஹிரண்யகர்ப ஆனந்தத்திற்கும்‌ 
மேலான ஆனந்தமாக இருப்பவர்‌. 

(ஆனந்தத்தின்‌ வேறுபாடுகளை தைத்தரீய உபநிஷத்‌ பிரும்மா- 
னந்தவல்லியில்‌ காண்க.) 4 


548. ஏரு: புராண புருஷோத்தம: 
இவ்வுலகில்‌ அடிக்கடி. தோன்‌ றி அழியும்‌ பொருள்கள்‌ அனைத்தும்‌ 

க்ஷரம்‌ எனப்படும்‌. அங்ஙனம்‌ அவைகள்‌ தோன்றுவதற்கும்‌, அழி- 
வதற்கும்‌ மூல காரணமான அவ்யாகிருதம்‌ அக்ஷரம்‌ எனப்படும்‌. 
இத்தகைய க்ஷரம்‌, அக்ஷரம்‌ என்ற இரண்டினைக்‌ காட்டிலும்‌ 
உத்க்ருஷ்டமானவரும்‌. என்றென்றும்‌ புதுமையுடன்‌, ஆதியற்ற- 
வராய்‌ காட்சியளிப்பவருமாவர்‌. [அணா களிர்‌ கார்‌ வினா: 
ஏன்ன சிக்‌ 88% எ எரி: என்ற கீதாவசனம்‌ இங்கு 
கவனத்திற்குரியது. ] 

549. 9௭-94: பத்மப்ரஸந்நநயன : 


௩ன்கு இதழ்கள்‌ விரிந்து மலர்ந்த தாமரை மலரின்‌ இதழ்‌ போன்று 
அழகிய கண்களை உடையவர்‌. ச 


550. TUATHA: ப்ரணதாஞாநமோசந: 
தன்‌ திருவடிகளில்‌ வணங்கி வழிபடும்‌ அடியார்களுக்கு உண்மை 
அறிவை உபதேசித்து. அவர்கள து அறியாமையை அதற்றுபவர்‌, 


90 


551, ஏசா: ப்ரமாணப்ரத்யயாதீத: 
கண்‌, காது முதலான புலன்களின்‌ வழியாக உள்ளத்தில்‌ 
தோன்றும்‌ அறிவுகள்‌ யாவும்‌ அழிவுள்ளவைகளாகும்‌. புலன்களையும்‌ 
உள்ளத்தையும்‌, அதனால்‌ தோன்றும்‌ அறிவுகளையும்‌ பிராகசப்படுத்‌- 
தும்‌ அழிவில்லாத ஆத்ம ஸ்வரூப ஞானமாக இருப்பவர்‌. 


552, பனானா: ப்ரணதார்‌ திநிவாரண: 
தன்னை வணங்கி வழிபடும்‌ பக்தர்களின்‌ துன்பங்களைப்‌ 
போக்கடி.த்து விளங்குபவர்‌. 
559. கள: பலஹஸ்த: 
தனது திருத்‌ தொண்டர்களுக்குத்‌ தாமதம்‌ இன்றியே அவர்கள்‌ 
விரும்பிய பயனை அளிப்பதற்காக கையில்‌ அதனை வைத்துக்‌ கொண்டு 
காத்திருப்பவர்‌. 
554. குரானா: பணிபதி: 
ஸர்ப்பங்களின்‌ தலைவர்களான வாஸ*கிக்கும்‌, ஆதிசேஷனுக்கும்‌ 
தலைவனாக இருப்பவர்‌. 
5௦2. க ₹: பேத்கார: 
*பேத்காரம்‌' என்று புகழ்‌ பெற்ற தந்திர நூலில்‌ வருணிக்கப்படு- 
கின்றவர்‌. 
556. மரினா: பாணிதப்ரிய: 
கரும்புச்‌ சாரால்‌ தயாரிக்கப்பட்ட சர்க்கரையில்‌ மிகுந்த விருப்பம்‌ 
உள்ளவர்‌. 
௦57. எரா எதா: பானார்சிதாங்க்ரியுகள: 
சிவ பக்தருள்‌ சிறந்தவனான பாணாஸுரனால்‌ பூஜிக்கப்பட்ட 
திருவடிகளை உடையவர்‌. 
558. ஏாளசுரஎதகனி பாலகேலிகுதூஹலீ 
(அடியார்களின்‌ மனத்தைக்‌ கவருவதற்காக) மிக்க ஸந்தோஷத்‌ 
துடன்‌ குழந்தைகளின்‌ விளையாட்டில்‌ ஈடுபாடுடையவர்‌ 


த்‌ 


. ௫ 


91 


559. என ப்ரஹ்ம 
வேதாந்தங்கள்‌ அனைத்திலும்‌ அறியப்பட வேண்டிய தத்வமாக 
நிரூபிக்கப்படும்‌ பிரும்ம தத்வமாக இருப்பவர்‌. 


560, எனா: ப்ரம்ஹார்சிதபத: 


ஸகல வேதங்களாலும்‌ போற்றிப்‌ புகழ்ந்து வருணிக்கப்படும்‌ 
திருவடியை உடையவர்‌ 


561. ஏன்‌ ப்ரம்ஹசாரி 
திருமணம்‌ ஆகாதவர்‌. அல்லது, பரமாத்மாவினிடத்திலே3ய 
மனத்தை நிலை நிறுத்தியவர்‌. 
562. எக: ப்ருஹஸ்பதி: 
தேவகுருவான வாசஸ்பதி வடிவமாக இருப்பவர்‌. 


563. ஏ: ப்ருஹத்தம: 

இவ்வுலகிலுள்ள அனைவருக்கும்‌ மேலான மேன்மை 
பிரும்மா, விஷ்ணு; சிவன்‌ இவர்களைக்‌ காட்டிலும்‌ 
(மேலான) மேன்மை உடையவர்‌ 


உடைய 
அதிசயித்த 


564. எவ: ப்ரும்மபர: 
வேதங்களில்‌ மிகுந்த ஈடுபாடு உடையவர்‌. (வேதங்களை ஓதுவதி- 
லும்‌, கேட்பதிலும்‌, அதன்‌ பொருளை ஆராய்ச்சி செய்வதிலும்‌ 
காலத்தை கழிப்பவர்‌ என்பது கருத்து) 
565. எனா: ப்ரஹ்மண்ய: 
சுருதி, ஸம்ருதிகளில்‌ கூறிய தர்மத்திலும்‌ 
வழுவாதிருக்கும்‌ அந்தண்ர்களுக்கு விரும்பியவற்‌ 
அவர்களை ஆதரிப்பவர்‌. 


“தசாரத்திலும்‌ 
கை அளித்து 


566. என (ரச: ப்ரஹ்மவித்ப்ரிய: 
பிரும்மத்தை ஈன்கு உணாகந்து இவ்வுலகத்தை 


is - மறந்திருக்கும்‌ 
மஹான்களிடம்‌ அன்பு கொண்டவர்‌. 


567 எணாகசினா: ப்ருஹந்காதாக்ர்யசீத்கார: 


மேகம்‌, இடி இவைகளின்‌ ஒலிகளைக்‌ காட்டிலும்‌ அதிகமான 


௮) 


+ 92 


ப ழ்‌ ப 2 ப 
ஓசையுடன்‌ கூடியதும்‌ “சித்காரம்‌'? எனப்படுவதுமான யானையின்‌ 
ஒலியை உடையவர்‌. 


568. எகா எள: ப்ரஹ்மாண்டாவலிமேகல: 
தனது விராட்‌ (விச்வ) ரூபத்தில்‌ பிரும்ம ண்டங்களை அரைஞா- 


ணில்‌ சிறிய மணிகளைப்‌ பேர்ன்று இடையில்‌ வரிசையாகச்‌ சேர்த்து 
அணிந்திருப்பவர்‌. 


569 எண எனி: ப்ருக்ஷேதத்தலக்ஷமீக : 
தன்னை ஆராதனை செய்யும்‌ பக்தர்களுக்கு அவாகளின்‌ வேண்டு 
கோள்‌ இன்றியே குறிப்பை அறிந்து புருவங்களை அசைப்பதினாலேயே 
எல்லாவிதச்‌ செல்வங்களையும்‌ அளிப்பவர்‌, 
570. ஏர்‌: பர்க: 
காயத்ரீ மந்திரத்தின்‌ பொருளாக விளங்குபவர்‌, 


571. 8: பத்ர: 

யானைகள்‌ பத்ரம்‌, மந்தரம்‌, ம்ருகம்‌ என முன்று வகைப்படும்‌. 
அவைகளுள்‌ பத்ரம்‌ என்ற பிரிவைச்‌ சேர்ந்த யானைகள்‌ மிகச்‌ சிறந்த- 
வைகளாகும்‌. அத்தகைய பத்ரம்‌ என்ற யானையின்‌ முகத்தை 
அடைந்தவர்‌. 


572, ஏராரத: பயாபஹ; 
ஸம்ஸாரத்தினின்றும்‌ விடுதலை அடைய விருப்பம்‌ உள்ள அடியார்‌ 
களுக்கு, இரண்டற்ற (அத்வைதமான) ஆத்ம ஸ்வரூப ஞானத்தை 
அளித்து, இரண்டாவது பொருளிலிருந்து (த்வைதத்திலிருந்து) 
ஏற்படும்‌ அச்சத்தைப்‌ போக்கடிப்பவர்‌. 
978. ௭௭௭௭ பகவான்‌ 
எல்லா உயிர்களுடையவும்‌ தோற்றம்‌, 
விட்டுப்‌ பிரிந்து வேறொரு உடலை வந்தடை 


அவைகளுக்குள்ள அறிவு, அறியாமை 
நேராகவே அறிகின்‌ றவர்‌. 


மறைவு, ஒரு உடலை 
யும்‌ முறை, வாழ்வில்‌ 
இவை எல்லாவற்றையும்‌ 


574. ரகர: பக்திஸாலப; 
பக்தி வழியில்‌ செல்கின்றவர்களால்‌ எளிதில்‌ அடையப்படு. 


கின்றவர்‌, 


க 98 பூ 
275, ql: பூதித: 
அணிமா (மிகவும்‌ சிறியதாகுதல்‌), மஹிமா (மிகவும்‌ பெரியதாக 
இருத்தல்‌), கரிமா (அதிக பளுவுள்ளதாக இருத்தல்‌), லகிமா (மிகவும்‌ 
லேசானதாக இருத்தல்‌), ப்ராப்தி (விரும்பியவற்றை அடைதல்‌) 
ப்ராகாம்யம்‌ (தன்‌ இஷ்டப்படி எங்கும்‌ செல்லுதல்‌), ஈசித்வம்‌ 
(எல்லாவற்றையும்‌ தன்‌ இஷ்டப்படி செயல்படும்படி செய்தல்‌), 
வசித்வம்‌ (தான்‌ ஒன்றிற்கும்‌ கட்டுப்படாமல்‌ இருத்தல்‌) எனப்படும்‌ 
எட்டு விதமான ஐச்வர்த்தை (ஸித்திகளை) அடியார்களுக்கு 
அளிப்பவர்‌. 


516. படட பயப்‌ பூதிபூஷண: 
பசுவின்‌ மலமானது (சாணம்‌) மந்திர ஜபத்துடன்‌ முறைப்படி 
எடுத்து சுத்தி செய்யப்பட்டு விரஜா ஹோமம்‌ என்ற முறையில்‌ 
எறிக்கப்பட்டவுடன்‌ அத்தகைய சாம்பலே பஸ்மம்‌ (விபூதி) என்று 
அழைக்கப்படுகின்றது. அத்தகைய விபூதியை அணியைய்போல்‌ 
உடலில்‌ அணிந்திருப்பவர்‌ 


577. என: பவ்ய: 
வருங்காலத்தில்‌ தோன்ற இருக்கும்‌ பொருள்களாகவும்‌ இருப்பவர்‌ 


279: ஏஏ: பூதாலய: 
மண்‌ முதலான ஐந்து பூதங்களுக்கும்‌, பிசாசம்‌ முதலிய பூத 
ங்களுக்கும்‌, சென்ற காலத்தில்‌ மடிந்து போன ஜீவராசிகளுக்கும்‌ 
இருப்பிடமாக இருப்பவர்‌. 


579. ரி ர போகதாதா 
உயிர்களுக்கு முற்பிறவியில்‌ செய்துள்ள வினைப்பயனாக இன்பங்க 
ளுடையவும்‌ துன்பங்களுடையவும்‌ அனுபவங்களை அளிப்பவர்‌. 


580. AEM: ப்ரூமத்யகோசர: ்‌ 
“அவிமுக்தம்‌? என்று அறிஞர்களால்‌ புகழந்து பேசப்படும்‌ 
புருவங்களின்‌ நடுவில்‌ யோகிகளுக்கு தியான காலத்தில்‌ விளங்குபவர்‌, 


581. Hea: மந்த்ர: 
ருக்‌, யஜுஸ்‌, ஸாமம்‌, அதர்வம்‌ என்ற வேதங்களிலுள்ள 
மந்திரங்களாகவும்‌, ஒரு அக்ஷரம்‌, ஆறு அக்ஷரம்‌, ஒன்பது அக்ஷரம்‌ 
என்று மஹாகணபதியின்‌ பெருமையை அறிவிக்கும்‌ அநேக 
மந்திரங்களாகவும்‌, அரசு புரியத்‌ தேவைப்படும்‌ ரஹஸ்யமான 
ஆலோசனா ரூபமான மந்திரமாகவும்‌ இருப்பவர்‌. 
582. என: மந்த்ரபதி; 
முன்பு கூறப்பட்ட மந்திரங்களுக்குத்‌ தலைவனாக (தெய்வமாக) 
இருப்பவர்‌. 
583. எனி மந்திரி 
முன்பு கூறப்பட்ட மந்திரங்களைத்‌ தோற்றி வைத்தவர்‌. 


584. ஏரி ளு: மதமத்தமனோரம: 
தன்னிடத்தில்‌ உள்ளத்தை நன்கு ஒடுக்கி (ஸமாதி செய்து) 
வேறான விஷயங்களை மறந்து மயக்கம்‌ உற்றிருக்கும்‌ மஹான்களின்‌ 
மனதைக்‌ குளிரச்‌ செய்பவர்‌. 


585. ரரி. மேகலாவான்‌ 
பிரும்மச்சாரிகளால்‌ அணியப்பட வேண்டும்‌ என்று விதிக்கப்‌ 
பட்டதும்‌, தர்பைப்‌ புற்களால்‌ தயாரிக்கப்பட்ட துமான மேகலை 
எனப்படும்‌ கயிற்றை இடுப்பில்‌ தரித்திருப்பவர்‌. 


586. ஏராள: மந்தகதி; 
ஞான மார்க்கத்தாலும்‌, கர்ம மார்க்கத்தாலும்‌ தன்னை வந்து 
அடைவதற்கு முடியாத மந்தர்களான அடியார்களை பக்தி வழியாகத்‌ 
தன்னிடம்‌ அழைத்துக்‌ கொள்பவர்‌. 


587. எரி ௭: மதிமத்கமலேஷண: 
ப இல்டல கூடிய செல்வத்தைத்‌ தனது கருணை 
நிறைந்த கடைக்கண்‌ பார்வையாலேயே தந்து அருளுபவர்‌. 
588) ஏ21எஎ: மஹாபல; 


ஜீவர்கள்‌ அனைவருடையவும்‌ பலத்திற்கு இருப்பிடமான பெரிய 
பலத்தை உடையவர்‌, 


95 


589. காசி: மஹாவீர்ய: 
எல்லா பிராணிகளிடமும்‌ உள்ள வீர்யம்‌ அனைத்திற்கும்‌ காரண 
மாக இருக்கும்‌ சிறந்த வீர்யம்‌ உள்ளவர்‌. 
590. எர: மஹாப்ராண: 
இவ்வுலகில்‌ உயிரினங்கள்‌ எல்லாம்‌ உயிர்வாழ்வதற்குக்‌ காரண 
மான உயிர்களுக்கு இருப்பிடமான பெரியதோர்‌ உயிரை உடையவர்‌ 
591. ௭218-7: மஹாமநா: 
உள்ளம்‌ படைத்த மாந்தர்களின்‌ உள்ளங்கள்‌ அனைத்திற்கும்‌ 
உறைவிடமான பெரியதோர்‌ உள்ளம்‌ படைத்தவர்‌. 
592. ஏன: யக்ஞ: 
த்‌ அச்வமேதம்‌ முதலான வேள்விகளின்‌ வடிவமாக இருப்பவர்‌. 


599. எனா: யக்ஞபதி: 
J யாகங்களில்‌ பூஜிக்கப்படும்‌ தேவதைகளின்‌ வடிவமாக இருப்பவர்‌. 


594. ஏனா யக்ஞுகோப்தா 
வேள்விகளை இடையூறு இன்றி முறைப்படி ஈடைபெறும்படி 
அவைகளைக்‌ காப்பாற்றுபவர்‌. 
595. ஏகா: யக்ஞபலப்ரத: 
வேள்விகளை விதிப்படி அனுஷ்டிப்பவர்களுக்கு அதன்‌ பயனை 
அளிப்பவர்‌. 
596. ஏ: யசஸ்கர: ்‌ 
புண்ணியம்‌ செய்கின்ற பெரியார்களின்‌ புகழைப்‌ பரவச்‌ செய்பவர்‌. 
597. எரா: யோககம்ய: 
அகங்காரம்‌ இன்றி, பயனைக்‌ கருதாமல்‌ வேள்விகளைச்‌ செய்து- 
ஈசனிடம்‌ ஸமர்ப்பிக்கின்ற கர்ம யோகிகளால்‌ அறியத்தகுந்தவர்‌. 
598. ஏச: யாக்ஞிக: 


வேள்விகளை முறைப்படி ௩ட த்துகின்ற தீக்ஷிதர்களின்‌ வடிவமாக 
இருப்பவர்‌. 


96 


£99, ELE எ: யாஜகப்ரிம: 


மறைகளில்‌ கூ றிய முறைதளைத்‌ தழுவி வேள்விகளை நிகழ்த்தும்‌ 
அந்தணர்களிடம்‌ அன்பு கொண்டவர்‌, 


600. 56: ரஸ: 

ரஸம்‌. என்ற சொல்லால்‌ வழங்கப்படும்‌ ஆத்மானந்த ஸ்வருபமாக 
இருப்பவர்‌. (1814: எர ளர்‌ எனா ளான ௭௭1௭) ரஸொ 
வை ஸ: ரஸம்‌ ஹ்யேவாயம்‌ லப்த்வா ஆனந்தீ பவதி? (ஈன்‌ ஏன 
ஏச ஏர: “ஏஷேோ அஸ்ய பரம ஆனந்த:” என்ற உபநிஷத்‌ வச- 
னங்கள்‌ இந்த நாமத்தின்‌ பிரமாணமாகும்‌. 


601. 1௪: ரஸப்ரிய: 
சாந்தம்‌ முதலிய ஒன்பது ரஸங்களிலும்‌, இனிப்பு முதலிய ஆறு 
ரஸங்களிலும்‌ விருப்பம்‌ உள்ளவர்‌. 
602. எண: ரஸ்ய: 
ஆத்ம ஸ்வரூபத்தை அனுபவிப்பதிலேயே இடையறாமல்‌ ஈடுபாடு- 
டைய அறிஞர்களால்‌ அனுபவிக்கப்படுகின்‌ றவர்‌. 
603. உ: ரஞ்ஜக: 
யோக வழியில்‌ தன்னிடம்‌ 
உள்ளங்களை குளிரச்‌ செய்பவர்‌. 


ஒடுக்கப்பட்ட மஹான்களுடைய 
604. எனா: ராவணார்சித; 
வேதங்கள்‌, புராணங்கள்‌, இதிஹ 
சப்தங்களைப்‌ பாராயணம்‌ 
அல்லது, தன்‌ விருப்பம்‌ நிறைவேறுவதற்காக 
ராவணனால்‌ ஆராதிக்கப்பட்டவர்‌. 


£ஈஸங்கள்‌ முதலிய புண்ணிய 
செய்பவர்களால்‌ பூஜிக்கப்பட்டவர்‌, 


லங்கேச்வரனான 


605. சி: ரக்ஷோரக்ஷாகர: 


ஸாதுக்களைக்‌ காரணம்‌ இன்றித்‌ துன்புறுத்‌ துகின்‌ற அரக்கர்களை 
எரித்து சாம்பலாக்குபவர்‌. (உடலில்‌ தரித்துக்‌ கொண்டவர்களின்‌ 
பிணிகளை அகற்றி அவர்களைக்‌ கரப்பரற்றுவதனால்‌ பஸ்மத்தை 
ரக்ஷா என்ற சொல்‌ குறிக்கின்றது) 


97 


606. ஈன்‌: ரத்னகர்ப: 
அனேக விதமான ஸாரமான பொருட்களை உட்கொண்டிருக்கும்‌ 
பூமியைத்‌ தாங்குபவர்‌. 


607. ஊன க௭6: ராஜ்யஸுகப்ரத: 

தன்னை அண்டி நிற்கும்‌ பக்தர்களுக்குச்‌ செல்வம்‌ நிறைந்த 
ராஜ்யத்தையும்‌, அதனால்‌ ஏற்படும்‌ எல்லாவிதமான இன்பங்களையும்‌ 
அளிப்பவர்‌. 


608. எனு லக்ஷ்யம்‌ 

யோகிகள்‌ தங்களுடைய உள்ளங்களை ஒடுக்குவதற்கு ஏற்ற 
லக்ஷ்யமாக (குறிப்பாக) இருப்பவர்‌. 

“பயோகியானவன்‌ ஓங்காரமாகிற வில்லில்‌ தனது உள்ளமாகிற 
அம்பைப்‌ பொருத்தி, அதனைக்‌ குறிபார்த்து பிரும்மத்தினிடத்தில்‌ 
சேர்த்துவிட வேண்டும்‌?” என்று முண்டகோபநிஷத்தில்‌ கூறியிருப்பது 
இவவிஷயத்தில்‌ பிரமாணமாகும்‌. . 


609. எண: லக்ஷ்யப்ரத: 
உள்ளத்தை அசைவின்றி நிலையாய்‌ இருக்கும்படி செய்ய விருப்பம்‌ 
உள்ள மாந்தருக்கு லக்ஷக்கணக்கான லக்ஷ்யங்களை - முனிவர்கள்‌ 
உபதேசித்துள்ளனர்‌. அத்தகைய லக்ஷ்யங்களைத்‌ தடையின்‌ றி 
பக்தர்களுக்கு அளிப்பவர்‌. 
610. என: லக்ஷய: 
ஏனா என (அயமாத்மா ப்ரஹ்ம), ஈசர்‌. (தத்வமஸி), 
என எவன (அஹம்‌ ப்ரஹ்மாஸ்மி) என்ற உபநிஷத்திலுள்ள 


மஹாவாக்யங்களில்‌ அடங்கிய சொற்களால்‌ லக்ஷணுவிருத்தியால்‌- 
அறியத்‌ தகுந்தவர்‌. (மறை பொருளாக உபதேசிக்கப்பட்டவர்‌). 


611. ஏஏ: லயஸ்த: 
்‌ கல்பகாலத்தில்‌ (பிரளய காலத்தில்‌) இருப்பவர்‌. அல்லது யோகி- 
களின்‌ ஒடுங்கிய உள்ளத்திலும்‌. இருப்பவர்‌. 
612. EERIE லட்டுகப்ரிய: 
மிகவும்‌ இனிப்புள்ள சர்க்கரை சேர்த்து பாகம்‌ செய்யப்பட்ட தும்‌, 
எள்ளு, பயிறு, கடலை முதலியவைகளால்‌ தயாரிக்கப்பட்ட தும்‌, 


98 


உருண்டை வடிவம்‌ உள்ளதுமான லட்டு எனப்படும்‌ பணியாரத்தில்‌ 
விருப்பம்‌ உள்ளவர்‌ 


618. எரா: லானப்ரிய: 
லானம்‌ எனப்படும்‌ யானைக்‌ கொட்டிலில்‌ வஸிப்பதில்‌ ஆசை 
உள்ளவர்‌. 


614. ஏஏ: லாஸ்யபர: 

மிருதங்கம்‌ முதலிய வாத்யங்களின்‌ முழக்கம்‌, வாய்ப்பாட்டு, 
ஆடை ஆபரணங்களால்‌ ௩ன்கு அலங்காரம்‌ செய்து கொண்ட ஆண்‌ 
பெண்களின்‌, உட்கருத்தை வெளிக்‌ காட்டும்‌ கை, கால்கள்‌ முதலிய 
உறுப்புகளின்‌ அசைவுகள்‌, இம்மூன்றும்‌ சேர்ந்த நாட்டியத்தை 
௩டத்துவதற்குத்‌ தக்க மண்டபங்கள்‌ நிறைந்திருக்கும்‌ தன்னுடைய 
இல்லத்தில்‌ நாட்டியங்களைக்‌ கண்ணுற்று ஸந்தோஷமாகப்‌ பொழுது 
போக்குபவர்‌. 

615. எதனா: லாபக்ருல்லோகவிச்ருத; 
பக்தர்களுக்கு தா மதம்‌ இன்றியே விரும்பிய பொருளை அளிப்பவர்‌ 
களான தேவர்களுள்‌ மிகவும்‌ சிறந்தவர்‌ என்று புகழ்‌ பெற்றவர்‌. 
616. எர: வரேண்ய: 

“கணேசரிடமிருந்து நான்‌ வேறுபடாதவன்‌; கணேசராகவே 
நான்‌ இருக்கிறேன்‌? என்ற அத்வைத பாவனையுடன்‌ கணேசரை 
வழிபடும்‌ வரேண்யன்‌ எனப்படும்‌ வேந்தனாக இருப்பவர்‌. 
அல்லது எல்லோராலும்‌ பூஜிக்கத்‌ தகுந்தவர்‌. 


617. எணண: வந்ஹிவதன : 

(தன்னை உத்தேசித்து அக்கியில்‌ ஹோமம்‌ செய்யப்பட்ட பொருள்‌- 
கள்‌ அனைத்தையும்‌ அக்நிதேவன்‌ முலம்‌ ஏற்றுக்கொண்டு திருப்தி 
அடைவதனால்‌) அக்நியை முகமாகக்‌ கொண்டவர்‌. 

618. எ: வந்த்ய: 


எப்பொழுதும்‌ யாவராலும்‌ வணங்கத்‌ தகுந்தவர்‌, 


௫0) 


619. ணி 5: வேதாந்தகோசர: 
வேதங்களின்‌ முடிகள்‌ எனப்படும்‌ உபநிஷத்துக்களின்‌ வாயிலாக 
அறிந்துகொள்ளப்பட வேண்டியவர்‌. 


620. (எகர விகர்தா , 
தோற்றம்‌; இருப்பு, வளர்ச்சி, மாறுதல்‌ அடைதல்‌, தளர்ச்சி, 
மறைவு எனப்படும்‌ ஆறுவிதமான விகாரங்களை (மாறுபாடுகளை ) 
எல்லாப்‌ பொருள்களுக்கும்‌ அளிப்பவர்‌ 


621. (ரன: விச்வதச்சக்ஷ-: 
இலையோ, பூவோ, பழமோ, நீரோ, அவைகளை ஏற்பதற்கு எந்த 
பக்தன்‌ எங்கு தனக்கு அளிக்கிறான்‌ என்று எல்லாவிடத்திலும்‌ 
கண்ணோட்டம்‌ உள்ளவர்‌. 


622. [எளாளா விதாதா 
பக்தர்கள்‌ அளிக்கும்‌ பொருட்களை அந்தந்த இடத்திலேயே 
ஏற்றுக்‌ கொண்டவர்‌. 


623. fg: விச்வதோமுக: 
பக்தர்களால்‌ அன்புடன்‌ அளிக்கப்படுகின்ற பக்ஷயங்களை 
(பணியாரங்களை ) அந்தந்த இடத்திலேயே ஸந்தோஷத்துடன்‌ 
உண்பவர்‌, ட 


624. qa: வாமதேவ: 
உள்ளத்தைக்‌ கவரும்‌ அழகு வாய்ந்தவராய்‌ விளங்கிக்‌ கொண்டி. - 


ருப்பவர்‌. 


625, [4291 விச்வநேதா 
உலகம்‌ அனை த்திற்கும்‌ தலைவர்‌. அல்லது விஷ்ணுவிற்கும்‌ தலைவர்‌. 


626. ஏஏ (எள: வஜ்ரிவஜ்ரகிவாரண: 
இந்திரன்‌ வஜ்ராயுதத்தை தன்மீது தூக்கி எறிய முற்பட்டபோது 
அவனுடைய வஜ்ராயுதம்‌ ஏந்திய கையை அசைக்க முடியாழல்‌ 
செய்தவர்‌, 4 


100 


027. ர்க எனா: விச்வபந்தனவிஷ்கம்பா தார: 
இவ்வுலகமாகிற கட்டிடத்தைத்‌ தாங்கி நிற்கும்‌ விஷ்கம்பம்‌ 
எனப்படும்‌ ஆதார பூமியையும்‌ (அஸ்திவாரததையும்‌) தாங்கி நிற்பவர்‌. 


628. எள: விச்வேச்வரப்ரபு: 
பிரும்மாண்டங்களுக்கும்‌ அதன்‌ தலைவர்களுக்கும்‌ தலைவராக 
இருப்பவர்‌. 
629. ஏ சப்தப்ரஹ்ம 
வைகரி, மத்யமா, பச்யந்தீ, பரா என்று வகுக்கப்பட்ட நான்கு 
விதமான வாக்குகளுள்‌ மிக்க ஸுக்ஷ்மமான பரை என்னும்‌ வாக்கிற்கும்‌ 
ஸுூக்ஷ்மமான நாத ரூபமான பிரும்ம வஸ்துவாக இருப்பவர்‌. 


690. எர: சமப்ராப்ய: 


கண்‌, காது முதலிய புலன்களை அடக்கி அதன்‌ மூலமாக 
உள்ளத்தையும்‌ அடக்கிய மஹான்களால்‌ அடையத்‌ தகுந்தவர்‌. 
691. எகா: சம்புசக்திகணேச்வர்‌: 
பரமசிவனுக்கும்‌, பார்வதீ தேவிக்கும்‌ பணிவிடைபுரியும்‌ அடி.யார்‌- 
களின்‌ கூட்டங்களுக்குத்‌ தலைவர்‌. 


692. எ சாஸ்தா 


கேரள தேசத்தில்‌ சபரிமலை, ஆரியங்காவு, குளத்துப்புழை, 
அச்சன்கோவில்‌ முதலிய இடங்களில்‌ கோயில்‌ கொண்டி.ருப்பவரும்‌, 
எண்ணிரந்த அடியார்களால்‌ தைமாதப்‌ பிறப்பு அன்று விசேஷ 
பூஜை செய்து கொண்டாடப்‌ படுகின்‌ றவருமான அய்யப்பன்‌ வடிவ்‌- 
மாகவும்‌ இருப்பவர்‌. 


693. எ[கக: சிகாக்ரகிலய; 


மனித உடலில்‌ உள்ளத்‌ தாமரையின்‌ ௩டுவேயிருக்கும்‌ தீஜ்வாலை- 


2 ல்‌ த ்‌ நட டப ழம்‌ 
பு 5) ம: இ 
யின்‌ நுனியில்‌ இருக்கும்‌ பரமாத்மாவாக இருப்பவர்‌. 


மனிதர்களின்‌ உடலினுள்‌ நடுவே நாபிக்கு (தொப்புளுக்கு) 


மேல்‌ ஹ்ருதயம்‌ எனப்படும்‌ மாம்ஸபிண்டம, கீழ்நோக்கிய முகத்துடன்‌ 


ட்‌ 


தகட்ட 


ஸி 


101 


கூடிய தாமரை மொட்டு போல்‌ இருக்கின்றது. அதன்‌ நடுவில்‌ உலக- 
ங்கள்‌ அனைத்திற்கும்‌ இருப்பிடமானதும்‌ அநேகம்‌ ஜ்வாலைகளின்‌ 
வரிசைகளால்‌ நிறைந்ததும்‌ மிகப்‌ பெரியதுமான தீ எரிந்துகொண்டு 
விளங்குகிறது. அந்த தீயின்‌ நடுவில்‌ ஒரு சிறிய துவாரம்‌ உள்ளது. 
அதன்‌ நடுவே கொழுந்துவிட்டு எரியும்‌ தீ ஜ்வாலை நீருண்ட. மேகத்தின்‌ 
நடுவே ஒளிவீசும்‌ மின்னல்‌ போன்று மிக்க ஸூக்ஷ்மமானதாகவும்‌ 
சம்பாப்பயிரின்‌ பழுத்த நெல்‌ முளை போல்‌ மஞ்சள்‌ நிறத்துடனும்‌ 
துலங்குகிறது. அத்தகைய ஜ்வாலையின்‌ நுனியில்‌ பரமாத்மா விளங்கு 
கிறார்‌ என்பதை புருஷஸுக்தம்‌ “ஏனா: னா: என்‌ ஈனா 
அள: தஸயா: சிகாயா: மத்யே பரமாத்மா வ்யவஸ்தித:? என்று 
அறிவிக்கின்றது. ஸ்ரீ கணேசர்‌ அத்தகையை பரமாத்மா என்பது 
கருத்து. 


694. எ: சரண்ய: \ 
துன்பங்களைத்‌ தவிர்க்க விரும்புகின்ற பக்தர்களால்‌ தயக்கம்‌ 
இன்றி எப்போதும்‌ அடைக்கலம்‌ புகத்‌ தகுந்தவர்‌. 


695. னன: சிகரிச்வர: 
மலைகளுக்குள்‌ மிகவும்‌ சிறந்ததும்‌, பார்வதீ தேவியின்‌ தந்தையும்‌ 
பனிக்கட்டிகளின்‌ வடிவமானதுமான ஹிமவானாக இருப்பவர்‌. 


696. ஏகதா ஷட்ருதுகுஸமஸ்ரக்வீ 
வஸந்தம்‌ (சித்திரை, வைகாசி), க்ரீஷ்மம்‌ (ஆனி, ஆடி) வர்ஷம்‌ 
(ஆவணி, புரட்டாசி), சரத்‌ (ஐப்பசி, கார்த்திகை) ஹேமந்தம்‌ (மார்கழி, 
தை) சிசிரம்‌ (மாசி, பங்குனி) எனப்படும்‌ வேறுபட்ட சீதோஷ்ண 
நிலைகளை உடைய ஆறு ருதுக்களீலும்‌ தோன்றுகின்ற நறுமணம்‌ 
உள்ள பலவிதமான மலர்களைக்‌ கொண்டு தயாரிக்கப்பட்ட அழகிய 
மாலையை எப்போதும்‌ அணிந்து கொண்டிருப்பவர்‌, 


ஒரு ருதுவில்‌ தோன்றும்‌ மலர்‌, வேறு ருதுக்களில்‌ தோன்றுவ- 
தில்லை எனினும்‌ ஆறுவித ருதுதேவதைகள்‌ எப்போதும்‌ ஸ்ரீகணே சப்‌ 
பெருமாளுக்கு எல்லா ருதுக்களிலும்‌ மலரும்‌ பூக்களை மாலையாகக்‌ 
கட்டி அர்ப்பிக்கின்றனர்‌ என்பது கருத்து. 


102 


697. ஏக: ஷடாதார: 

ஆற சக்கரங்களுக்கு ஆதாரமாக இரு ருப்பவர்‌. 

மனித உடலினுள்‌ (மலத்வாரத்திற்கு மேலாகவும்‌, குஹ்யேந்திர ய 
த்திற்குக்‌ கீழாகவும்‌ இருக்கும்‌) மூலாதாரத்தில்‌ இருந்து கொண்டு 
(குஹ்யேந்திரியத்திற்குச்‌ சரியான உடலினுள்‌ இருக்கும்‌) ஸ்வாதிஷ்‌- 
டான சக்கரத்திற்கும்‌, (நாபிக்குச்‌ சரியாக உள்ளிருக்கும்‌) மணிபூரக 
சக்கரத்திற்கும்‌, (மார்புக்குச்‌ சரியாக உள்ளிருக்கும்‌ அனாஹத சக்கர 
த்திற்கும்‌, (கழுத்தினுள்‌ இருக்கும்‌) விசுத்தி சக்கரத்திற்கும்‌, புருவங்க 
ளின்‌ நடுவிற்குச்‌ சரியாக உள்ளே இருக்கும்‌) ஆக்ஞா சக்கரத்‌ திற்கும்‌, 
(தலையினுள்‌ நடுவே இருக்கும்‌) ஸஹஸ்ரார சக்கரத்திற்கும்‌ ஆக ஆறு 
சக்கரங்களுக்கும்‌ ஆதாரமாக இருப்பவர்‌. 


698. 9281: ஷடக்ஷ்ர: 

வ, கர, து, ண்டா,ய, ஹும்‌ என்ற ஆறு எழுத்துக்கள்‌ 
கொண்ட மஹாமந்திரத்தின்‌ பொருளாக இருப்பவர்‌.) ஒப்புயர்வற்ற 
ஆறு எழுத்துக்களை உடையவர்‌. 

639. ald: ஸம்ஸாரவைத்ய: 

மீண்டும்‌ மீண்டும்‌ தொடர்ச்சியாகத்‌ துன்பங்களைத்‌ தருகின்ற 
பிறப்பு, மூப்பு, இறப்பு முதலிய தீராத ஸம்ஸாரப்‌ பிணியைத்‌ தீர்த்து 
வைப்பவர்‌. 

640. ஏ: ஸர்வக்ளு: 

எல்லாவற்றையும்‌ உணர்ந்தவர்‌. அல்லது புத்ததேவனாக 

இருப்பவர்‌, 
641. ஏர ஸர்வபேஷஜபேஷஜம்‌ ்‌ 
பிணிகள்‌ அனைத்தையும்‌ போக்கடிக்கும்‌ மருந்தாக இருக்கும்‌ 
(பாற்கடலில்‌ தேவர்களால்‌ கடைந்தெடுக்கப்பட்ட) அமுதத்தினுடை- 
யவும்‌ குற்றங்களை அகற்றுபவர்‌. 
642. ஏசன[எ௭௭லி5: ஸ்ருஷ்டி ஸ்திதிலயக்ரீட : 
கொடிப்‌ பொழுதில்‌ விளையாட்டாகவே ஸகல லோகங்களுடை - 


யவும்‌ படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ என்ற செயல்களைப்‌ 
புரிகின்‌ றவர்‌, ர 


103 


643. ஏரு: THe: ஸுரகுஞ்சரபேதன? 
க ய்‌ ட. 
அஸுரர்களால்‌ ஈன்கு பூஜிக்கப்பட்டவராய்‌ அவர்களின்‌ பகைவர்‌- 
களான மிகச்‌ சிறந்த தேவர்களைப்‌ போரில்‌ தோல்வி அடையச்‌ 
செய்தவர்‌. 


644. farang: ஸிந்தூரிதமஹாகும்ப: 
குங்குமத்தால்‌ அலங்கரிக்கப்பட்டு மிகவும்‌ சிவந்திருக்கும்‌ 
தலையை உடையவர்‌. 


645. ஏச்சு: ஸதஸத்வ்யக்திதாயக: 

“ஸத்‌” என்ற எப்பொழுதும்‌ அழியாமல்‌ இருப்பதான பிரம்ம- 
தத்துவம்‌, “அஸத்‌? என்ற எப்பொழுதும்‌ அழியும்‌ இயல்புள்ளதான 
இந்த உலகம்‌ எள்ற பகுத்தறிவைத்‌ தனது அடியார்களுக்குத்‌ 
தந்தருளுபவர்‌. 


646. qi ஸாக்ஷீ 
ஒன்றினுடைய உதவியும்‌ இல்லாமலேயே உலகம்‌ அனை த்தையும்‌ 
அறிகின்றவர்‌. (உயிரினங்களைப்‌ போன்று கண்‌, காது, உள்ளம்‌ 
முதலிய உறுப்புகளின்‌ துணையைக்‌ கொண்டு உலகத்தை *அறிகின்ற 
வர்‌ அல்லர்‌ என்பது கருத்து) 


647. எண: ஸமுத்ரமதன: 
அமுதத்தை விரும்பிப்‌ பாற்கடலைக்‌ கடைவதற்கு முற்பட்ட 
வானவர்களால்‌ பூஜனை செய்யப்பட்டவராய்‌ அவர்களுக்கு நேர்ந்த 
இடையூறுகளை அகற்றிப்‌ பாற்கடலைக்‌ கடைவதற்கு உதவி புரிந்தவர்‌. 


648. ஏச: ஸ்வஸம்வேத்ய: 
வேறு ஒன்றினுடையவும்‌ உதவி இன்றித்‌ தானாகவே தன்னில்‌ 
பிரகாசித்துக்கொண்டிருப்பவர்‌. (ஸூர்யன்‌, சந்திரன்‌, அக்கி முதலிய 
ஒளிகளுடன்‌ கூடிய ஜ்யோதிகளுடைய உதவியாலேயே இவ்வுலகம்‌ 
பிரகாசிப்பது போன்று ஸ்ரீ கணேசர்‌ யிரகாசிப்பவர்‌ அல்லர்‌ என்பது 
கருத்து) 
649. ஈவ[ர: ஸ்வதக்ஷிண: 
எதையும்‌ பிறர்‌ உதவி இன்றியே செய்து முடிப்பவர்‌. 
(இவ்வுலகில்‌ கொல்லன்‌, கொத்தன்‌, குயவன்‌, தச்சன்‌ முதலியவர்கள்‌ 
அவரவர்களுடைய செயல்களைச்‌ செய்து முடிக்கப்‌ பலவிதமான 


104 


உபகரணங்களை நாடுவது போன்று ஸ்ரீ கணேசர்‌ படைத்தல்‌ முதலிய 
தனது தொழில்களைச்‌ செய்து முடிக்க ஒரு பொருளின்‌ ஸஹாயத்தை- 
யும்‌ நாடுபவர்‌ அல்லர்‌ என்பது கருத்து) 


650. ௬௭௭௬: ஸ்வதந்த்ர: 
பலவிதமான தந்திர நூல்களின்‌ வடிவமானவர்‌. அல்லது, தன்னைக்‌ 
காட்டிலும்‌ வேறான பொருள்‌ உண்மையாக இல்லாததால்‌ ஒன்‌ றிற்கும்‌ 
அடிமையாகாதவர்‌. தன்‌ இஷ்டப்படி எதையும்‌ செய்பவர்‌. 
651. எனகு: எத்யஸங்கல்ப: 
வீணாகாத (ஒரு பொழுதும்‌ பயனற்றுப்‌ போகாத) தன்னுடைய 
எண்ணங்களை உடையவர்‌. 
652. ATTA: ஸாமகானரத : 
ஸாம வேதத்தில்‌ அன்பு கொண்டவராய்‌ அதனை எப்போதும்‌ 
கானம்‌ செய்து கொண்டிருப்பவர்‌. 
659. னி ஸுக 
எப்பொழுதும்‌ ஆனந்தமாக இருப்பவர்‌ (ஒரு பொழுதும்‌ துன்பத்‌ 
தை அறியாதவர்‌ என்பது கருத்து) 
654. னே: ஹம்ஸ: 
குடீசகன்‌, பஹூதகன்‌, ஹம்ஸன்‌, பரமஹம்ஸன்‌ என்ற நான்கு 
பிரிவுகள்‌ கொண்ட ஸந்யாஸிகளுள்‌ ஹம்ஸன்‌ எனப்படும்‌ ஸந்யாஸி- 


யாக இருப்பவர்‌. அல்லது, வெளிச்சத்தை அளித்துக்‌ கொண்டு. 
உலத்த்தைச்‌ சுற்றிவரும்‌ ஸூர்யனாக இருப்பவர்‌. 


655. கனரா: ஊஸ்திபிசாசீச: 
ஹஸ்திபிசாசி என்று ஆரம்பிக்கப்படும்‌ ஒன்பது எழுத்துக்கள்‌ 


கொண்ட மந்திரத்தின்‌ தேவிதையாக இருப்பவர்‌ 


அள்‌! என்‌ 18 ஹஸ்திபிசாசிலிகே ஸ்வாஹா?” என்ற 
உச்சிஷ்ட மஹாகணபதி மந்திரத்தின்‌ பொருளாகவும்‌ தெய்வமாகவும்‌, 
தலைவனாகவும்‌ இருப்பவர்‌ என்பது கருத்து. 


105 


656. 6௭௭௭ ஹவனம்‌ 
இந்திரன்‌. முதலிய தேவர்களைக்‌ குறித்து நெய்‌ முதலிய பொருள்‌ 
களை அக்றியில்‌ தியாகம்‌ செய்வது (8 சேர்த்து விடுவது) யாகம்‌ எனப்‌ 
படும்‌. அத்தகைய யாக ரூபமாக இருப்பவர்‌. 


657. கனை எல ஹவ்யகவ்யபுக்‌ 
மாந்தர்களால்‌ தேவர்களுக்கு அளிக்கப்படும்‌ ஹவ்யம்‌ என்ற 
பொருளையும்‌, பித்ருக்களுக்கு அளிக்கப்படும்‌ கவ்யம்‌ என்ற பொருளை 
யும்‌ புஜிப்பவர்‌. 


658. 8: ஹவ்ய: 
தெய்வங்களைக்‌ குறித்து அக்நியில்‌ ஹோமம்‌ செய்யப்படுவதும்‌. 
ஹவ்யம்‌ என வழங்கப்படுவதுமான அரசு, புரசு, வன்னி முதலிய 
ஸ்மித்‌, நெய்‌, அன்னம்‌, பால்‌, தயிர்‌, இவைகளின்‌ வடிவமாக 
இருப்பவர்‌. TTT எனக: எவன்‌ வரா EAA ப்ரஹ்மார்பணம்‌ 
ப்ரஹ்மஹவி: ப்ரஹ்மாக்கெள ப்ரஹ்மணா ஹுதம்‌ என்ற பகவத்‌ கீதை 
வசனம்‌ இதற்கு மூலமாகும்‌. 
659. ஊர: ஹாதப்ரிய: 
வேள்விகளில்‌ ஹோமம்‌ செய்யப்பட்ட பொருட்களில்‌ திருப்தி- 
யடைந்த அந்தந்த தேவதைகளின்‌ வடிவமாக இருப்பவர்‌. 
660. 89: ஹர்ஷ: 
ஹவிஸ்ஸை உட்கொள்வதால்‌ தேவதைகளுக்கு ஏற்படும்‌ 
ஸந்தோஷத்தின்‌ வடிவமாகவும்‌ இருப்பவர்‌. 
661. கான: ஹ்ருல்லேகாமந்த்ரமத்யக: 
ஹ்ரிம்‌ எனப்படும்‌ மந்திரத்தின்‌ உள்ளிருப்பவர்‌. ஸ்ரீ கணபதி 
*ஹ? எனப்படும்‌ ஆகாசத்தால்‌ பிரகாசிப்பவர்‌. ர்‌ என்ற அக்கியால்‌ 


அனை த்தையும்‌ உட்கொள்பவர்‌. “ஹு, ர: என்ற இரண்டு தத்துவ 


த்தின்‌ ஸாரமான ₹ஈ? என்ற தத்துவத்தைப்‌ பிந்துவினால்‌ விளங்கச்‌ 
செய்பவர்‌ என்ற காரணத்தால்‌ *ஹ்ரிம்‌” என்ற ஹ்ருல்லேகா மந்திரத்‌ 
தின்‌ பொருளாக இருப்பவர்‌. (ஹு, ர, ஈ., பிந்து, அர்தசந்திரன்‌, 


ரோதினி, நாதம்‌, நாதாந்தம்‌, சக்தி, வ்யாபிகா, ஸமனா, உன்மனா. 


ஏன்ற பன்னிரண்டின்‌ கூட்டமே ௨ ஹ்ருல்லேகையின்‌ ஸ்வரூபம்‌ என்று 


106 


ளின்‌ ஐ எிஈரிஈளிஈளிளா௭ | 
ர்க ன: எண : | 
னாக சன்ன ரர எண சகர: | 
ஹ்ருல்லேகாயா: ஸ்வரூபம்‌ து வ்யோமாக்னிர்வாம லோசனம்‌ | 
யிந்த்வர்தசந்த்ரரோதின்ய: நாதநாதாந்த சக்தய: || 
வ்யாபிகா ஸமனோன்மன்ய இதி த்வாதச ஸம்ஹதி: | 
என்ற ச்லோகங்களால்‌ வரிவஸ்யா ரஹஸ்யம்‌ எனப்படும்‌ நூலில்‌ 
முதலாவது அம்சத்தில்‌ ஸ்ரீ பாஸ்கர ராய தீக்ஷிதர்‌ கூ றியிருப்ப து 
இங்கு கவனத்திற்குரியதாகும்‌. 
662. எனன: க்ஷத்ராதிப; 
ப்ரயாகம்‌, கயை, காசீ முதலிய புண்ய க்ஷேத்ரங்களுக்குத்‌ தலைவர்‌. 
அல்லது, நெல்‌ முதலிய பயிர்கள்‌ பயிர்‌ செய்யப்படுகின்‌ ற க்ஷேத்ர- 
மான வயல்‌ போன்று புண்ணிய பாபப்‌ பயிர்கள்‌ க்ருஷி 
செய்யப்படுகின்ற க்ஷேத்ரமான மானிட உடலுக்கு தலைவர்‌. 


668. எர க்ஷமாபர்தா 


மண்ணுலகைத்‌ தாங்ருபவர்‌. அல்லது பொறுமைக்கு இருப்பிட- 
மானவர்‌. 


664. ANITA: க்ஷமாபரபராயண: 
பசி, தாகம்‌, குளிர்‌, வெய்யில்‌, 


சோகம்‌, மோஹம்‌ என்று மாறி- 
மாறித்‌ தொடர்ந்துவரும்‌ து 


பன்பங்களில்‌ கலக்கம்‌ அடையாத உள்ளத்து 
டன்‌ ஸகிப்புத்‌ தன்மையை இயற்கையாகவே அடைந்திருக்கும்‌ 
முனிவர்களால்‌ அடையத்‌ தகுந்தவர்‌. 


665. [௭௭௭ க்ஷிப்ரக்ஷேமகர: 

தன்னை வழிபடும்‌ அடியார்களுக்கு விரைவிலேயே அவர்கள்‌ 
விரும்பிய ஸெளக்யத்தை அளிப்பவர்‌. 

666. Amie: க்ஷேமானந்த: 

இல்லற வாழ்க்கையில்‌ ஏற்படும்‌ (அழியும்‌ தன்மையுடைய) விஷய 


ஆனந்தம்‌, மோக்ஷ நிலையில்‌ ஏற்படும்‌ (அழியாத) பிரும்ஹானந்தம்‌ 
இவ்விரண்டு ஆனந்தங்களின்‌ வடிவமானவர்‌. 


நடப்‌ 


107 


667. ளிரிராகா: க்ஷோணீஸுரத்ரும: 
இம்மண்ணுலகில்‌, தேவலோகத்திலுள்ள கல்பக விருக்ஷம்‌ போல: 
இருந்து கொண்டு தர்ம புருஷார்த்தம்‌ முதல்‌, துன்பங்கள்‌ அனைத்தும்‌. 
திருகின்ற மோக்ஷ புருஷார்த்தம்‌ முடிய எல்லாவிதமான நலன்களையும்‌. 
அடியார்களுக்கு ஓயாமல்‌ வழங்கிக்‌ கொண்டிருப்பதனால்‌ பூலோக. 
கல்ப விருக்ஷமெனப்படுகிறார்‌. 
குறிப்பு: 668 முதல்‌ 688 வரை உள்ள இருபத்து ஒன்று நாமாக்கள்‌ 
ஸ்ரீ மஹாகணபதி பூலோக கற்பக விருக்ஷம்‌ என்பதை விளக்கு- 
கின்றன] 


668. எரா: தர்மப்ரத: 
அறம்‌ எனப்படும்‌ தர்ம புருஷார்த்தத்தைக்‌ கொடுப்பவர்‌, 


669. se: அர்தத: 
பொருள்‌ எனப்படும்‌ அர்த்த புருஷார்த்தத்தைத்‌ தருபவர்‌. 


670. கானா காமதாதா 
இன்பம்‌ எனப்படும்‌ காம புருஷார்த்தத்தைத்‌ தருபவர்‌. 


671. ada: ஸெளபாக்யவர்தன: 
பெண்களுக்கு தாங்கள்‌ உயிர்வாழும்‌ வரை எல்லாச்‌ சிறட்புடனும்‌: 
தங்கள்‌ கணவருக்கு நீண்ட ஆயுளை (ஸெளமங்கல்யத்தை)! 
தந்தருளுபவர்‌. 
672. fame: வித்யாப்ரத: 


இம்மையிலும்‌, மறுமையிலும்‌ எல்லா மேன்மைகளையும்‌ அடை... 
வதற்கு உரிய கல்வியை (வித்யையை) அருளுபவர்‌. 


678. 18848: விபவத: 
தனக்கும்‌, தன்‌ சுற்றத்தினருக்கும்‌; நாட்டிற்கும்‌, காட்டினருக்கும்‌: 
இன்பத்தைத்‌ தரும்‌ சிறந்த செல்வத்தை அளிப்பவர்‌. 
674. எக: புக்திமுக்திபலப்ரத: 
முற்பிறவிகளில்‌ செய்த எண்ணிறந்த புண்ணியங்களின்‌ பயனாக 
பிறவி முதல்‌ இடையறாமல்‌ தன்னை வழிபடுகின்ற உத்தமருக்கு, 
அறவே பிறவி ஏற்படாமல்‌ இருக்க அப்பிறவியிலேயே ஸகல கர்ம, 


108 


பலன்களையும்‌ அனுபவிக்கும்படி செய்து முடிவில்‌ பரம்‌ பொருளின்‌ 
உண்மை அறிவைக்‌ கொடுத்து உயிருடன்‌ இருக்கும்‌ போதே அரி- 
வில்லாத மோக்ஷ ஆனந்தத்தையும்‌ அளிப்பவர்‌. 


675... ஏராள: ஆபிருப்யகர: 
தன்னுடைய திருவடிகளை வந்தடைந்தவர்களான செல்வந்தர்‌- 
களுக்கும்‌, ஏழைகளுக்கும்‌, சிறந்த அறிவாளிகளுக்கும்‌, மடையர்‌- 
களான அறிவிலிகளுக்கும்‌ சிறிதும்‌ வேற்றுமை பாராட்ட ரமல்‌ 
இரங்கிய உள்ளத்துடன்‌ ஒன்று போல்‌ அருள்‌ பாலிப்பவர்‌. 
676. சிக: வீரஸ்ரீப்ரத; 
போரில்‌ பகைவர்களுடன்‌ போர்‌. புரிவதற்கு திறமை அற்று 
தன்னுடைய திருநாமத்தை ஸ்மரிப்பவர்களான அடியார்களுக்கு 
வீரலக்ஷ்மியை (போர்‌ புரிவதற்கான ஒப்பற்ற திறமையை) அளிப்பவர்‌” 
677. 14௭௭௭௭: விஜயப்ரத; 
அடி.யார்களுக்கு வீரல 


க்ஷ்மியை அளித்து அதன்‌ ட ஒட்‌ 
லக்ஷ்மியையும்‌ (சிறந்த வெ 


ந்றியையும்‌) தருபவர்‌. 
678° ஏக: ஸர்வவச்யதர: 


மிகவும்‌ தூய்மை வாய்ந்தவைகளான உடல்‌, வாக்கு, உள்ளம்‌ 
இவைகளால்‌ இடையறாமல்‌ தன்னை வழிபடும்‌ பக்தர்களுக்கு அடிமை- 
யாக இருந்து கொண்டு அவர்‌ களின்‌ விருப்பப்படி எதையும்‌ செய்பவர்‌. 


679. isluar கர்பதோஷஹா 
பெண்களால்‌ தரிக்கப்ப 


டும்‌ கர்பமானது பூரணமாக வளர்ச்சி 
பெற்று 9 அல்‌ 


லது 10வது மாதத்தில்‌ குழந்தையாகத்‌ 
முன்பே, கேடு அடைந்து மாசமுற்றுப்‌ போவ 
அகற்றிப்‌ பூர்ணமாகக்‌ கர்ப்பத்‌ 
தோன்றும்படி. செய்பவர்‌, 


தோன்றுவதற்கு 
தற்கான தோஷங்களை 
தைக்‌ காப்பாற்றிக்‌ குழந்தையைத்‌ 


680. ஏரின்‌: புத்ரபெளத்ரத; 
அடியார்களுக்கு ஆண்மக்கள்‌, பெண்மக்கள்‌, 


அவர்களுக்கு 
பேரன்‌, பேத்திகள்‌ என்று குறைவில்‌ 


லாத மக்கட்பேற்றைத்‌ தருபவர்‌. 


ட்‌ 


. 4797 க அதது 


து 


109 


681. கொ: மேதாத: 
கற்ற விஷயங்களைப்‌ பற்றிய அறிவு மறையாமல்‌ இருக்கும்‌: 
தன்மை வாய்ந்ததும்‌, எப்போதும்‌ அதன்‌ தோற்றம்‌ குன்றாது காத்து 
வருவதுமான மேதை எனப்படும்‌ புத்தி விசேஷத்தைத்‌ தந்தருளுபவர்‌. 

682. சரப: கீர்தித: 


ஈகை முதலான நற்குணங்களால்‌ ஏற்படும்‌ புகழை ஓங்கி வளரச்‌ 


-சய்பவர்‌ 


683. எரிக்‌ சோகஹாரி 
ஆத்ம ஸ்வரூபத்தைப்‌ பற்றிய நல்லறிவு இல்லாததால்‌ ஏற்பட்ட 
சோகத்தை ஆத்ம ஸ்வரூபத்தின்‌ உண்மை அறிவால்‌ அகற்றுபவர்‌. 
[““ஆத்மாவை அறிந்தவன்‌ சோகத்திலிருந்து விடுபடுகின்றான்‌?? 
“என்‌ எக னரா” “தரதி சோகம்‌ ஆத்மவித்‌? என்ற சாந்தோக்யோ 
பநிஷத்‌ வசனம்‌ இங்கு கவனத்திற்கு உரியதாகும்‌] 


684. எரா: தெளர்பாக்யநாசன : 
முற்பிறவியில்‌ செய்துள்ள பாவத்தின்‌ பயனாக, அனுகூலம்‌ 
இல்லாத கணவன்‌, தீராத பிணிகளால்‌ நேர்ந்த துன்பம்‌, ஏம்மையால்‌ 
உண்டான துயரம்‌ ஆகிய தெளர்பாக்யத்தை அடைந்த பெண்களைத்‌ 
தன்னை வழிபடும்படி செய்து அவர்களுடைய தெளர்பாக்யத்தை 
அகற்றி அவர்களுக்கு ஸெளபாக்யத்தை அளிப்பவர்‌. 


685. ஏரு னான்‌: பரதிவாதிமுகஷ்தம்ப: 
தனத. அடியார்களின்‌ . உள்ளத்தைப்‌ புண்படுத்தித்‌ தகாத 
சொற்களைச்‌ சொல்கின்ற தீயவர்களின்‌ நாக்கை அசைக்க முடியாதபடி 
(பேசமுடியாதபடி.) செய்பவர்‌. அல்லது, அறிஞர்களின்‌ அவைகளில்‌, 
வித்வான்‌ ௧ளான தனது பக்தர்களை அவமானப்படுத்த முற்படும்‌ 
ப்ரதிவாதிகளான வித்வான்‌ ௧¢ளுடைய வாயைத்‌ திறக்க முடியாமல்‌ 
செய்பவர்‌. 


686. கச[ஏளாா னா: ருஷ்டசித்தப்ரஸாதன : 
அரசன்‌, பணக்காரன்‌ முதலிய ப்ரபுக்களிட ம்‌ பணிபுரியும்‌ தன து 


அடியார்களிடம்‌ சினங்கொண்ட ப்ரபுக்களுடைய உள்ளங்களைச்‌ 


சினமற்றதாகச்‌ செய்து ஸகேகம்‌ நிறைந்ததாகச்‌ செய்பவர்‌. 


110 


687. ஏனா: பராபிசாரசமண: 
தனது அடியார்களை இறந்து போகும்படி செய்வதற்காக அவர்‌- 
களுடைய பகைவர்களால்‌ செய்து முடிக்கப்பட்ட அபிசார கர்மாவை 
பயனற்றதாகச்‌ செய்பவர்‌. [தனது அடியார்களை இறந்து போகாமல்‌ 
காப்பாற்றி உயிர்வாழும்படி செய்பவர்‌ என்பது கருத்து. ] 
688. ஓ NIT: து;க பஞ்ஜனகாரக: 
ஒப்புயர்வற்ற. தனது அடியார்களுக்கு அனாதிகாலமாக பிறப்பு. 
மூப்பு, இறப்பு என்று தொடர்ந்து வரும்‌ தீராத துன்பங்கள்‌ அனைத்தை 
யும்‌ அறவே அகற்றுபவர்‌. 
(அழிவில்லாத ஆனந்த 
என்பது கருத்து.) 


[குறிப்பு: 689 முதல்‌ 708 வரை உள்ள 
மகாகணபதியை 


ரூபமான மோக்ஷத்தை அளிப்பவர்‌ 


இருபது நாமாக்கள்‌ ஸ்ரீ: 
“காலத்தின்‌ வடிவன்‌” என்று நிரூபிக்கின்றன ]. 
689. ௭௭: லவ: 
ஆயிரம்‌ , இதழ்கள்‌ கொண்ட தாமரைப்‌ பூவை கூர்மையான 
ஊசியால்‌ குத்தும்போது ஒவ்வொரு இதழிலும்‌ ஊசி கடந்து செல்லும்‌ 
நேரம்‌ லவம்‌ எனப்படும்‌. அத்தகைய லவம்‌ எனப்படும்‌ காலமாக 
இருப்பவர்‌. 


690. எர*: த்ருடி: 
ஆயிரம லவங்களுடைய அள 


5 த்‌ வுள்ள காலம்‌ த்ருடி எனப்படும்‌ 
அத்தகைய தருடியாக இருப்பவர்‌. 


691. ஈனா கலா 
முப்பது காஷ்டைகள்‌ தொ 
கைய கலையாக இருப்பவர்‌. 
(காஷ்டா என்ற நாமத்தின்‌ உரையில்‌ 
காண்க.) ட்‌ 


ண்ட காலம்‌ கலை எனப்படும்‌. அத்த- 
காஷ்டையின்‌ ஸ்வரூபத்தைக்‌ 


692. 815௧1 காஷ்டா 
பதினெட்டு நிமேஷங்கள்‌ கொண்ட காலம்‌ க 
அத்தகைய காஷ்டா எனப்படும்‌ காலமாக தி 
(நிமேஷ: 
தைக்‌ காண்க.) 


ரஷ்டை எனப்படும்‌. 
கழ்பவர்‌. 
என்ற நாமத்தின்‌ உரையில்‌ நிமேஷத்தின்‌ ஸ்வரூபத்‌. 


111 


699. 19௭: கிமேஷ: 
முப்பது தத்பர காலத்தின்‌ அளவு கொண்டது நிமேஷமாகும்‌. 
அத்தகைய நிமேஷமாகவும்‌ இருப்பவர்‌ 
(தத்பர: என்ற நாமத்தின்‌ உரையில்‌ அதன்‌ ஸ்வருபத்தைக்‌ 
காண்க) 
694. எம: தத்பர: 
நூறு த்ருடியின்‌ காலம்‌ கொண்டது தத்பரம்‌ ஆகும்‌. அத்தகைய 
தத்பர கால வடிவமானவர்‌. 
695. எர: க்ஷண: 
முப்பது கலைகளின்‌ அளவு கொண்ட காலம்‌ க்ஷணம்‌ எனப்படும்‌. 
அத்தகைய க்ஷண வடிவமானவர்‌. 


696. ஏகி கடீ 


ஆறு க்ஷணங்கள்‌ சேர்ந்த காலம்‌ கடீ எனப்படும்‌. அத்தகைய 
கடீ வடிவமானவர்‌. 


697. ஏர்‌ முஹூர்தம்‌ 
இரண்டு கடீ காலம்‌ சேர்ந்தது. ஒரு முஹூாஈத்தமாகும்‌. அத்தகைய 
முஹூர்த்த வடிவமானவர்‌. 
698, ௭5: ப்ரஹர: 
நான்கு முஹூர்த்தங்கள்‌ சேர்ந்தது ஒரு ப்ரஹரமாகும்‌ அத்தகைய 
.௦ப்ரஹர வடிவமானவர்‌. 
699. ளா திவா 
நான்கு பிரஹர காலம்‌ பகலாகும்‌. அத்தகைய பகலாக இருப்பவர்‌. 
700. ௭8௭௭ ஈக்தம்‌ 
நான்கு பிரஹர காலம்‌ இரவாகும்‌. அத்தகைய இரவாக இருப்பவர்‌. 
701. ஏகா அஹர்நிசம்‌ 
எட்டு ப்ரஹரங்கள்‌ கொண்ட காலம்‌ (இரவும்‌ பகலும்‌ சேர்ந்தது) 
ஒரு தினமாகும்‌. அத்தகைய நாள்‌ வடிவமானவர்‌. 
702. ௭4: பக்ஷ: 
பதினைந்து நாட்கள்‌ கொண்டது ஒரூ பக்ஷமாகும்‌, அத்தகைய 


பக்ஷ வடிவமானவர்‌. 


112 


703. ரர: மாஸ: 
இரண்டு பக்ஷங்கள்‌ சேர்ந்து 
மாதமாக இருப்பவர்‌. 


ஒரு மாதமாகும. அத்தகைய 


104. ௭௭ அயனம்‌ 
ஆறு மாதங்கள்‌ சேர்ந்தது) அயனம்‌ எனப்படும்‌. 


அத்தகைய 
அயனமாக இருப்பவர்‌. 


705. ஏர வர்ஷம்‌ 
இரண்டு அயனங்கள்‌ கொண்ட காலம்‌ மனிதர்களுக்கு ஒரு 
ஆண்டாகும்‌. அத்தகைய ஆண்டு வடிவமானவர்‌. 


706. ஏரா யுகம்‌ 
முன்னூற்று அறுபது மனித வருடங்கள்‌ கொண்ட காலம்‌ தேவர்‌- 
களுக்கு ஒரு வருடமாகும்‌. தேவ வருடங்கள்‌ பன்னிரண்டாயிரம்‌ 
சேர்ந்தது ஒரு சதுர்யுகமாகும்‌. (க்ருதம்‌, த்ரேதா, த்வாபரம்‌, கலி 
என்ற நான்கு யுகங்கள்‌ சேர்ந்தது ஒரு சதுர்யுகமாகும்‌) அத்தகைய 
சதுர்யுக வடிவமாக இருப்பவர்‌. 
707. கண: கல்ப: 
சதுர்யுகங்களின்‌ ஆயிரம்‌ சேர்ந்தது ஒரு கல்பம்‌ ஆகும்‌. (பிரும்ம 
தேவனுடைய பகலும்‌, அது 


பால்‌ இரவும்‌ கல்பமாகும்‌) பிரும்மா வி- 
னுடைய பகல்‌ முடியும்போது ஏற்படும்‌ லயமானது தைனந்தின 
(தினந்தோறும்‌ ஏற்படும்‌) பிரளயம்‌ எனப்படும்‌. அத்தகைய கல்ப- 
காலமாக இருப்பவர்‌. 


708. ௭௭௭௪: மஹாலய: 
எழுபத்து இரண்டு ஆயிரம்‌ கல்பங்கள்‌ சேர்ந்‌ 
எனப்படும்‌. இந்த மஹாலயம்‌ பிரும்ம தேவனுக்‌ 
முடிந்து அவரும்‌ மறையும்‌ காலமாகும்‌. 
காலமாகவும்‌ இருப்பவர்‌. 


ர்குறிப்பு: 709 வது முதல்‌ 


தது மஹாலயம்‌ 
௫ தூறு ஆண்டுகள்‌ 
அத்தகைய மஹாப்ரளய 


ப்‌ அர்த 729 வது முடிய இருபத்து ஒன்று 
நாமாக்கள்‌ ஸ்ரீ மஹாகணபதியை, காலத்தைக்‌ கணக்கிடுவதற்குக்‌ 
காரணமாக இருப்பதும்‌ வானவீதியில்‌ ஒளிகளுடன்‌. மிளிர்கின்ற து-- 
மான ஜ்யோதிர்கண வடிவனாக வருணிக்கின்‌ றன.] ie 


4 


113 


709. என்‌: ராசி: 
மேஷம்‌, ரிஷபம்‌, மிதுனம்‌, கடகம்‌, ஸிம்ஹம்‌, : கன்யா, துலா, 
வ்ருச்சிகம்‌, தநுஸ்‌. மகரம்‌ கும்பம்‌, மீனம்‌ எனப்படும்‌ பன்னிரண்டு 


ராசிகளின்‌ வடிவமானவர்‌. 


710. என தாரா 


அச்வரீ முதல்‌ ரேவதீ முடிய இருபத்து ஏழு ஈக்ஷத்திரங்களின்‌ 
வடிவமாய்‌ இருப்பவர்‌. 


717. என: திதி: 

ப்ரதமை முதல்‌ பெளர்ணம்‌ அல்லது அமாவாஸ்யை முடிய 
பதினைந்து திதிகளின்‌ வடிவ்மான, சந்திரனின்‌ வளர்ச்சியையும்‌, 
தளர்ச்சியையும்‌ அடைகின்ற கலைகளாக இருப்பவர்‌. 


712. ளா: யோக: 
விஷ்கம்பம்‌ முதல்‌ வைதிருதி முடிய இருபத்து ஏழு யோகங்கள்‌, 
அம்ருதம்‌, ஸித்தி, ஆனந்தம்‌ முதலிய யோகங்கள்‌ ஆகிய எல்லாவித- 
மான யோகங்களின்‌ ஸ்வரூபமாக இருப்பவர்‌. 


713. 87%: வார: 
ஞாயிறு, திங்கள்‌, செவ்வாய்‌, புதன்‌. வியாழன்‌, வெள்ளி, சனி 
என்று ஏழு கீழமைகளின்‌ (வாரங்களின்‌) வடிவமாக இருப்பவர்‌. 


714. எரா கரணம்‌ 
பவம்‌, பாலவம்‌. கெளரவம்‌, தைதிலம்‌, கரம்‌, வணிஜை, பத்ரம்‌ 
என்ற சரகரணங்கள்‌ ஏழு, சகுனி, சதுஷ்பாதம்‌, நாகவம்‌, 
கிம்ஸ்துக்னம்‌ என்ற ஸ்திர கரணங்கள்‌ நான்கு இத்தகைய பதினோரு 
கரணங்களாகவும்‌ இருப்பவர்‌. 


175. எக அம்சகம்‌ 
அச்வினீ முதலிய ஈக்ஷத்ரங்கள்‌ ஓவ்வொன்றுமே நான்கு 
அம்சங்கள்‌ கொண்டவைகள்‌ ஆகும்‌. அத்தகைய அம்சகங்களாக 
இருப்பவர்‌. 


114 


116. AAT லக்னம்‌ 


மேஷம்‌. முதலிய ராசிகளின்‌ உதயம்‌ (தோற்றம்‌) அதற்குரிய 


காலம்‌ லக்னம்‌ எனப்படும்‌. அத்தகைய லக்னத்தின்‌ ஸ்வரூபமாக 
இருப்பவர்‌. 


717. இரா ஹோரா 


லக்னத்தின்‌ சரியான அரை அளவு காலம்‌ ஹோரை எனப்படும்‌. 
அத்தகைய ஹோரையாக இருப்பவர்‌. 


718. HAART காலசக்ரம்‌ 
சிசுமாரம்‌ எனப்படும்‌ ஒருவகை ஜந்துவின்‌ வடிவமாக அமைந்தி- 
ருக்கும்‌, க்ரஹங்கள்‌ , ௩க்ஷக்ரங்கள்‌, ஸப்தரிஷிகள்‌ , துருவன்‌ ஆகியவை 
களின்‌ கூட்டமே சைசுமாரம்‌ காலச்சக்ரம்‌ எனப்படும்‌. 


அத்தகைய 
காலச்சக்ரத்தின்‌ ஸ்வரூபமாக இருப்பவர்‌. 


[சைசுமாரமெனப்படும்‌ காலச்சக்ரத்தைப்பற்றி பாகவத புராணத்தில்‌ 
ஐந்தாவது ஸ்கந்தத்தில்‌ காண்க] 


719. ரே: மேரு: 
ஸூர்யன்‌ முதலிய க்ரஹங்களால்‌ வலம்‌ வரப்படுவதும்‌, தங்க- 


மயமான தும்‌, ஒளிகளால்‌ பிரகாசிக்கின்றதுமான மலையானது மேரு- 
வாகும்‌. அத்தகைய மேருவாகவும்‌ இருப்பவர்‌. 


720. ஏன: ஸப்தர்ஷய: 
மரீசி, அத்ரி, அங்கிரஸ்‌, புலஸ்த்யர்‌, புலஹர்‌, க்ரது, வஸிஷ்டர்‌ 
என்ற ஏழு மஹர்ஷிகளின்‌ ஸ்வரூபமாக இருப்பவர்‌, (மஹாபாரதம்‌ 
சாந்தி பர்வம்‌ 940 வது அத்யாயத்தில்‌ ஸப்தரிஷிகளைப்‌ பற்றிக்‌ 
கூறப்பட்‌ டிருக்கின்ற து.) * 
721. ச: தருவ: 
உத்தான பாதருக்கும்‌, ஸுநீதிக்கும்‌ மகனாகத்‌ தோன்றிய, 
துருவன்‌ என்ற திருநாமம்‌ பூண்ட அரச குமாரன்‌, நாரத முனிவருடைய 
உபதேசத்தால்‌, ஆறு மாதங்களிலேயே கானகத்தில்‌ கடுந்தவம்‌ 
புரிந்து, நாராயணனுடைய அருளைப்‌ பெற்று, இம்மையில்‌ எல்லா- 
விதமான ஸெளக்யங்களையும்‌ பெற்று, மேருவின்‌ உச்சியில்‌ ஸகல 


ஜ்யோதிகளுக்கும்‌ மேலாக வீற்றிருந்து விளங்குகிறான்‌. அந்த 
துருவனாகவும்‌ இருப்பவர்‌, 


115 


722. 176: ராஹு; 

(பர்வ காலங்களில்‌  கிரஹணா வேளையில்‌) பெளர்ணமியிலும்‌, 
அமாவாஸ்யையிலும்‌, சந்திரனையும்‌, ஸூர்யனையும்‌ விழுங்குகின்ற 
(மறைக்கின்‌ ற) பாம்பு வடிவமான ராஹு என்ற கிரஹமாக இருப்பவர்‌ 
[ராகுவின்‌ நிழலாகும்‌ “கேது” எனப்படும்‌ சாயாக்ரஹத்தை, அதற்கு 
தனித்த உருவமில்லாததால்‌ இங்கு குறிப்பிடவில்லை] 

723. Mra: மந்த: 

ஸர்யனுடைய மைந்தனான, மெதுவாக ஸஞ்சரிக்கும்‌ ஸ்வபாவ- 

முள்ள சனி எனப்படும்‌ கிரமமாக இருப்பவர்‌, 


724. ஈரச்‌: கவி: 


அஸாுரர்களின்‌ குருவான சுக்ராசார்யருடைய வடிவமாக 
இருப்பவர்‌. 


725. எ: ஜீவ: 
தேவர்களின்‌ ஆசார்யனான ப்ருஹஸ்பதியின்‌ வடிவமானவர்‌. 


726. ஏஎ: புத: 
தாரையிடம்‌ சந்திரனுக்குப்‌ புதல்வனாகத்‌ தோன்றிய புதன்‌ 
எனப்படும்‌ சுபக்ரஹமாகவும்‌ இருப்பவர்‌. 


727. ஏர: பெளம: 
பூமிதேவியின்‌ புதல்வனான அங்காரகன்‌ எனப்படும்‌ கிரஹத்தின்‌ 
உருவமாக இருப்பவர்‌. 


728. எளி சசி 
சந்திரன்‌ அத்ரி முனிவருக்கு அனஸூயையிடம்‌ தோன்றியவர்‌. 
ரோஹிணி முதலிய தாரைகளுக்குக்‌ கணவர்‌. கொடி செடிகளைத்‌ 
தன்னுடைய குளிர்ந்த கதிர்களால்‌ வளர்ப்பவர்‌. இரவு நேரத்தில்‌ 
இருளை அகற்றி உயிரினங்களுக்கு உதவி புரிகின்றவர்‌. அத்தகைய. 
சந்திரனாக இருப்பவர்‌. 


729. «fe: ரவி: 
ஸூர்யன்‌ கச்யப முனிவருக்கு அதிதி தேவியிடம்‌ தோன்றியவர்‌. 
சாயை, ஸுவர்சலை இவர்களின்‌ கணவர்‌. தன்னுடைய ஆயிரக்கண 
க்கான கதிர்களால்‌ இவ்வுலகத்தை உயிர்வாழும்படி செய்பவர்‌ 


116 


தன்னுடைய தோற்றததாலும்‌, மறைவாலும்‌ உலகத்தினர்‌ 
பகல்‌, இரவு என்ற விபவ ஹாரத்தை ஏற்படுத்தியவர்‌. அத்தகைய 
பெருமை வாய்ந்த ஸூர்யனாத இருப்பவர்‌. 
[குறிப்பு: 780 வது முதல்‌ 766 வது 
ஸ்ரீ மஹாகணபதியை சேதனமும்‌, 
தாழ்வுடன்‌ கூ 
விளக்குகின்‌ றன ] 


முடிய முப்பத்து ஏழு நாமாக்கள்‌ 
ஜடமும்‌, எண்ணிறந்த ஏற்றத்‌ 
டியதுமான அர்த்த பிரபஞ்சத்தின்‌ வடிவமாக 


730. கான: கால: 
இவ்வுலகத்தின்‌ அழிவு ரூபமான தொழிலாக இருப்பவர்‌. 

gfe: ஸ்ருஷ்டி ; 
இவ்வுலகின்‌ படைத்தலாகிய தொழிலாகவும்‌ இருப்பவர்‌. 

192. ர்‌: ஸ்திதி; = 
இவ்வுலகத்தைக்‌ காப்பாற்றுதல்‌ என்ற செயலாகவும்‌ இருப்பவா, 

789. fade 


அசையும்‌ பொருள்‌ 
உலகின்‌ வடிவமானவர்‌ 


794. 8: பூ: 
மணமுள்ள தும்‌, 
தாங்கிக்‌ கொண்டிருப்‌ 


* அசையாப்‌ பொருள்‌ என்று இருவகைப்படும்‌ 


கடினமானதும்‌ உயிரினங்கள்‌ படப்பட அடம்‌ 

பதுமான பூமியின்‌ வடிவமானவர்‌. 

785. ஏர; ஆப; 
சுவையான தும்‌, குளிர்ச்சியான தும்‌, த்ரவமாய்‌ இருப்பதும்‌, மண்‌ 

பொருளைக்‌ கரையும்படி செய்வதும்‌, உலகில்‌ 

காட்டிலும்‌ அதிகமான இடத்தில்‌ இருப்பதுமான 

தண்ணீர்‌ வடிவமானவர்‌. 


736. ஏர: அக்நி; 
உஷ்ண ஸ்பர்சம்‌ உள்ளதும்‌, 
செயல்கள்‌ உள்ளதும்‌, 
வியாபித்திருப்பதுமான 


எரித்தல்‌, பிரகாசித்தல்‌ என்ற 
நீரைக்‌ காட்டிலும்‌ அதிகமான இடத்தில்‌ 
தீயாக இருப்பவர்‌. 


௭௭-௭௭ விச்வம்‌ ஸ்தாவரம்‌ ஜங்கமம்‌ யத்‌ 


IE 


ட்டி. 


117 


1317. HET மருத்‌ 
அனைத்தையும்‌ உலரும்படி (சோவிக்கும்படி) செய்வதும்‌, தீயைக்‌ 
காட்டிலும்‌ எங்கும்‌ வ்யாவித்திருப்பதும்‌, உருவம்‌ அற்றதும்‌, ஸ்பர்ச- 
த்தால்‌ உணரப்படுவதுமான வாயுவாக (காற்றாக) இருப்பவர்‌. 
788. கிர வ்யோம 
- ஓலிகளுக்குக்‌ காரணமாய்‌ இருப்பதும்‌, காற்று முதலிய நான்கு 
பூதங்களுக்கு இடம்‌ தருவதும்‌, ஒன்றுடனும்‌ சேராததும்‌, உருவம்‌ 
அற்றதுமான ஆகாசமாய்‌ இருப்பவர்‌. 
799. எனத: அஹங்க்ருதி: 
சப்தம்‌. ஸ்பர்சம்‌, ரூபம்‌, ரஸம்‌, கந்தம்‌ என்ற ஐந்து தன்மாத்தி- 
ரைகளுக்குக்‌ காரணமான தும்‌, மஹத்‌ தத்துவத்திலிருந்து தோன்றி- 
யதுமான அஹங்காரம்‌ எனப்படும்‌ தத்துவமாக இருப்பவர்‌, ' 
740. எத: ப்ரக்ருதி: 
ஸாங்க்ய மதத்தில்‌, மஹத்தத்வம்‌ முதலான உலகம்‌ அனைத்திற்கும்‌ 
முலகாரணமாகக்‌ கூறப்படும்‌ முலப்ரக்ருதியாக இருப்பவர்‌. 
741. 9419 புமான்‌ 
ஸாங்கியர்களால்‌ புருஷன்‌ எனப்படும்‌ தத்துவமானது “காரண- 
மாகவோ, கார்யமாகவோ, இரண்டுமாகவோ இல்லாதது; தாமரை 
இலையின்மேல்‌ உள்ள நீர்‌ போன்று ஒன்றுடனும்‌ சேராதது? என்று 
கூறப்படுகின்றது. அத்தகைய தத்துவமாக இருப்பவர்‌. j 
742. எனா ப்ரஹ்மா 
காமேச்வரியின்‌ மஞ்சத்தின்‌ பாதமாக இருக்கும்‌ (கட்டிலின்‌ 
காலாக இருக்கும்‌) பிரம்ம தேவனாக இருப்பவர்‌ 


748. ன: விஷ்ணு: 
காமேச்வரியின்‌ மஞ்சத்தின்‌ பாதமாக . இருக்கும்‌ (கட்டிலின்‌ 
காலாக இருக்கும்‌) விஷ்ணுவாகவும்‌ இருப்பவர்‌. 
744. 1௭: சிவ: 
மஞ்சத்தின்‌ மேல்‌ (கட்டிலின்‌ மேல்‌) காமேச்வரியை மடியில்‌ 
வைத்துக்‌ கொண்டு வீற்றிருக்கும்‌ காமேச்வர ரூபமாகவும்‌ இருப்பவர்‌, 


118 


745, கூ: ருத்ர: 
காமேச்வரியின்‌ மஞ்சத்தின்‌ பாதமாக இருக்கும்‌ 
காலாக இருப்பவரான) ருத்ரனாக இருப்பவர்‌. 


746. SH: ஈச: 
காமேச்வரியின்‌ மஞ்சத்தின்‌ 
இருக்கும்‌ ஈசனாக இருப்பவர்‌. 


(கட்டிலின்‌ 


பாதமாக (கட்டிலின்‌ காலாக) 


747. வரக: சக்தி: 
மஞ்சத்தின்‌ (கட்டிலின்‌) மேல்‌ காமேச்வரருடைய மடியில்‌ வீற்றி- 
ருக்கும்‌ காமேச்வரியாக இருப்பவர்‌. 
748. ஏரி: ஸதாசிவ: 
மஞ்சத்தின்‌ (கட்டிலின்‌) மேல்‌, காமேச்வரியுட ன்‌ 
வீற்றிருக்க ஆதாரமாக இருக்கும்‌ பலகையாக வி 
ஸவரூபனாகவும்‌ இருப்பவர்‌. 


காமேச்வரர்‌ 
எங்கும்‌ ஸதாசிவ 


749. fast: த்ரிதசா: 
இந்திரன்‌ முதலான 


முப்பத்து முன்று கோடி தேவர்களாக 
இருப்பவர்‌. 


750. ஏசா: பிதர: 

அக்நிஷ்வாத்தர்‌ முதலான பித்ருக்களின்‌ வடிவமானவர்‌ 
751. 144: ஸித்தா: 

கபிலர்‌ முதலிய ஸித்த புருஷர்களின்‌. வடிவமானவர்‌ 
752. அள: யக்ஷா: 

குபேரன்‌ முதலிய யக்ஷர்களாக இருப்பவர்‌. 


759. ரர ரக்ஷாம்ஸி 
அரக்கர்களுடைய வடிவமாய்‌ இருப்பவர்‌, 
754. (கா: கின்னரா: 


கின்னரர்‌ எனப்படும்‌ 


தேவ விசேஷர்களுடைய வடிவமாய்‌ 
்‌ இருப்பவர்‌; 


ப்ள; 


119 


755. எர; ஸாத்யா: 


மன:, அநுமந்தா, ப்ராண: நர: யான:, சித்தி:, ஹய:, 


நய; 


ஹம்ஸ:, நாறாயண:, ப்ரபவ:, விபு: என்று பன்னிரண்டு ஸாத்யர்கள்‌ ய 
வடிவமாய்‌ இருப்பவர்‌.  [ஸாத்யர்களைப்பற்றிய விஷயத்தை வாயு 


புராணத்தில்‌ காண்க.] 


756. எ: வித்யாதரா: 


தேவ விசேஷர்களான வித்யாதரர்களின்‌ 
விளங்குபவர்‌. 


757. இளா: பூதா: 

பிசாசம்‌ முதலிய பூதங்களாகவும்‌ இருப்பவர்‌. 
758. ஈனா: மனுஷ்யா: 

மனிதர்களாகவும்‌ இருப்பவர்‌. 
759. 8௭: பசவ: 

விலங்குகளாகவும்‌ இருப்பவர்‌. 
760. எ: ககா: 

பறவைகளாகவும்‌ இருப்பவர்‌. 
661. என்‌: ஸமுத்ரா: 

ஏழு விதமான கடல்களாகவும்‌ இருப்பவர்‌. 
762. ஏர்பு: ஸரித: 

நதிகளின்‌ (ஆறுகளின்‌) வடிவமானவர்‌. 
768. ளா: சைலா: 


மலைகளின்‌ வடிவமானவர்‌. 


764. ௮௭8 பூதம்‌ 
இறந்த காலத்தின்‌ ஸ்வரூபமானவர்‌. 


765. WEAN பவ்யம்‌ 
வரூங்காலமாக இருப்பவர்‌. 


ஸ்வரூபமாய்‌ 


120 


766. எளி: பவோத்பவ: 
சிவபெருமானிடமிருந்து தோன்றியவர்‌, 
ஸம்ஸாரத்தைத்‌ தோற்றி வைப்பவர்‌, 
(குறிப்பு: 767 முதல்‌ 798 வது முடிய இருபத்து ஏழு நாமாக்கள்‌ 
ஸ்ரீ மஹாகணபதியை ஆஸ்திகர்களுடையவும்‌, நாஸ்திகர்களுடையவும்‌ 


பிரமாண நூல்களின்‌ வடிவமாய்‌ இருக்கும்‌ ஸகல சப்த பிரபஞ்ச 
ரூபராக அறிவிக்கின்‌ றன ] 


அல்லது பிறப்பாகிற 


767. ௭48 ஸாங்க்யம்‌ 
கபில முனிவரால்‌ உபதேசிக்கப்பட்‌ டதும்‌, “பிரகிருதி ஒன்று, 
விக்ருதி பதினாறு, ப்ரக்ருதியாயும்‌ விக்ருதியாயும்‌ இருப்பது ஏழு, 
ப்ரக்ருதியாயும்‌ விக்ருதியாயும்‌ இல்லாதது ஒன்று என்று நான்கு 
கூறாகப்‌ பிரித்து இருபத்து ஐந்து தத்துவங்களை” விளக்குவதுமான 
ஸாங்கிய சாஸ்திரக்தின்‌ வடிவமானவர்‌. 


768. ASIAN பா தஞ்ஜலம்‌ 


பதஞ்ஜலி முனிவரால்‌ உபதேசிக்கப்பட்ட “ஸாமஸூத்ர நிதானம்‌” 
எனப்படும நூலின்‌ வடிவமானவர்‌. 


769. சிர: யோக: 


அரவர்‌ அரசனான ஆதிசேஷ பகவா 
அஷ்டாங்க யோகத்தை 
இருப்பவர்‌. 


னல்‌ உபதேசிக்கப்பட்ட தும்‌ 
விளக்குவதுமான யோக தர்சனமாக 


770, மனார்‌ புராணானி 

ப்ராம்ஹம்‌, பாத்மம்‌ முதலான ப 

டையவும்‌, காணேசம்‌ முதலான பதி 
யவும்‌ உருவம்‌ ஆனவர்‌. 


தினெட்டு மஹாபுராணங்களு- 
னெட்டு உப்புராணங்களுடை- 


771. அரள: ச்ருதி: 

ருக்வேதம்‌ முதலிய நான்கு வேதங்களின்‌ உருவமாக இருப்பவர்‌. 
772. ஊரு: ஸ்ம்ருதி: 

மனு, யாக்ஞுவல்க்யர்‌, ஆபஸ்தம்பர்‌, சங்கர்‌, 'லிகிதர்‌, பராசரர்‌ 


முதலிய முனிவர்களால்‌ இயற்றப்பட்ட பதினெட்டு ஸ்ம்ருதிகளின்‌ 
(அறநூல்களின்‌) வடிவமானவர்‌, 


121 


779, சகர வேதாங்கானி 

சிக்ஷை, எழுத்துக்களின்‌ உச்சரிப்பு முதலியவஜ்றை விளக்கும்‌ 
நூல்‌, கல்பம்‌, வேதத்தால்‌ விதிக்கப்பட்ட கர்மாக்களைச்‌ செய்யும்‌ 
முறையை விளக்கும்‌ நூல்‌, வ்யாகரணம்‌ சொற்களின்‌ இலக்கண- 
த்தைக்‌ கூறும்‌ நூல்‌, சந்த: விருத்தங்களை- பலவிதமான பாட்டு 
வடிவமான மந்திரங்களின்‌ மெட்டுக்களை விளக்கும்‌ நூல்‌, ஜ்யோதி- 
ஷம்‌ கர்மாக்களை அனுஷ்டிக்க உரிய காலத்தை விளக்கும்‌ நூல்‌, 
நிருக்தம்‌ வேதத்திலேயே பெரும்பாலும்‌ வழங்கப்படும்‌ சொற்களின்‌ 
இலக்கணத்தைக்‌ கூறும்‌ நூல்‌ எனப்படும்‌ ஆறுவிதமான வேதத்தின்‌ 
அங்க சாஸ்திரங்களாக இருப்பவர்‌ 


774. ஏ ஸதாசார: 
சிஷ்டாசாரங்களை சுருக்கிக்‌ கூறும்‌ தர்ம சாஸ்திரத்தின்‌ 
உருவமானவர்‌, 


775: அிர்சார மீமாஸா ்‌ 

கர்ம காண்டத்தில்‌ கூறியிருக்கும்‌ தர்மஸ்வரூபத்தைப்‌ பன்னி- 
ரண்டு அத்யாயங்களிலும்‌, தேவதா காண்டத்தில்‌ கூறியிருக்கும்‌ 
தேவதா ஸ்வரூபத்தை நான்கு அத்யாயங்களிலும்‌ ஆயிரத்துக்கும்‌ 
மேலான ஸுத்திரங்களால்‌ விளக்கி ஜைமினி முனிவரால்‌ இயற்றப்‌ 
பட்ட (பதினாறு அத்யாயங்கள்‌ கொண்ட) நூல்‌, பூர்வ (தர்ம) மீமாம்‌- 
ஸை ஆகும்‌. ஞான காண்டத்தில்‌ வருணித்திருக்கும்‌ ப்ரும்ஹ ஸ்வ- 
ரூபத்தை நான்கு அத்யாயங்களில்‌ அநேகம்‌ ஸுத்திரங்களால்‌ விளக்கி - 
வ்யாஸ முனிவரால்‌ இயற்றப்பட்‌ ட நூல்‌; உத்தர (ப்ரஹ்ம) மீமாம்ஸை 
ஆகும்‌. உபாஸனா காண்டத்தில்‌ காணப்படும்‌ உபாஸனம்‌ அல்லது 
த்யானம்‌ எனப்படும்‌ பக்தியின்‌ ஸ்வரூபத்தை மூன்று அத்யாயங்க- 
ளில்‌ அறேகம்‌ ஸுத்திரங்களால்‌ விளக்கி சாண்டில்ய முனிவரால்‌ 
இயற்றப்பட்ட நூல்‌, பக்தி மீமாம்ஸை ஆகும்‌. இந்த மூன்று மீமாம்‌- 
ஸைகளின்‌ வடிவமானவர்‌. 


776. ஊன்னா: நயாயவிஸ்தர: 
கணாத முனிவர்‌ இயற்றிய ஸூத்ர வடிவமான வைசேஷிக தர்சன- 
மாகவும்‌, கெளதம முனிவர்‌ இயற்றிய ஸூத்ர வடிவமான ந்யாய 
தர்சனமாகவும்‌ இருப்பவர்‌, 


122 


£777. ஏற: ஆயுர்வேத: 
ரக்‌ வேதத்திற்கு உபவேதம்‌ எனப்படுவதும்‌, மாந்தர்களின்‌ பல- 
விதமான பிணிகளையும்‌, அதனைப்‌ போக்கடிப்பதற்கான எண்ணிறந்த 


மருந்துகளையும்‌ பற்றி விளக்கிக்‌ கூறுவதுமான ஆயுர்வேத நூல்‌- 
களாகவும்‌ இருப்பவர்‌. 


778. ஏர: தனுர்வேத; 
யஜுர்வேதித்திற்கு உபவேதமாகக்‌ கூறப்படுவதும்‌, நாட்டை 
ஆளுகின்ற அரசர்களுககுப்‌ போரில்‌ வெற்றி பெறுவதற்கு வில்‌ 
முதலிய ஆயுதங்களைப்‌ பற்றியும்‌, அவைகளைக்‌ கையாளுவதற்கான 
முறைகளைப்‌ பற்றியும்‌ தெளிவாக அறிவைப்‌ புகட்டுவ 


துமான தனுர்‌- 
வேத நூல்களாக இருப்பவர்‌. 
779. ஏ1ஈ84்‌ காந்தர்வம்‌ 
ஸாமவேதத்தின்‌ உபவேதம்‌ என்று புகழ்‌ பெற்றதும்‌, ஷட்ஜாதி, 


ஏழு ஸ்வரங்கள்‌, ராகங்கள்‌, தாளங்கள்‌, பலவிதமான வாத்யங்கள்‌ 
இவைகளின்‌ இலக்கணத்துடன்‌ ஸங்கீதத்தை விரிவாகக்‌ கூறு- 
கின்றதுமான காந்தர்வ வேத நூல்களின்‌ வடிவானவர்‌. 
780. கானக! காவ்யநாடகம்‌ 
காவ்யம்‌ என்ற சொல்‌ எட்டுவிதமான ச்ரவ்ய (கேட்கத்‌ தகுந்த) 
காவ்யத்தைக்‌ (இலக்கியத்தை) குறிக்கின்றது. நாடகம்‌ என்ற சொல்‌ 
இருபத்து எட்டு விதமான த்ரூச்ய (காணத்தகுந்த) காவ்யத்தைக்‌ 
குறிக்கின்றது. கேட்கத்‌ தகுந்ததும்‌, காணத்‌ தகுந்ததுமான இந்த 
முப்பத்து ஆறு இலக்கியங்களின்‌ வடிவமாய்‌ இருப்பவர்‌. 
781. (௭௭4. வைகாகஸம்‌ 
விஷ்ணுவின்‌ பெருமையை விளக்கும்‌ *வைகானஸ? ஆகம நூலாக 
இருப்பவர்‌. 
182. HITT பாகவதம்‌ 
விஷ்ணுவின்‌ மேன்மையை 


வருணிக்கும்‌ “பாகவத? தந்திர 
நூலாக இருப்பவர்‌. 


783. சான்ற ஸகத்வதம்‌ 


விஷ்ணு தத்துவத்தை அறிவிக்கும்‌ ஸாத்வதம்‌ 


எனப்படும்‌ 
தந்திர நூலாக இருப்பவர்‌, 


128. 


784. TAH பாஞ்சராத்ரகம்‌ 
விஷ்ணுவின்‌ பிரபாவத்தை விரிவாக விளக்கும்‌ பாஞ்சராத்ராகம 
மாக இருப்பவர்‌. 


ஞ்‌ A ட 
785. ரா சைவம்‌ 
ப்‌ 
சிவ பெருமானின்‌ வைபவத்தைப்‌ புகட்டும்‌ சைவாகம நூலானவர்‌. 


786. ITAA பாசுபதம்‌ 
சிவபெருமானின்‌ தத்வத்தை விளக்கும்‌ பாசுபதாகம நூலாகவும்‌ 
இருப்பவர்‌. 
787. காளா காலாமுகம்‌ 
சிவபெருமானின்‌ மஹத்வத்தை மொழிகின்ற காலாமுகம்‌ 
எனப்படும்‌ தந்திர நூலாக இருப்பவர்‌. 


788. ஏளா௭௭ஈ பைரவசாஸனம்‌ 
சிவபெருமானின்‌ சிறப்பைச்‌ சொல்லும்‌ பைரவசாஸனம்‌ எனப்படும்‌ 
தந்திர நூலாக இருப்பவர்‌. 
789. எரர்‌ சாக்தம்‌ 
அன்னை பராசக்தியின்‌ மேன்மையை உரைக்கும்‌ சாக்தம்‌ 
எனப்படும்‌ தந்திர நூலானவர்‌. 


790. க வைநாயகம்‌ 
ஸ்ரீ மஹாகணபதியின்‌ பெருமையை நிரூபிக்கும்‌ வைனாயகம்‌ 
என்ற தந்திர நூலாக இருப்பவர்‌. 


791. ஏரண ஸெளரம்‌ 
ஸூர்ய பகவனுடைய ஸ்வரூபத்தையும்‌ மஹிமையையும்‌ 
வருணிக்கும்‌ £ஸெளரம்‌” என்ற தந்திர நூலாக இருப்பவர்‌. 


792. 8௭௭ ஜைனம்‌ 
நாஸ்திகர்களான ஜைனர்களால்‌ ஆதரிக்கப்படும்‌ ஜைனம்‌ என்ற 
நாஸ்திக தந்திர நூல்‌ வடிவமானவர்‌ . 


124 


793. ஏகக்‌ ஆர்ஹதஸ்ம்ஹிதா 
ஙாஸ்திகர்களால்‌ பஹுமானிக்கப்படும்‌ ஆர்ஹதஸம்ஹிதா என்ற 
நாஸ்திக தந்திர நூலாகவும்‌ இருப்பவர்‌. 
794. ஏர ஸத்‌ 
கார்யப்‌ பொருள்‌ அனைத்தும்‌, தன்னுடைய பெயரும்‌ உருவமும்‌ 
அறியாதபடி. காரணத்தின்‌ வடிவமாக காரணத்தில்‌ இருக்கும்போது 
“ஸத்‌? என வழங்கப்படுகின்றது. அத்தகைய காரணத்தினுள்‌ 
இருக்கும்‌ “ஸத்‌? என்ற கார்யமாகவும்‌ இருப்பவர்‌. 
795. ௭௭௭ அஸத்‌ 
காரணத்திலிருந்து வெளித்‌ தோன்‌ றிய கார்யங்கள்‌, பெயரையும்‌, 
உருவத்தையும்‌ அடைந்து காரணரூபத்தை இழந்தவுடன்‌ அவைகள்‌ 
அஸத்‌ என அறிஞர்களால்‌ கூறப்படுகின்றது. அத்தகைய “அஸத்‌” 
எனப்படும்‌ நாமரூப வஸ்துவாக விளங்குபவர்‌. [அஸத்‌ என்ற சொல்‌, 
கானல்‌ ஜலம்‌, பழுதைப்பாம்பு போன்று தோற்றமுள்ள தாயிருப்பினும்‌ 
உண்மையில்‌ இல்லாததான பொருளைக்‌ குறிப்பதாகும்‌. 
796. STH வயகதம்‌ 
பெயருடனும்‌, உருவத்துடனும்‌ தனித்தனியே துலங்குகின்‌ ற 
எல்லாப்‌ பொருள்களாகவும்‌ விளங்குகின்‌ றவர்‌. 
797. எனக அவ்யக்தம்‌ 
பெயருடனும்‌, உருவத்துடனும்‌ காணப்படும்‌ 
அனை த்துடை.யவும்‌, பெயரையும்‌, உருவத்தையும்‌ மறை 
களைத்‌ தன்னுள்‌ வைத்திருக்கும்‌ காரணப்‌ பொருளாகவு 
798. 85௭௭௭ ஸசேதனம்‌ 


உணர்ச்சியுடன்‌ கூடிய உயிரினமாக இருப்பவர்‌. 


பொருள்கள்‌ 
த்து அவை- 
ம்‌ இருப்பவர்‌. 


799. ஏறக அசேதனம்‌ 


உணர்ச்சி அற்ற ஆகாயம்‌ முதலிய ஜடப்‌ பொருளாகவும்‌ 
இருப்பவர்‌. 


800. are: பந்த; 


கதிரவன்‌ போல்‌ பிரகாசிக்கும்‌ ஆத்ம ஸ்வரூபத்தை, இருள்‌ போன்ற 
ஜடப்‌ பொருளான அநாத்ம வஸ்துவாகவும்‌, அகாத்ம வஸ்துவை 


125 


ஆத்ம வஸ்துவாகவும்‌ அறிவது ப்ரம்ஹம்‌ எனக்‌ கொள்ள வேண்டும்‌. 
இத்தகைய தவறான அறிவே பந்தம்‌ எனப்படும்‌. அத்தகைய பந்த- 
மாகவும்‌ இருப்பவர்‌. 


801. 818: மோக்ஷ: 
பந்தத்திற்கு மூல காரணமான தும்‌, அவித்யை எனப்படுவதுமான 
அக்ஞானம்‌ (அறியாமை) அறவே அழிவதுதான்‌ மோக்ஷம்‌ எனப்படும்‌. 
அத்தகைய மோக்ஷமாக இருப்பவர்‌. 


802. Yan ஸுகம்‌ 
அவித்யை எனப்படும்‌ அறியாமை அகன்றவுடன்‌ எஞ்சி நிற்கும்‌ 
ஆத்ம ஸ்வரூப ஸுகமாக இருப்பவர்‌. 


809. ஏரா: போக: 
ஆத்ம ஸ்வரூப ஸுகம்‌ ஜீவன்‌ முக்தர்களால்‌ அனுபவிக்கப்படும்‌- 
போது போகம்‌ எனப்படும்‌. அத்தகைய போகமாகவும்‌ இருப்பவர்‌ 


804. ஏரி: அயோக: 
எங்கும்‌ நிறைந்திருப்பவரானாலும்‌ ஒன்றுடனும்‌ கலந்திருக்காதவர்‌. 


805. என்‌ ஸத்யம்‌ 
எங்கும்‌, எப்போதும்‌, எதனாலும்‌, கெடுக்கப்படாத உண்மை 
தத்துவமாக விளங்குபவர்‌. 


806. ஏர: அணு: 
உள்ளத்திற்கும்‌ புலன்களுக்கும்‌ துலங்காததனால்‌ மிகவும்‌ 
ஸ_க்ஷ்மமாக இருப்பவர்‌. 


807. ௭௭௭ மஹான்‌ 
வாழ்க்கையில்‌ தொடர்ச்சியாக ஊரும்‌ ஸுகங்களுள்‌ மிகப்‌ பெரிய 
மோக்ஷ ஸுகத்தை அளிப்பதனால்‌ பெரியவராக இருப்பவர்‌. 


808: 21௭ ஸ்வஸ்தி 
“தனது ஸ்வரூபம்‌ ஒன்றே உண்மையில்‌ இருப்பதாகும்‌; மற்றவை 
அனைத்தும்‌ உண்மையில்‌ இல்லை” என்ற காரணத்தால்‌ ஸ்வஸ்தி 

என்று வழங்கப்படுகிறார்‌ 


126 


809. ஒர ஹும்‌ 
தன்னிடமிருந்து இரண்டாவது பொருளை வெகு தூரத்தில்‌ 
இருக்கும்படிச்‌ (வேறுபட்ட தாக) செய்வதனால்‌ ப்ரஹ்ம வஸ்து ஜவ்வு 
எனப்படும்‌. அத்தகைய ஹாுங்காரமாக இருப்பவர்‌. 


810. 88 பட்‌ 
தனது உண்மையான ஸ்வரூபத்ஜை அறிவதனால்‌, இரண்டாவ- 
தான பொருளே இல்லாமல்‌ போகின்‌ ர வீ : 
MT நா பலர்‌, ப்‌ எனவே ப்ரஹ்ம வஸ்து 
_ பட்‌' எனப்படுகின்றது. அத்தகைய “பட்‌ ரூபமாகவும்‌ இருப்பவர்‌ . 


811. ஊர ஸ்வதா 
அக்நிஷ்வாத்தா முதலிய. பித்ருக்களுக்கு மிகவும்‌ 
ஸ்வதா சொல்லாக இருப்பவர்‌. ம தனக ப்‌ 


812. சாக ஸ்வாஹா 
அக்நி முதலிய தேவர்களுக்குப்‌ பிரிய ்‌ 0 
சொல்லாக இருப்பவர்‌, த ண பப்பி 
819. ஊக ச்ரெளஷட்‌ 


. வேள்வி நடக்கும்போது ருத்விக்குகளால்‌ உரக்கச்‌ சொல்லப்படும்‌ 
ச்ரெளஷட்‌ என்ற சொல்லின்‌ வடிவமாக மரியன்‌. ்‌ 


814. சிக வெளஷட்‌ 
யாக காலத்தில்‌ ருத்விக்குகளால்‌ கூறப்படும்‌ : ப 
சொல்லின்‌ வடி.வமாக இருப்பவர்‌. அண்டும்‌ வலவ த்த பழுது 


815. 8092 வஷட்‌ 


யாக காலத்தில்‌ ருத்விக்குகளால்‌ உச்சரிக்கப்படும்‌ வஷட்‌ என்ற 
சொல்லின்‌ வடிவமாக இருப்பவர்‌, 


816. AH: ௩ம்‌ 
யாகம்‌ நடக்குமிடத்தில்‌ அடிக்கடி தெய்வங்களை வணங்கும்போது 
சொல்லப்படும்‌ '௩ம:” என்ற சொல்லாக விளங்குபவர்‌. 


817. எ1௭ன ஞானம்‌ 
தளையிலின்றும்‌ விடுதலை பெறுவதற்குக்‌ காரணமான ஆத்ம 


அ... 


127 


ஸ்வரூபத்தைப்‌ பற்றிய உண்மை அறிவே ஞானம்‌ எனப்படும்‌ 
அத்தகைய ஞானமாக இருப்பவர்‌ 


818. (னாரா விக்ஞானம்‌ 
ஆத்மா அல்லாத உலகத்தை விஷயமாகக்‌ கொண்ட அறிவு 
விக்ஞானம்‌ எனப்படும்‌. அத்தகைய விக்ஞானமாகவும்‌ இருப்பவர்‌. 


819. ஏர: ஆனந்த: 
ஜீவன்‌ முக்தர்களால்‌ அனுபவிக்கப்படும்‌ ஆத்ம ஸ்வருப்‌ ஸுத- 
மாக இருப்பவர்‌. 3 


ளி: போத: 
ஜிவன்‌ முக்தர்களால்‌ அடையப்படும்‌ ஆத்ம ஸ்வரூபத்தின்‌ அறிவே 
போதம்‌ எனப்படும்‌. அத்தகைய போதமாக இருப்பவர்‌, 


821. 814௭ ஸம்வித்‌ 
ஸ்ரீ மஹாகணபதியினிடம்‌ இரண்டறக்‌ கலந்து நிலையான 
ஆனந்தத்தை அடைவதற்கு விருப்பம்‌ உள்ள யோகிகளுக்கு, ஸமாதி 
நிலையில்‌ கணபதி இன்றி வேறு ஒரு பொருளையும்‌. விஷயமாக அடை- 
யாததும்‌ கணபதியின்‌ வடிவம்‌ தாங்கியதுமான நெய்‌ தாரை போன்று 
தொடர்ச்சியாக ஏற்படும்‌ அறிவே. “£ஸம்வித்‌?” எனப்படும்‌. அலல்‌ 

ஸம்வித்தாக இருப்பவர்‌. 


822. MH: சம: 
ப்ரளய காலத்தில்‌ ப்ரபஞ்சம்‌ அனைத்தையும்‌. தன்னிடத்தில்‌ 
ஒடுங்கும்படி செய்வதனால்‌ சமம்‌ எனப்படுகின்றார்‌. 


823. ஐ: யம: , 

வ்யவஹார காலத்தில்‌ உலகம்‌ அனைத்தையும்‌ அதனுள்‌ இருந்து 
கொண்டு அடக்கி ஆளுவதனால்‌ யமம்‌ எனப்படுகீறார்‌. 
[குறிப்பு; 824 வது முதல்‌ 997 வது முடிய நூற்று எழுபத்து நான்கு 
நாமாக்கள்‌, ஒன்று முதல்‌. முப்பத்து மூன்று கோடி வரை உள்ள 
எண்களால்‌, தொடர்ச்சியாகவும்‌, தொடர்ச்சி இலலாமலும்‌, எண்ண 
-ங்களை முன்‌ நிறுத்தி ஸ்ரீ மஹரகணபுதியின்‌, அரிய பெரிய பெருமை- 
களை வருணிக்சின்‌ றன ] 


126 


824. 18: ஏக: 

(இரண்டற்ற பொருளாக) ஒன்றாக இருப்பவர்‌. 

ஒரு பொருளுக்கு ஏற்படும்‌ வேற்றுமை முன்று வகைப்படும்‌, 
முதலாவது தன்‌ இனத்திலிருந்து ஏற்படுவது. இரண்டாவது பிற 
இனத்திலிருந்து ஏற்படுவது. மூன்றாவது தன்‌ உடல்‌ உறுப்புகளி- 
லிருந்து ஏற்படுவது. உதாரணமாக, தென்னைமரம்‌ தன்னினமான 
மா, பலா, புளி மு.தலிய மரங்களிலிருந்து வேறுபட்ட து. வேறு இன - 
மான விலங்குகள்‌, பறவைகள்‌, மனிதர்கள்‌ இவைகளிலிருந்தும்‌ வேறு 
பட்டது. தன்னிடத்திலும்‌ வேர்‌, மட்டைகள்‌, ஒலைகள்‌, காய்கள்‌ 
என்ற பலவிதமான வேறுபாடுகளுடனும்‌ கூடியது. கணேசர்‌ 
எனப்படும்‌ பரம்பொருளுக்கு பிறப்பு இல்லாததால்‌, தன்‌ இனம்‌ 
என்பதே இல்லை: உண்மையில்‌ இரண்டாவது பொருளே இல்லை 
என்பதனால்‌ வேறு இனமும்‌ இல்லை. தனக்கு உறுப்புகளும்‌ இல்லா த- 
தனால்‌ ஸ்ரீ கணேசர்‌ வேற்றுமை மூன்றும்‌ இன்றி ஒன்றான பொருளாக 
இருப்பவர்‌. 
825. TATAUATT: ஏகாக்ஷரா தார: 

எர (கம்‌) என்ற தன்‌ ஒரு பிஜாக்ஷரத்தில்‌ நிலை பெற்றிருப்பவர்‌ 


826. கட்த ட்ப ஏகாக்ஷரபராயண: 
ளா (ஓம்‌) என்ற தன்‌ ஒரு பீஜாக்ஷரத்தின்‌ பொருளாக 
விளங்குபவர்‌, 
827. ரளி: ஏகாக்ரதீ: 
ஒன்றான தும்‌ உண்மையான துமான தனது ஸ்வரூபத்திலேயே 
அசைவின்றி நிலை பெற்றிருக்கும்‌ அறிவை உடையவர்‌. 


828. ரசா: ஏகவீர: 

“நான்‌” என்ற சொல்விற்கும்‌, உணர்விற்கும்‌ உண்மையான 
இருப்யிடமான தன்னிடத்தில்‌, “இது, அது” என்று பலவாறாக 
வெளியில்‌ காண்ப்படும்‌ பொருள்கள்‌ அனைத்தையும்‌ லயிக்கும்படி. 
செய்வதில்‌ (இல்லாமல்‌ செய்வதில்‌) இணையற்ற பராக்ரமத்தை 
அடைந்திருப்பதனால்‌ ஏகவீரர்‌ எனப்படுகிறார்‌. இவ்விஷயத்தில்‌ 
இவருக்கு நிகரானவர்‌ இல்லை என்பது கருத்து. 


129 


829. THAT THE ஏகாகேகஸ்வருபத்ருக்‌ 
வானத்தில்‌ பிரகாசிக்கும்‌ சந்திரன்‌ ஒருவனாகவே இருப்பினும்‌, 

பலவிதமான நீர்த்‌ தேங்கங்களிலுள்ள தெளிந்த நீரில்‌ தோன்றி 
அநேகம்‌ சந்திரர்களாகக்‌ காணப்படுவது போல்‌ கணபதியின்‌ ஸ்வ- 
ரூபம்‌ ஒன்றானாலும்‌ ஜீவராசிகள்‌ அனைவருடைய பலவிதமான 
உள்ளங்களில்‌ பிரதிபலித்து ஒன்றாகவும்‌ அனேகமாகவும்‌ இருந்து 
கொண்டு காணப்படுகின்றார்‌. 

THAT gal HA THAT எள 

ஏகதா பஹுதா சைவ த்ருச்யதே ஐலசந்த்ரவத்‌ 
என்ற உபநிஷத்‌ வசனம்‌ இந்த நாமத்திற்கு மூலப்‌ பிரமாணமாகும்‌, 


830. 1௯௭: த்விரூப: 
ஸகுணம்‌, நிர்குணம்‌ என்ற இரண்டுவித ப்ரஹ்மத்தினுடையவும்‌ 
வடிவமானவர்‌. 2 எவ்‌ ணன்‌ தவே ப்ரஹ்மணீ வேதிதவ்யே 


என்ற வேதவசனம்‌ இங்கு பிரமாண மாகும்‌. 


881. கள: த்விபுஜ: 
இரண்டு கைகளை உடையவர்‌. 


892. ஊர: த்வ்யக்ஷ: 


இரண்டு கண்களை உடையவர்‌. 


899, நீதா: தீவிரத: 
துதிக்கைக்கு இரண்டு பக்கத்திலும்‌ வெண்மையான இரு 
தந்தங்களை உடையவர்‌. 


894. ஜிரா: த்வீபரக்ஷக: 
தனது பக்தனை ஏழு தீவுகளுக்குத்‌ தலைவனாகச்‌ செய்து அவை- 
களைக்‌ காப்பாற்றுகின்‌ றவர்‌. 


835. சோ: த்வைமாதுர: 
பார்வதீ தேவி, கங்கா தேவி இருவர்களையும்‌ அன்னைகளாக 
அடைந்தவர்‌. 


ப ஷீ 


1380 


886. [ஊண: த்விவதன: 
அடியார்களால்‌ தன்னை உத்‌ தேசித்து ஹோமம்‌ இண்மியட௫ுங்‌ 
பொருளை அக்நியின்‌ வாயிலாக ஏற்றுக்‌ கொள்வதால்‌ அக்நி 
முகத்துடன்‌ சேர்த்து இரண்டு முகங்களை உடையவர்‌ 


897. தாகிளிஎ: த்வந்த்வாதீத: 
மழை, வெயில்‌, பசி, தாகம்‌, சோகம்‌, மோகம்‌, பிறப்பு, இறப்பு 
ஆகிய இரட்டைத்‌ துன்பங்களால்‌ தீண்டப்படா தவர்‌. 


838. ஏராள: த்வயாதிக: 
ஆசைக்கும்‌, சினத்திற்கும்‌ இருப்பிடமான ரஜோ குணத்தையும்‌, 
கவனக்குறைவு, சோம்பல்‌, தூக்கம்‌, அறியாமை இவைகளுக்குக்‌ 
காரணமாக இருக்கும்‌ தமோ குணத்தையும்‌ கடந்து சென்றவர்‌: 
(எப்பொழுதும்‌ அறிவு, ஆனந்தம்‌ இவைகளுக்கு இருப்பிடமான 
தூய்மையான ஸத்வ குணத்தில்‌ இருப்பவர்‌ என்பது கருத்து) 
839. (எஜாளா த்ரிதாமா 


(உலகிற்குப்‌ பலவிதமான நன்மைகளைத்‌ தருகின்ற) சூர்யன்‌, 
சந்திரன்‌, அக்நி என்ற முன்று ஜ்யோதிகளாக இருப்பவர்‌. 


840. (எ: த்ரிகர: 
முன்று உலகங்களையும்‌ படைத்தவர்‌. 


841. சரிகா: த்ரேதாத்ரிவர்கபலதாயக: 
ஆஹவரீயம்‌, கார்ஹபத்யம்‌, தக்ஷிணாக்கி என்று வேதத்தில்‌ 
கூறிய மூன்று அக்நிகளை உபாஸனை செய்வதன்‌ மூலம்‌, அறம்‌, 
பொருள்‌, இன்பம்‌ என்ற மூன்றையும்‌ அடைவதற்கு விரும்புகின்‌ ற 
அடியார்களுக்கு அவைகளை அளிப்பவர்‌. 


842. ரானா த்ரிகுணாத்மா 

ஸத்வம்‌, ரஜஸ்‌, தமஸ்‌ என்ற முன்று குணங்களுடன்‌ கூடிய 
முலப்ரக்ருதியையும்‌ தாங்கி நிற்பவர்‌. 

843. ள்கா*? த்ரிலோகாதி; 


முன்று உலகங்களுக்கும்‌ காரணமாக இருப்பவர்‌. 


A 


151 


844. [ண்ணிள: த்ரிசக்தீச: 

“ஸ்ரீம்‌”, 'ஹ்ரீம்‌?, “க்லீம்‌? என்ற மூன்று சக்திகள்‌ சேர்ந்த 
மந்திரத்தின்‌ தலைவனாக இருப்பவர்‌. அல்லது அரசு புரிவதற்குத்‌ 
தேவையான ப்ரபுசக்தி, உத்ஸாஹசக்தி, மந்திர சக்தி என்ற மூன்று 
சக்திகளுடன்‌ கூடிய வேந்தனாக இருப்பவர்‌. 


845, எனின்‌: தரிலோசன: 


மூன்று கண்களை உடையவர்‌. 


846. male: சதுர்பாஹு: 


நான்கு கைகளை உடையவர்‌. 


847. அண: சதுர்தந்த: 


நான்கு தந்தங்களை உடையவர்‌. 


848. ஏனா சதுராத்மா 

“ஆத்மோபரறிஷத்தில்‌?? ஆத்மா, அந்தராத்மா, ஞானாத்மா, 
பரமாத்மா என்று நான்கு விதமாகப்‌ பிரித்துக்‌ கூறப்பட்ட ஆத்ம 
ஸ்வரூபமாக இருப்பவர்‌. 


849. gH: சதுர்முக: 
முகத்தில்‌ நான்கு விதமான வேதங்களைத்‌ தாங்கி இருப்பவர்‌. 


850. wala: சதுர்விதோபாயமய: 
நான்கு விதமான உபாயத்தின்‌ வடிவமாக இருப்பவர்‌. பகைவர்‌- 
களால்‌ ஏற்படும்‌ துன்பங்களை த்‌ தவிர்ப்பதற்கு ஏற்ற உபாயம்‌ நான்கு 
வகைப்படும்‌. ஸாம (நட்பு நிறைந்த உரையாடல்‌), தானம்‌ (விரும்பிய 
செல்வத்தை அளித்தல்‌, பேதம்‌ (பகைவர்களுள்‌ பரஸ்பரம்‌ பகைமை- 
யைத்‌ தோற்றி வைத்தல்‌), தண்டம்‌ (போர்‌ புரிந்து போரில்‌ அவர்களை 
_ அழித்தல்‌) இத்தகைய நான்கு வித உபாய வடிவமாக இருப்பவர்‌. 


க்‌ 851. ஏன்னா: சதுர்வர்ணாச்ரமாச்ரய: 
ப்ராஹ்மணன்‌, க்ஷத்ரியன்‌, வைச்யன்‌, சூத்ரன்‌ என்ற நான்கு 
வர்ணத்தினராலும்‌, ப்ரஹ்மசாரி, க்ருஹஸ்தன்‌, வானப்ரஸ்தன்‌, 


ஸந்யாஸி என்ற நான்கு ஆச்ரமத்தில்‌ இருப்பவர்களாலும்‌ அவரவர்‌- 
களுக்கு மறைகளால்‌ விதிக்கப்பட்ட தர்மங்களை முறைப்படி 
அனுஷ்டித்து அடையத்‌ தகுந்தவர்‌. 


1382 


852. ஏஜ[9எஎனிஏ [எர 
சதுர்விதவீசோவ்ருத்திபரிவ்ருத்தி ப்ரவர்‌ தக: 

நான்கு விதமான நிலையில்‌ உள்ள வாக்கை நன்கு இயங்கும்படி 
செய்பவர்‌. 

ஒரு பொருளைக்‌ குறீப்பதும்‌, பிறரால்‌ கேட்கப்படுவ தும்‌, கெளி 
வாக மானிடர்களால்‌ நாவால்‌ உச்சரிக்கப்படுவதுமான சொல்லிற்கு 
நான்கு நிலைகள்‌ உள்ளன. உடலினுள்‌ நாபிப்‌ பி 
புறப்படும்‌ சப்தம்‌ கழுத்து வரை பரா, பச்யந்தீ, மத்யமா என்ற முன்று 
நிலைகளை அடைகின்றது. இந்நிலை பிறருக்கு விளங்கமாட்டா, 
கழுத்துப்‌ பிரதேசத்திலிருந்து நாவின்‌ வழியாக வெளிவரும்போ து 
வைகரீ என்ற நிலை ஏற்படுகின்றது. நான்காவதான வைகரீ நிலையில்‌ 
உள்ள சொல்லையே மனிதர்‌ பேசுகின்றனர்‌. ஏர்‌ ale HAST 
எனி (துரியாம்‌ வாசம்‌ மனுஷ்யா வதந்தி) என்று 
கூறுகின்றது. 

கணேசரின்‌ அருளால்‌ மனிதன்‌ நன்‌ 
கருத்து. 


853. எளி: சதுர்தீபூஜனப்ரீ த; 
ஓவவொரு மாதத்திலும்‌ சுக்ல பக்ஷத்தில்‌ சதுர்த்தி திதியன்று 
(வளர்பிறையில்‌ நான்காவது நாளன்று) தன்னை முறைப்படி வழி- 

படுகின்றவர்களிடம்‌ அன்பு கொண்டவர்‌. 


ரதேசத்திலிருந்து 


வேதமும்‌ 


கு பேசுகின்றான்‌ என்பது 


[சதுர்தீ திதீயின்‌ பெருமையை கணேச புராணத்தில்‌ காண்க. 7 


854. ஏரின்‌ எள: சதுர்திதிகிஸம்பவ; 

இவ்வுலகத்தின்‌ நன்மைக்காகப்‌. புரட்டாசி மாதம்‌ சுக்ல பக்ஷம்‌ 
(வளர்பிறை) சதுர்த்தி (நான்காவது நாள்‌) அன்று அவதாரம்‌ 
செய்தவர்‌. 


[ஸ்ரீ கணேசரின்‌ அவதார மஹிமையை கணேச புராணத்தில்‌ 
காண்க] * 
855... ளா பஞ்சாக்ஷராத்மா 


நாதம்‌, பிந்து, மகாரம்‌, உகாரம்‌, அகாரம்‌ என்ற. ஐந்து எழுத்துகளை 
உடைய ப்ரணவ (ஓங்கார) வடிவமாய்‌ இருப்பவர்‌. 


ty 


133 


856. ரானா பஞ்சாத்மா 
இவ்வுலகின்‌ ஈன்மைக்காகப்‌ படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌, 
மறைத்தல்‌, அனுக்ரஹித்தல்‌ எனப்படும்‌ ஐந்து செயல்கள்‌ புரிக்துவரும்‌ 
நான்முகன்‌, நாராயணன்‌; ருத்ரன்‌, ஈச்வரன்‌, ஸதாசிவன்‌ என்ற ஐந்து 
தெய்வங்களின்‌ வடிவமானவர்‌. 


857. ரன: பஞ்சாஸ்ய: 
பதினான்கு லோகங்களை உட்கொண்ட ப்ரும்மாண்டத்தையே 
விழுங்கும்‌ அளவிற்கு விஸ்தாரமான பரந்திருக்கும்‌ முகத்தை 
உடையவர்‌. ₹(பஞ்ச” (T=) என்ற வடமொழிச்‌ சொல்லிற்கு ஐந்து 
என்ற பொருளைத்தவிர விஸ்தாரம்‌ என்று ஒரு பொருளும்‌ உண்டு 

என்பது கவனத்திற்குரியது) 


858. ஏவத்‌ பஞ்சக்ருத்யக்ருத்‌ 
படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌, மறைத்தல்‌, அருள்‌ புரிதல்‌ 
என்ற ஐந்து விதமான தொழில்களை, பிரும்மா, விஷ்ணு, ருத்ரன்‌, 
ஈச்வரன்‌, ஸதாசிவன்‌ என்ற தெய்வங்களின்‌ வடிவனாக இருந்து 
கொண்டு செய்பவர்‌. 


859. 1௭1: பஞ்சாதார: 
ஆகாயம்‌, வாயு, அக்நி, நீர்‌, நிலம்‌ என்ற ஐந்து பூதங்களையும்‌ 
தாங்கி நிற்பவர்‌. 


860. ஏன்‌: பஞ்சவர்ண: 

ஐந்து நிறங்களை உடையவர்‌. 

ஸ்ரீ கணேசர்‌ எப்பொழுதும்‌ இயற்கையாகவே கோடிக்‌ கதிரவர்‌- 
களைப்‌ போன்ற நிறத்தவர்‌. க்ருத யுகத்தில்‌ திங்களைப்‌ போன்ற 
கிறம்‌ உடையவர்‌. தரேதாயுகத்தில்‌ அர்ஜுன மரத்தின்‌ நிறத்தைப்‌ 
போன்ற நிறத்தை உடையவர்‌. த்வாபரயுகத்தில்‌ பத்மராகத்தைப்‌ 
போன்றும்‌, பட்டுப்பூச்சியைப்‌ போன்றும்‌ சிவந்த நிறம்‌ உள்ளவர்‌. 
கலியுகத்தில்‌ புகை நிறம்‌ உடை யவர்‌. எனவே ஐந்து நிறம்‌ உடையவர்‌ 
ஆகின்றார்‌. 


861. ராவ: பஞ்சாக்ஷரபராயண: 
ந, ம: சி, வா, ய என்ற ஐந்து எழுத்துக்கள்‌ கொண்ட சிவ 
மந்திரத்தை எப்போதும்‌ ஐபம்‌ செய்து கொண்டிருப்பவர்‌. . 


134 


862, ஈசா: பஞ்சதால: 
நன்கு பிரித்து வைத்திருக்கும்‌ கையிலுள்ள ஈடுவிரலின்‌ நுனி- 
யிலிருந்து கட்டை விரல்‌ வரை உள்ள இடைவெளி அளவிற்குத்‌ தாலம்‌ 
எனப்‌ பெயர்‌. ஐந்து தாலத்தீன்‌ அளவு கொண்ட உடலை உடையவர்‌? 
குள்ளமாக இருப்பவர்‌ என்பது கருத்து) 


863. என: பஞ்சகர: 
ஏதேனும்‌ ஒரு ஸமயத்தில்‌ குள்ளமாக இருப்பவர்‌ ஆனாலும்‌ ஸ்ரீ 
கணேசர்‌ ஐந்து கை அளவுள்ள சரீரத்தில்‌ இருப்பவர்‌. (உயரமாகவும்‌ 
இருப்பவர்‌ என்பது கருத்து) 
864. ஏன: பஞ்சப்ரணவபாவித: 
மந்திர சாஸ்திரத்தில்‌ ஐந்து பிரணவங்கள்‌ என வழங்கப்படும்‌ 
ஓம்‌, ஐம்‌, ஹ்ரீம்‌, க்லீம்‌, ஸெள: என்ற ஐந்து அக்ஷரங்களின்‌ 


(எழுத்துக்களின்‌) பொருளாக இருப்பவர்‌. 


865. ஏனா: பஞ்சப்ரஹ்மமயஸ்பூர்தி: 

வேதங்களால்‌ ஐந்து ப்ரஹ்மங்கள்‌ எனப்‌ புகழப்படுகின்‌ ற ஸத்யோ - 
ஜாதர்‌, வாமதேவர்‌, அகோரர்‌, தத்புருஷர்‌, ஈசானர்‌ என்ற பரமசிவ 
மூர்த்திகளாகப்‌ பிரகாசிப்பவர்‌. - 


866. ணா: பஞ்சாவரணவாரித: 
ஐந்து ஆவரணங்களுடன்‌ ஸ்ரீ கணேசரை வழிபடுவதற்கான 
முறையைக்‌ கூறும்‌ நூலில்‌ வருணிக்கப்பட்ட ஐந்து விதமான அங்க 
தேவதைகளால்‌ சூழப்பட்டவர்‌. 


(லக்ஷ்மீ நாராயணர்‌, பார்வதீ பரமேச்வரர்‌, ரதி மன்மதன்‌, பூமி- 
தேவி ஸ்ரீ வராஹர்‌, என்ற நான்கு தேவதா தம்பதிகளால்‌ முதல்‌ 
ஆவரணத்திலும்‌, ஆமோதன்‌, ப்ரமோதன்‌, எுமுகன்‌, துர்முகன்‌, 
விக்னன்‌, விக்னகர்தா, சங்கநிதி, பத்மநிதி என்ற தேவதைகள்‌ 
தஙகள்‌ மனைவியருடன்‌ இரண்டாவது ஆவரணத்திலும்‌, ஹ்ருதயம்‌ 
சிரஸ்‌, சிகை, கவசம்‌, நேத்ரம்‌, அஸ்த்ரம்‌, எனப்படும்‌ அங்கதேவதை 
களால்‌ மூன்றாவது ஆவரணத்திலும்‌, ப்ராஹ்மீ, மாஹேச்வரீ, கெள- 
மாரி, வைஷ்ணவீ, வாராஹீ, மாஹேந்த்ரீ, நாரஸிம்ஹீ, மஹாலக்ஷ்மீ 


135 


ஆகிய மாத்ரு தேவதைகளால்‌ நான்காவது - ஆவரனைத்திலும்‌, 
இந்திரன்‌, அக்கி, யமன்‌, கிர்ருதி, வருணன்‌, வாயு, சந்திரன்‌, ஈசானன்‌ 
என்ற திக்‌ தேவதைகளால்‌ ஐந்தாவது ஆவரணத்திலும்‌ சூழப்பட்டு 
பூஜிக்கப்படுகின்‌ றவர்‌.) 


அல்லது, அன்னமயம்‌, ப்ராணமயம்‌, மனோமயம்‌, விஞ்ஞான: 


மயம்‌, ஆனந்தமயம்‌, என்ற ஐந்து (ஆவரணங்களால்‌) கோசங்களால்‌ 
உறையில்‌ கத்தி போன்று மறைக்கப்பட்டு இருப்பவர்‌. 

(ஐந்து கோசங்களை விசாரணை செய்து, அதனுள்‌ இருக்கும்‌ ஸ்ரீ 
கணேச ஸ்வரூபம்‌, அறிந்து அடையத்‌ தகுந்தது என்பது கருத்து) 


867. ஏன: பஞ்சபக்ஷ்யப்ரிய: 
லட்டு, மோதகம்‌, பூரி, பேணீ, அப்பம்‌ என்ற ஐந்து விதமான 
பணியாரங்களில்‌ மிகவும்‌ ப்ரீதி உள்ளவர்‌. 


868. 9: பஞ்சபாண: 
பஞ்சபாணேச்வரி அம்பாளுடைய i, i, சளி, கர்‌, a: த்ராம்‌, 
த்ரீம்‌, க்லீம்‌, ப்லூம்‌, ஸ: என்ற ஐந்துவிதமான பிஜாக்ஷரங்களின்‌ 
வடிவமாக இருப்பவர்‌. 


(ஸ்ரீ வித்யோபாஸகர்களால்‌ செய்யப்படும்‌ ஸ்ரீ சக்ரபூஜையில்‌, 
பிந்து சக்ரத்தில்‌ பஞ்ச பஞ்சிகா பூஜையில்‌ பஞ்சபாணேச்வரீ அம்பாள்‌ 
பீஜாக்ஷரங்களுடன்‌ ஆராதிக்கப்படுகின்றாள்‌ என்ற விஷயம்‌ இங்கு 
கவனத்திற்கு உரியதாகும்‌). 


869. பனா: பஞ்சசிவாத்மக: 
காமேச்வர ரூபனான பரமேச்வரனுடைய ஐந்து பீஜாக்ஷரங்களின்‌ 
ஸ்வரூபமாக இருப்பவர்‌. 


870. ஏககினரிக: ஷட்கோணபீட: 
ஆறு கோணங்கள்‌, ஆறு மூன்று முனைகள்‌ கொண்ட பீடத்தில்‌ 
தங்கம்‌, வெள்ளி, செம்பு ஆகியவற்றால்‌ செய்யப்பட்ட யந்திர ரூப- 
மான தகட்டில்‌, செய்யப்படும்‌ பக்தர்களின்‌ பூஜையை ஏற்றுக்‌ 
கொள்வதற்கும்‌, அவர்களை அனுக்ரஹிப்பதற்கும்‌ இருப்பவர்‌. 


அர்‌) 


136 


871. ஏகார ஷட்சக்ரதாமா 
மனித உடலினுள்‌ இருக்கும்‌ மூலாதாரம்‌, ஸ்வாதிஷ்டானம்‌ 
2 


மணி பூரகம்‌, அகாஹதம்‌, விசுத்தி, ஆக்ஞை என்ற ஆறு சக்ரங்களில்‌ . 


வாஸம்‌ செய்பவர்‌. 


872. ஏஎ: ஷட்க்ரந்திபேதக: 
மூலாதாரத்தில்‌ இருக்கும்‌ ப்ருஹ்ம க்ரந்திகள்‌ (கட்டுகள்‌) 
இரண்டையும்‌, மணிபூரகத்தில்‌ இருக்கும்‌ விஷ்ணு க்ரந்திகள்‌(கட்டுகள்‌) 
இரண்டையும்‌ அக்ஞாசக்ரத்திலிருக்கும்‌ ருத்ர க்ரந்திகள்‌ (கட்டுகள்‌) 
இரண்டையும்‌ குண்டலினீ சக்தியின்‌ உருவம்‌ தாங்கி அவிழ்த்து 
விடுபவர்‌. (அங்குள்ள தடைகளைத்‌ தகர்த்து எறிபவர்‌ என்பது; 
கருத்து ) 


873. ஏனா [எளி ஷடத்வத்வாந்தவித்வம்ஸீ 
பதம்‌, புவனம்‌, வர்ணம்‌, தத்வம்‌, கலை, மந்திரம்‌ என்று மந்திர 
சாஸ்தரங்களில்‌ கூறப்பட்ட ஆறுவிதமான மார்கங்களிலும்‌ (வழி- 
களிலும்‌) உள்ள இருளை ஆகற்றி அவ்வழிகளில்‌ ஸ்ரீ கணேசரை 
வழிபடும்‌ உபாஸகர்களுக்குப்‌ பிரகாசத்தை (௩ல்லறிவை) நல்கி ஈள்மை 
புரிகின்‌ றவர்‌. 


874. ஏ ஈக: ஷடங்குலமஹாஹ்ரத: 
ஆழமுள்ள பெரிய குளம்‌ போன்று ஆறு அங்குல ஆழமுள்ள 


ஞாபிளை (தொப்புளை) உடையவர்‌. 


875. ஏரு: ஷண்முக: 
எப்பொழுதும்‌ தன்‌ முகத்தில்‌ (வாயில்‌) ஆறுவித சாஸ்திரங்களை, 


வேண்டுகின்ற அடியார்களுக்கு உபதேசிப்பதற்காக, இருக்கும்படி 
செய்பவர்‌. 


816. ஏராள ஷண்‌ முகப்ராதா 
ஆறுமுகனும்‌, தேவர்‌ படைத்தலைவனுமான -கந்தப்‌ பெருமானை 
தம்பியாக அடைந்திருப்பவர்‌. 


187 


877... னகர: வட்சக்திபரிவாரித: 


ஹ்ருதயம்‌, சிரஸ்‌, சிகை, கவசம்‌, கேத்ரத்ரயம்‌, அஸ்திரம்‌ என்று 
ஆறுவிதமான சக்திகளால்‌ -ஆூழப்பட்டவர்‌. 


(மந்திர ஜபம்‌ செய்பவர்கள்‌ அனைவரும்‌, ஜபத்திற்கு முன்னதாக 
அங்கற்யாஸம்‌ செய்யும்போது அந்தந்த மந்திரத்திற்கு உரிய பிஜா- 
க்ஷரங்களைக்‌ கூறி மார்பு, தலை, தலையின்‌ பின்புறம்‌ உள்ள முடியப்‌ 
பட்ட முடி, இரண்டு புஜங்கள்‌, புருவத்தின்‌ நடுபாகத்தைச்‌ சேர்த்து 
முன்று கண்கள்‌, இரண்டு உள்ளங்கைகள்‌ இவைகளைத்‌ தொட 
வேண்டும்‌. அப்பொழுது அந்த ஆறுவித சக்திகள்‌ ஜபம்‌ செய்பவனைக்‌ 
காப்பாற்றுகின்றன என்று மந்திர சாஸ்திரத்தில்‌ கூறியிருப்பது 
கவனத்திற்குரியதாகும்‌. 


878... ஏரின்‌, ஷட்வைரிவர்கவித்வம்ஸீ 

பிறவி முதலே மாந்தர்கள்‌ அனைவருக்கும்‌ தீங்கு இழைக்கும்‌ 
பகைவர்கள்‌ ஆறு போகள்‌ ஆகும்‌. அவர்கள்‌, காமம்‌ (ஒரு பொருளை 
அடைந்தே தீரவேண்டும்‌ என்ற உள்ளத்‌ தடிப்பு), க்ரோதம்‌ 
(விரும்பிய பொருள்‌ கிடைக்காதபடி தடை செய்பவர்களிடம்‌ சினம்‌) 
மாத்ஸர்யம்‌ (தன்னிடம்‌ இல்லாத தும்‌ நல்லோர்களிடம்‌ காணப்படு- 
வதுமான நற்குணத்தைக்கண்டு பெ ருமையின்மை) லோபம்‌ (மேலும்‌ 
மேலும்‌ பொருளைத்‌ தீட்டுவதில்‌ பேராசை), மோஹம்‌ (பகுத்தறிவின்‌ - 
மை), மதம்‌ (தகாத விஷயத்தில்‌ உள்ளத்தையோ, மாக்கையோ, 
உடலையோ செயல்படும்படிக்‌ தூண்டிவிடும்‌ கொழுப்பு) எனப்படூ- 
கின்றனர்‌. தன்னை வழிபடும்‌ அடியார்களுக்கு, அததகைய 
பகைவர்கள்‌ மூலம்‌ ஏற்படும்‌ துன்பம்‌ தோன்றாமலிருக்க அத்தகைய 
பகைவர்கள்‌ ஆறு பேரையும்‌ நாசம்‌ செய்பவர்‌. 


879. 9518௭௧8299: ஷடுர்மிபயயபஞ்ஜன? 
பிறப்பு இறப்பு ஆகீற ஸம்ஸாரக்‌ கடலில்‌ விழுந்து கரையேறும்‌ 
- வழி தெரியாமல்‌ தவிப்பவர்களும்‌, பசி, தாகம்‌, சாகம்‌, மோகம்‌, 
மூப்பு, இறப்பு ஆகிய ஆறு விதமான அலைகளால்‌ அலைக்கழிக்கப்பட்டு 
அச்சமுற்றிருப்பவர்களுமான தனது அடியார்களின்‌ அவ்வச்சத்தை 
அறவே அகற்றுபவர்‌. 


880. பகா: ஷட்தர்கதுர்ர: 7 
கணாதர்‌, கெளதமர்‌, கபிலர்‌, பதஞ்ஜலி, ஜெமினி, வ்யாஸா 


ஆகிய முனிவர்களால்‌ தோற்றுவிக்கப்பட்ட ஆறுவித தர்சனங்க.. 
ளால்‌ நிரூபிக்கப்படும்‌ யுக்திகளுக்கும்‌ எட்டாதவர்‌. 


138 


(இவ்வுலகில்‌ . சொல்லானது ஜாதியையோ, குணத்தையோ, 
தொழிலையோ, உறவு முதலிய ஸம்பந்தத்தையோ முன்னிட்டுத்தான்‌ 
ஒரு பொருளைக்‌ கூறுகின்றது. உதாரணமாக மரம்‌, மான்‌, மனிதன்‌ 
இந்த சொற்கள்‌ ஜாதியை முன்னிட்டவை கருப்பு, சிவப்பு, உவர்ப்பு 
இவைகள்‌ குணத்தை முன்னிட்வை; ஆடுகிறான்‌, பாடுகிறான்‌, ஓடு- 
கிறான்‌ இவைகள்‌ தொழிலை முன்னிட்டவை; அன்னை, தந்தை, 
புதல்வன்‌ இவை உறவு முறைகளை முன்னிட்டவை. பரம்பொருளான 
ஸ்ரீ கணேசருக்கு பிறவியே இல்லாததால்‌ ஜாதி இல்லை; உருவமே 
இல்லாததால்‌ குணமோ, தோஷமொ ஒன்றுமே இல்லை; உறுப்புகள்‌ 
இல்லாததால்‌ ஒரு தொழிலும்‌ இல்லை; அவரின்றி வேறொன்றும்‌ 
இல்லாததால்‌ ஒருவித ஸம்பந்தமும்‌ இல்லை எனவே சொற்க்களால்‌ 
கூற இயலாது. என்ற முக்கியமான வேதாந்த ஸித்தாந்தத்தைத்‌ 
தழுவி இந்ந மம்‌ தோன்றியுள்ளது. 


881. ஏரு: ஷட்கர்மநிரத: : 
ஆறு விதமான செயல்களை த்‌ தவறாமல்‌ ச்ரத்தையுடன்‌ புரிகின்ற 
அந்தணராக இருப்பவர்‌. 


மறைகளை முறைப்படி ஓதுதல்‌, மாணவர்களுக்கு ஓதுவித்தல்‌, 
வேள்விகளை விதிப்படி செய்து முடித்தல்‌, வேள்விகளைச்‌ செய்து 
முடிப்பதற்கு உதவியை நாடும்‌ தகுதியுள்ள மூன்று வர்ணத்தரு- 
க்கும்‌ உதவி புரிதல்‌, தன்னால்‌ இயன்ற அளவிற்குத்‌ தானம்‌ செய்தல்‌, 
விரும்பி அழைத்து; ஆதரித்துத்‌ தானம்‌ செய்பவர்களிட மிருந்து 
தான த்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ளுதல்‌ ஆகிய ஆறுவிதமான தர்மங்களை 
ஒழுங்காகச்‌ செய்து முடிக்கும்‌ அந்தணருடைய வடிவமானவர்‌. 


892. STA: ஷட்ரஸாச்ரய; 
இனிப்பு, புளிப்பு, கைப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, உரைப்பு 
எனப்படும ஆறு விதமான ரஸங்களுக்கு இருப்பிடமானவர்‌. 


882. எரா ௭: ஸப்தபாதாலசரண: 
விராட்‌ ரூபத்தை அடைந்த தன்னுடைய திருவடியில்‌ அதலம்‌, 
விதலம்‌, ஸுதலம்‌, தலாதலம்‌, மஹாதலம்‌, ரஸாதலம்‌, பாதாளம்‌ 
என்ற ஏழு விதமான பாதாளூலோகங்களை வைத்திருப்பவர்‌. 


884. ஏசி காள்‌: ஸப்தத்வீபோருமண்டல: 

விராட்‌ ரூபத்துடன்‌ கூடிய தனது துடைகளைச்‌ சுற்றிலும்‌ ஜம்பு, 

ப்லக்ஷம்‌, சால்மலி:, குசம்‌, க்ரெளஞ்சம்‌, சாகம்‌, புஷ்கரம்‌ என்ற ஏழு 
தீவுகளுடன்‌ கூடிய பூலோகத்தை உடையவா. 


139 


885. qT (FYE: ஸப்தஸ்வர்லோகமுகுட: 
விராட்‌ ரூபியான தன்‌ தலைமீது, புவ:, ஸுவ;, மஹ:, ஜன:, 
தப:, ஸத்யம்‌, கோலோகம்‌ என்ற ஏழு லோகங்களை வைத்திருப்பவர்‌ 


886. சபாரி: ஸப்தஸப்திவரப்ரத: 

ஏழு ஜடைகளுடன்‌ கூடிய பரமசிவன்‌, மணி மல்லனுடன்‌ போர்‌ 
புரியும்பேோ து அவருக்குச்‌ சிறந்த குதிரையைப்‌ போருக்கு உதவியாக 
அளித்தவர்‌. அல்லது, ஏழு குதிரைகள்‌ பூட்டிய தேரூடன்‌ இவ்‌ 
வுலகத்தைச்‌ சுற்றிவரும்‌ ஸூர்யனுக்கு அவர்‌ விரும்பிய வரை, 
அளித்தவர்‌. 


887. AAI எனா ஸப்தாங்கராஜ்யஸுகத;: 
.... தன்‌ திருவடியை வழிபடுகின்றவர்களுக்கு ஸ்வாமி (அரசன்‌), 
அமாத்யன்‌ (அமைச்சர்‌), ஸுஹ்ருக்‌ (௩ஈண்பன்‌), கோச: (கஜானா), 
ராஷ்ட்ரம்‌ (நாடு), துர்கம்‌ (மலைகள்‌, காடுகள்‌, அகழிகள்‌ இவைக- 
ளாலான பாதுகாப்பு), பலம்‌ (படை) என்ற ஏழு அங்கங்களுடள்‌ 
நிறைக்த ராஜ்யத்தால்‌ ஏற்படும்‌ இன்பத்தைத்‌ தருபவர்‌. 


888. அரபு ௱எ[02௭: ஸப்தர்ஷிகணமண்டி த: 
கச்யபர்‌, அத்ரி:, வஸிஷ்டர்‌, விச்வாமித்ரர்‌, கெளதமர்‌, ஜமதக்னி 
பாரத்வாஜர்‌ என்ற ஏழு மஹர்ஷிகளாலும்‌, கண தேவர்களாலும்‌ 
பூஜிக்கப்பட்டவர்‌. 
(ஸப்த ரிஷிகளைப்‌ பற்றி பாகவத புராணம்‌ 8 வது ஸ்கந்தம்‌ 
13 வது அத்யாயத்தில்‌ காண்க) 


889. ஏரா: ஸப்தச்சந்தோஙிதி: 
காயத்ரீ, உஷ்ணிக்‌, அனுஷ்டுப்‌, ப்ருஹதீ, பங்க்தி:, த்ரிஷ்டுப்‌, 
ஜ௩ுதி என்ற ஏழு சந்தஸ்களுக்கு, (விருத்தங்களுக்கு) இருப்பிட - 


மானவர்‌. 


890. எனசிளா ஸப்தஹோதா 
ஸோமயாகத்தில்‌ செயல்படுகின்றவர்களான ஹோதா முதல்‌ 
ஸ்தாவகர்‌ முடிய ஏழு ஹோதாக்களின்‌ வடிவமானவர்‌. : அல்லது 
“ஸப்தஹோதா? என்ற பெயர்‌ கொண்ட மஹர்ஷியாக இருப்பவர்‌. 


140 


891. ௪37124: எமப்தஸ்வராச்ரய: 
ஷட்ஜம்‌ (ஸ), ரிஷபம்‌ (ரி), காந்தாரம்‌ (௧), மத்யமம்‌ (ம), 
பஞ்சமம்‌ (ப), தைவதம்‌ (த), நிஷாதம்‌ (கி) என்ற ஏழு ஸ்வரங்க- 
ளுடன்‌ கூடிய நாதத்திற்க்கிருப்பிடமானவர்‌. 


892. ஏரா காக [ரகாச 1: ஸப்தாப்திகேலிகாஸார: 
உப்புக்கடல்‌, கரும்புச்‌ சார்க்‌ கடல்‌, கள்‌ நிறைந்த கடல்‌, மெய்க்‌ 
கடல்‌, பாற்கடல்‌, தயிர்க்‌ கடல்‌, தூய்மையான நீர்‌ நிறைந்த கடல்‌ 
என்ற ஏழு கடல்களிலும்‌ சிறிய குளத்தில்‌ போன்று குளித்துக்‌ 
கேளிக்கைகள்‌ புரிகின்றவர்‌. 


899. அரா: ஸப்கமாத்ருரிஷேவித: 

ப்ராஹ்மீ, மாஹேச்வரி, கெளமாரி, வைஷ்ணவீ, வாராஹீ, 
நாரஸிம்ஹீ, மாறஹேந்த்‌ரீ என்ற ஏழு மாதாக்களால்‌ ஆராதிக்கப்‌ 
படுகின்‌ நவர்‌. 


894. ௭774181285: ஸெப்தச்சந்தோமோதமத: 
காயத்ரீ முதலிய ஏழு சந்தஸ்ஸின்‌ ஒலிகளைக்‌ கேட்ட மாத்திர- 
த்திலேயே உண்டான ஆனந்தத்தால்‌ தன்னையே மறந்திருப்பவர்‌. 


895. அருகாக ஈர: ஸப்தச்சந்தோமகப்ரபு: 
காயத்ரி முதலிய ஏழு சந்தஸ்களால்‌ வேள்விகளில்‌ நன்கு பூஜிக்கப்‌ 
படுகின்ற இணையற்ற தலைவர்‌. 


896. qseqfaziagla: அஷ்ட மூர்தி த்யேயமுர் த்தி; 
ஆகாயம்‌ முதலிய ஐந்து பூதங்கள்‌, ஸூர்யன்‌, சந்திரன்‌, புருஷன்‌ 
என எட்டு விதமான உடல்களை உடைய பரமசிவனால்‌ தனத) 
உள்ளத்தில்‌ எப்பொழுதும்‌ உபாஸிக்கப்படுகின்‌ ற திருமேனியை, 
உடையவா. 
. அல்லது, ஆகாயம்‌ முதலிய ஐந்து பூதங்கள்‌, ஸூர்யன்‌, சந்திரன்‌ 
புருஷன்‌ ஆகிய எட்டு உருவங்களிலும்‌ தியானம்‌ செய்யத்‌ தகுந்தவர்‌. 


697. ஏத [க அஷ்டப்ரக்ருதிகாரணம்‌ 
சப்தம்‌, ஸ்பர்சம்‌, ரூபம்‌, ரஸம்‌, கந்தம்‌ என்ற ஐந்து தன்மாத்தி- 
ரைகள்‌, அஹங்காரம்‌, மஹத்தத்வம்‌, மூலப்ரக்ருதி எனப்படும்‌ 
இவ்வுலகின்‌ எட்டு காரணங்களுக்கும்‌ காரணமாக இருப்பவர்‌. 


oN 
\ 


141 


898. எகா ஒன கள: அஷ்டாங்கயோக பலபூ: 
யமம்‌, நியமம்‌, ஆஸனம்‌, ப்ராணாயாமம்‌, ப்ரத்யாஹாரம்‌, தாரணை, 
த்யானம்‌, ஸமாதி என்ற எட்டு அங்கங்கள்‌ கொண்ட யோகத்தின்‌ 


பயனை அளிப்பவர்‌. 


பிறரைத்‌ துன்புறுத்தாதிருத்தல்‌, உண்மை பேசுதல்‌, திருடாமல்‌ 
இருத்தல்‌, எட்டுவிதமான புணர்ச்சியை ஒழித்தல்‌, உயிருடன்‌ 
வாழ்வதற்கு தேவையான பொருள்களுக்கு அதிகமான பொருளை 
அடையாதிருத்தல்‌ இந்த ஐந்தும்‌ யமம்‌ எனப்படும்‌. நீராலும்‌ 
மண்ணாலும்‌ உடலையும்‌, விருப்பு, வெறுப்பு முதலிய குற்றங்களை த 
தவிர்ப்பதனால்‌ உள்ளத்தையும்‌, மாசுபடியாமல்‌ செய்தல்‌, எதிர * 
பாராமல்‌ கிட்டிய பொருள்களைக்‌ கொண்டு ஸந்தோஷத்துடன்‌ 
இருத்தல்‌, குளீர்‌, சூடு, பசி, தாஹம்‌ இவைகளைப்‌ பொறுத்துக்‌ 
கொள்ளுதல்‌, ஒரு தெய்வத்தைக்‌ குறிக்கும்‌ மந்திரத்தை முறைப்படி 
ஐபித்தல்‌, அம்மந்திரத்தின்‌ பொருளான தெய்வத்தை உள்ளத்தில்‌ 
உபாஸனை செய்தல்‌ எனப்படும்‌ இந்த ஐந்தும்‌ நியமம்‌ எனப்படும்‌. 
அடிக்கடி உடலின்‌ இருப்பை கலைக்காமலும்‌, சிறிதும்‌ சிரமத்தை 
அடையாமலும்‌, தனது இஷ்டப்படி ஒரு இடத்தில்‌ எதாவது 
ஒரு முறையில்‌ உடலை இருக்கச்‌ செய்வது ஆஸனம்‌ எனப்படும்‌. 
நாசித்வாரத்தின்‌ வழியே வெளியிலுள்ள காற்றை உறிஞ்சுவது, 
உள்ளிருக்கும்‌ காற்றை வெளியே தள்ளுவது என்ற முறையில்‌ 
யயிற்சி பெற்று இயற்கையாக உடலினுள்‌ காற்று அடக்கப்‌ 
பட்டிருப்பதே ப்ராணாயாமம்‌ எனப்படும்‌. சப்தம்‌, ஸ்பர்சம்‌ முதலிய 
விஷயங்களுக்கு அலையாமல்‌ புலன்களைத்‌ தடுத்து உள்ளத்தில்‌ 


- இருக்கச்‌ செய்வது ப்ரத்யாஹாரம்‌ எனப்படும்‌ வெளியிலுள்ள பொரு- 


ளிலோ, உள்ளேயுள்ள பொருளிலோ .திடமாக உள்ளத்தை 
இருத்தல்‌ தாரணை எனப்படும்‌. : தீயில்‌ தொடர்ச்சியாக ஹோமம்‌ 
செய்யப்படுகின்ற நெய்யைப்‌ போன்று ஒரு தெய்வத்தைப்‌ பற்றிய 
உள்ளத்தின்‌ நிலையான து, கெரடர்ச்சியாக ஆவர்த்திக்கப்படுவ து; 
தியானம்‌ எனப்படும்‌. அத்தெய்வத்தின்‌ வடிவமாகவே உள்ளம்‌ 
நிலைபெற்று உலகத்தையும்‌ உடலையும்‌ உணராது இருப்பதே ஸமாதி 
எனப்படும்‌. இத்தகைய எட்டு விதமான யோகத்தினங்கங்களை 
அனுஷ்டிப்பவர்களுக்கு ஒப்புயர்வற்ற ஆனந்த ரூபமான பெரும்‌ 
பயனை அளிப்பவர்‌ என்பது. கருத்து. 


142 


899: ASZJATTIATAA: அஷ்டபத்ராம்புஜாஸன: 
எட்டி தழ்‌ தாமரைப்‌ பூவில்‌ அமர்ந்திருப்பவர்‌. 


900. ஏுரகாுகளி: அஷ்டசக்திஸம்ருத்தஸ்ரீ: 
தான்‌ வீற்றிருக்கும்‌ தாமரை மலரிலுள்ள எட்டு இதழ்களிலும்‌ 
இருப்பவர்களான தீவ்ரா, ஜ்வாலினீ? நந்தா, போகதா, காமதாயினீ 
உக்ரா, தேஜோவதீ, ஸத்யா என்ற எட்டு பீடசக்திகளால்‌ சூழ்ந்தி- 
ருந்து கொண்டு ஸேவிக்கப்படுகின்‌ றவர்‌. 


901. ஏரா: அஷ்டைச்வர்யப்ரதாயக: 
யோக வழியில்‌ தன்னை வழிபடும்‌ அடியார்களுக்கு விற்று 
மஹிமா, கரிமா, லகிமா, ப்ராப்தி, ப்ராகாம்யம்‌, ஈசித்வம்‌, வசித்வம்‌ 

என்ற எட்டு விதமான ஐச்வர்யங்களை அளிப்பவர்‌. 


ப ய] 
(அணிமா முதலியவைகளின்‌ இலக்கணத்தை, 575 வது * faa: 
என்ற நாமாவின்‌ உறையில்‌ காண்க) 


902. எாசரிகா£ளி கனி: அஷ்டபீடோபபிடஸ்ரீ: 

எட்டுவிதமான பெரிய பீடங்களையும்‌, எட்டு விதமான சிறிய 
பீடஙகளையும்‌ தன்னுடைய திருவடியின்‌ சேர்க்கையால்‌ சோபை 
உள்ளதாகச்‌ செய்பவர்‌. (ஸ்ரீ கணேசருக்கு எண்ணிறந்ததும்‌, பெரிய- 
தும்‌, சிறியதுமான பீடங்கள்‌ புராணங்களில்‌ வருணிக்கப்‌ பட்டிரு- 
க்கின்றன. அத்தகைய பீடங்களுள்‌ எட்டு எண்ணங்கள்‌ கொண்ட 
பீடம்‌ ஸ்ரீ மஹாகணபதிக்கு ஸந்தோஷத்தைக்‌ கொடுப்பதாகும்‌ 
என்பது கருத்து) 


903. 35௪0994: அஷ்டமாத்ருஸமாவ்ருத: ப 
மஹாலக்ஷ்மியுடன்‌ சேர்ந்து, ப்ராஹ்மீ முதலிய ஏழு மாதாக்கள்‌ 
எட்டு மாதாக்களாகின்றனர்‌. அத்தகைய எட்டு மாதாக்களால்‌ சூழப்‌ 
பட்டு பூஜிக்கப்படுகின்‌ றவர்‌. ்‌ 
(ப்ராஹ்மீ முதலிய ஏழு மாதாக்களின்‌ இலக்கணத்தை 899 வது 
ஈரா : என்ற நாமத்தின்‌ உரையில்‌ காண்க) 


904. ஏ ரன: அஷ்டபைரவஸேவ்ய: 


அஸிதாங்கன்‌, ரர, சண்டன்‌, க்ரோதன்‌, உன்மத்த பைரவன்‌, 


| அ 


143 


பீஷணன்‌, காபாலி, ஸம்ஹாரன்‌ எனப்படும்‌ எட்டுவிதமான பைரவா- 
களால்‌ ஆதரவுடன்‌ ஆராதனை செய்யப்படுகின்‌ றவர்‌. 


905. ஏஏ: அஷ்டவஸு*வந்த்ய: 
தரன்‌, தருவன்‌, ஸோமன்‌, அஹஸ்‌, அஙிலன்‌, நலன்‌, ப்ரத்யூஷன்‌, 
ப்ரபாஸன்‌ என்ற எட்டு வஸுக்களால்‌ வணங்கப்படுகின்‌ றவர்‌. 


(வஸுக்களைப்‌ பற்றி மஹாபாரதம்‌ ஆதிபர்வம்‌ காண்க.) 


906. ஏரா அஷ்டமூர்த்திப்ருத்‌ 
ஆகாயம்‌ முதலிய ஐந்து பூதங்கள்‌, ஸூர்யன்‌, சந்திரன்‌, 
புருஷன்‌ என்ற எட்டு உருவங்களைத்‌ தாங்கியிருப்பவர்‌. 


907. ஏகன்‌: அஷ்டசக்ரஸ்புரன்மூர்‌ தி: 
மனித உடலினுள்‌ மூலாதாரம்‌, ஸ்வாதிஷ்டானம்‌, மணிபூரகம்‌, 
அகாஹதம்‌, விசுத்தி, ஆக்ஞை, ஸஹஸ்ராரம்‌, குலாகுலம்‌ என்ற 
எட்டு சக்ரங்களிலும்‌ இருந்து கொண்டு ப்ரகாசிப்பவர்‌. 
(ஏனா எக சோர்‌ 9: அஷ்டசக்ரா நவத்வாரா தேவாகாம்‌ பூ 
என்ற வேதவசனம்‌ இதற்குப்‌ ப்ரமாணமாகும்‌) 


908. Aeegsqgfa:foa: அஷ்டத்ரவ்யஹவிஃப்ரிய: 
தன்னை உத்தேசித்து நெய்யால்‌ தூய்மைப்‌ படுத்தி அக்நியில்‌ 
ஹோமம்‌ செய்யப்படும்‌ நெல்பொரி, கரும்பு, அவல்‌, மாவு, வாழைப்‌ 
பழம்‌, மோதகம்‌, எள்‌, தேங்காய்‌ எனப்படும்‌ எட்டு பொருள்களை 
மிகவும்‌ ஸந்தோஷத்துடன்‌ ஏற்றுக்‌ கொள்பவர்‌. [என்னாத எ 
சணனளி எிகோ வள: | எகர ஏனா எனனை ண: என்ற 


கத்யோதம்‌ காண்க. | 


909. FAA ATE ௩வநாகாஸநாத்யாஸீ 
கார்கோடகம்‌ முதலிய ஒன்பது பாம்புகளின்‌, தலைஃளால்‌ தாங்கப்‌ 
படும்‌ எட்டிதழ்‌ தாமரைப்‌ பூவில்‌ வீற்றிருப்பவர்‌. 


910. எண்ன நவநித்யனுசாஸிதா 
பத்மம்‌, மஹாபத்மம்‌, சங்கம்‌, மகரம்‌, கச்சபம்‌, முகுந்தம்‌, நீலம்‌, 
கர்வம்‌ என்ற ஒன்பது விதமான நிதிகளையும்‌, அவைகளின்‌ தலைவர்‌ - 
களையும்‌ அடக்கி ஆள்பவர்‌. 


144 


911. எஏTTTTATT: நவத்வாரபுரா தார: 

மனித எ்பிலில்‌ மேல்‌ பாகத்தில்‌, இரு கண்கள்‌, இரு நாசிகள்‌ 
இரு செவிகள்‌, முகம்‌ (வாய்‌) என்ற ஏழு த்வாரங்களும்‌, கீழே உள்ள 
பாகத்தில்‌ மலத்வாரம்‌, மூத்திரத்வாரம்‌ என்ற இரண்டு த்வாரங்களும்‌ 
சேர்ந்து ஒன்பது த்வாரங்கள்‌ இருக்கின்றன. ஒன்பது த்வாரங்கள்‌ 
கொண்ட பட்டணம்‌ போன்று இருக்கும்‌ மனித உடலில்‌ ஸ்ரீ கணேசர்‌ 
ஜீவாத்மாவின்‌ வடிவமாகப்‌ பிரவேசித்து அதனை உயிர்வாழும்படி 
செய்து தாங்கிக்‌ கொண்டிருக்கின்றார்‌, 


912. ரக: ௩வாதாரநிகேதன: 
மூலா தாரம்‌, ஸ்வாதிஷ்டானம்‌, மணிபூரம்‌, அநாஹதம்‌, விசுத்தி, 
ஆக்ஞா, ஸஹஸ்ராரம்‌, குலாகுலம்‌, லம்பிகா என்ற ஒன்பது இடங்க- 
ளில்‌ எப்பொழுதும்‌ வஸிப்பவர்‌. 


913. MATT TATA: நவநாராயணஸ்துத்ய: 

தர்ம௩ாராயணர்‌, ஞான நாராயணர்‌, வைராக்ய நாராயணர்‌, 
அனந்த நாராயணர்‌, பத்ரி நாராமணர்‌, சங்கர நாராமணர்‌, ஸுந்தர 
நாராயணர்‌, லக்ஷ்மீ நாராயணர்‌, எமாத்ய நாராயணர்‌ என்ற ஒன்பது 


காராயணர்களால்‌ துதி செய்யப்படுகின்‌ றவர்‌. 


914: பட்டபா மாட்டர்‌ நவ துர்காநிஷேவித: 
சைலபுத்ரி, பிரும்மசாரிணீ , சந்திரகண்டா, கூஷ்மாண்டா, ஸ்கந்த- 
மாதா, காத்யாயனி, காளராத்ரீ, மஹாகெளரீ, ஸித்திதா, என்று 
தேவீகவசத்தில்‌ கூறப்படும்‌ ஒன்பது துர்கைகளாலும்‌ ஜயா, விஜயா, 
பத்ரா, பத்ரகாளி, ஸுமுகீ, துர்முகீ, ப்ரஞா, வியாக்ரமுகீ, ஸிம்ஹ- 
முகீ என்று மந்திர மஹார்ணவத்தில்‌ கூறப்படும்‌ ஒன்பது துர்கை- 

களாலும்‌ பூஜித்து ஸேவிக்கப்படுகின்‌ றவர்‌. 


915. ஏ௭௭183981௭18:. நவகாதமஹாகாத: 

ஸ்ரீ கணேசரின்‌ வழிபாட்டிற்கு வழிகாட்டிகளாக .. இருப்பவர்‌- 
களான ஞானாகந்தர்‌, ப்ரகாசானந்தர்‌, ஸத்யானந்தர்‌, ஆனந்தானந்தர்‌, 
விமர்சானந்தர்‌, ஸ்வபாவானந்தர்‌, ஸுபகாரந்தர்‌, ப்ரதீபானந்தர்‌, 


பூர்ணானந்தர்‌ எனப்படும்‌ ஒன்பது குருநாதர்களுக்கும்‌ குருவாக 
இரப்பவர்‌. 


(ந. 


148. 


916. எண: நவகாகவிபூஷண: 
கர்கோடகன்‌ முதலான ஒன்பது ஸர்பங்களை ஆபரணங்களாக 
உடலில்‌ அணிந்திருப்பவர்‌. 


917. எரா: நவரத்னவிசித்ராங்க: 
வைடுரியம்‌, முத்து, பவழம்‌ முதலான ஒன்பது ரத்தினங்களால்‌ 
செய்யப்பட்ட அணிகளால்‌ அலங்கரிக்கப்பட்டவர்‌. 


918. எனகன: நவசக்திகிரோத்ருத: 

“தீவ்ரா' முதல்‌ *விக்னநாசினி”. முடிய ஒன்பது பீடசக்திகளால்‌ 
பக்தியுடன்‌ தங்கள்‌ தலைகளால்‌, ஸ்ரீ கணேசரின்‌ . திருவடிகளைத்‌ 
தாங்கும்‌ பிடத்தைச்‌ சு மந்து ஸேவிக்கப்படுகின்‌ றவர்‌. (தீவ்ரை முதலிய 
சக்திகளைப்‌ பற்றி 195 முதல்‌ 203 முடிய ஒன்பது நாமாக்களின்‌ 
உரையில்‌ காண்க.) 


919. எரா: தசாத்மக: 
பத்து திக்குகளையும்‌ வியாபித்துக்‌ கொண்டிருப்பதால்‌ பத்து 
திசைகளின்‌ வடிவமானவர்‌. 


920. எனன: தசபுஜ: 
பத்து கைகளை உடையவர்‌. தன்னைக்குறித்துப்‌ பத்து ஆண்டுகள்‌ 
கடுந்தவம்‌ புரிந்த பரமசிவனுடைய முகத்திலிருந்து ஸ்ரீ கணேசர்‌ 
பத்து கைகளுடன்‌ தோன்றினார்‌ என்று கணேச புராணத்தில்‌ 
உபாஸனா காண்டத்தில்‌ 45வது அத்யாயத்தில்‌ கூறியிருப்பது 

கவன த்திற்குரியதாகும்‌. 


921, கரகர: தசதிக்பதிவந்தித: 
கிழக்கு முதலிய நான்கு திக்குகள்‌, தென்கிழக்கு முதலிய ௩ான்கு 
உபதிக்குகள்‌, மேல்‌, கீழ்‌ என்ற பத்து திக்குகளுக்கு தலைவர்களான 
இந்திரன்‌, அக்னி, யமன்‌, நிருருதி, வருணன்‌, வாயு, குபேரன்‌, 
ஈசானன்‌, அனந்தன்‌, நான்முகன்‌ ஆகிய பத்து தேவர்களால்‌ 
வணங்கப்படுபவர்‌. 


922. ஏனா: தசாத்யாய: 
ருக்‌, யஜுஸ்‌, ஸாம, அதர்வம்‌ என்ற நான்கு வேதங்கள்‌, 
சிகை, கல்பம்‌, வ்யாகரணம்‌, சந்தஸ்‌, நிருக்தம்‌, ஜ்யோதிஷம்‌ என்று 


161 
ஸ்‌ 


146 


ஆறு அங்க சாஸ்திரங்கள்‌ ஆகிய பத்து பிரமாண நூல்களையும்‌ 
முறைப்படி படித்தறிந்திருப்பவர்‌. 


923. எர: தசப்ராண: 

ப்ராணன்‌ (உயிர்‌ வாழும்படி செய்யும்‌ வாயு), அபானன்‌ (ஜல- 
மலங்களை வெளியில்‌ தள்ளும்‌ வாயு), வ்யானன்‌ (ரத்தங்களை எல்லா 
நரம்புகளிலும்‌ பரவும்படி செய்யும்‌ வாயு), உதானன்‌ (மரண வேளை- 
யில்‌ ஜீவனை உயரே இழுத்துச்‌ செல்லும்‌ வாயு), ஸமானன்‌ (உட்‌ 
கொண்ட உணவை பாகம்‌ செய்யும்‌ வாயு) என்ற ஐந்து ப்ராணங்கள்‌, 
நரகன்‌ (ஏப்பத்தை ஏற்படுத்தும்‌ வாயு), கூர்மன்‌ (இமைக்‌ கொட்டலைச்‌ 
செய்யும்‌ வாயு), க்ருகரன்‌ (தும்மலையும்‌ கொட்டாவியையும்‌ தரும்‌ 
வாயு), தேவதத்தன்‌ (குறட்டையுடன்‌ கூடிய தூக்கத்தையும்‌, உடலை 
முறிக்கும்‌ சோம்பலையும்‌ கொடுக்கும்‌ வாயு, தனஞ்ஜயன்‌ (இறந்த 
உடலைப்‌ பருமனாசச்‌ செய்யும்‌ வாயு என்ற ஐந்து உபப்ராணங்கள்‌ 
எனப்படும்‌ பத்து ராணங்களின்‌ வடிவமானவர்‌. 


924. விசாக: தசேந்த்ரியறியாமக: 
கண்‌, காது, முக்கு, நாக்கு, த்வக்‌ (தோலில்‌ இருக்கும்‌ ஸ்பர்சத்‌ 
தை உணரும்‌ சக்தி), என்ற ஞானேந்திரியங்கள்‌ ஐந்து, வாக்‌, கை, 
கால்‌, பாயு (மலத்வாரத்தில்‌ உள்ள இந்திரியம்‌), உபஸ்தம்‌ (ரஹஸ்‌- 
யேந்திரியம்‌) என்ற கர்மேந்திரியங்கள்‌ ஐந்து எனப்‌ பத்து புலன்களை - 
யும்‌, பார்த்தல்‌, கேட்டல்‌, முதலான தத்தம்‌ புலனுக்கு உரிய செயல்‌- 
களைச்‌ சரிவரச்‌ செய்யும்படிக்‌ கவனித்துக்‌ கொள்பவர்‌. 
925. TEN: தசாக்ஷரமஹாமந்த்ர: 

ஏ எண்ணான காசா ஓம்‌, ஹ, ஸ்தி, பி, சா, சி, லி, கே, 
ஸ்வா, ஹா, என்ற பத்து எழுத்து கொண்டதும்‌, பெருமை வாய்ந்த- 
தும்‌ ஆன மந்திரத்தின்‌ பொருளாகவும்‌ தெய்வமாகவும்‌ இருப்பவர்‌: 

926. ஏனா: தசாசாவ்யாபிவிக்ரஹ: 
பத்து திக்குகளிலும்‌ நிறைந்திருக்கும்‌ விராட்ரூபத்தை (உலகங்க- 
ளின்‌ வடிவமாக இருக்கும்‌ உடலை) அடைந்தவர்‌. 
927. சோனா: sz: ஏஎ: ஏகாதசாதிபி: ருத்ரை: ஸ்துத: 
மிகவும்‌ பிரதானமாய்‌ இருப்பவர்களான ஹர; பஹுரூப,! 
த்ரியம்பக:, அபராஜித:, வருஷாகபி:, சம்பு:, கபர்தீ, ரைவத;, 


147 


ம்ருகவ்யாத:, சர்வ; கபாலீ என்ற பதினொன்று ருத்ரர்களை முன்னிட்ட 
கோடிக்கணக்கான ருத்ரர்களால்‌ புகழ்ந்து பாடப்பட்டவர்‌. 


928. கோணா: ஏகாதசாக்ஷர: 
ளில்‌, ஈன்‌ ணக னான ஓம்‌ ஹ்ரீம்‌ கம்‌ ஹ்ரீம்‌ வசமானய 
ஸ்வாஹா என்ற பதினொன்று எழுத்துக்கள்‌ கொண்ட மந்திரத்தின்‌ 
வடிவனாகவும்‌, அதன்‌ தேவதையாகவும்‌ இருப்பவர்‌. 


929. சளிக்‌: த்வாதசோத்தண்டதோர்‌ தண்ட: 
நீண்டு, உருண்டு, பருத்து, நெருக்கமாக உள்ள பன்னிரண்டு 
கைகளை உடையவர்‌. 


990. நாணாக: தவாதசாந்தகிகேதன: 
மனித உடலினுள்‌ நெற்றிப்பிரதேசத்திற்கு மேல்‌ தலையின்‌ ௩டுவே 
இருக்கும்‌ ப்ருஹ்மரந்தரம்‌ வரை உள்ள இடத்தில்‌ த்வாதசாந்தத்தில்‌ 
யோகிகளுக்குத்‌ தரிசனம்‌ அளித்துக்‌ கொண்டு இருப்பவர்‌ 


991. எனிணா ளன கோக 
த்ரயோதசாபிதாபிந்நவிச்வேதேவாதிதைவதம்‌ 
புரூரவஸ்‌, ஆர்த்ரவஸ்‌, தரிருசி, க்ரது, தக்ஷ, ச்ரவ:, ஸெத்ய:, 
கால:, காம:, துனி;, குருவான்‌, ப்ரபவான்‌, ரோசமான:, என்ற 
வெவ்வேறான பெயர்‌ கொண்ட பதிமூன்று விச்வே தேவர்கள்‌ எனப்‌ 
படும்‌ தேவர்களாலும்‌ பூஜிக்கப்படுகின்‌ றவர்‌. 


(விச்வேதேவர்கள்‌, கச்யபமுனிவருக்கு விச்வை என்பவளிடம்‌ 
புதல்வர்களாகத்‌ தோன்றியவர்கள்‌, இவர்களுக்கு மக்கட்பேறு 
இல்லை, மறைகள்‌ வகுத்த முறைப்படி வாழ்க்கை நடத்தும்‌ அந்தணர்‌- 
களால்‌ நாள்தோறும்‌ *வைச்வதேவம்‌” என்ற சடங்கிலும்‌, ச்ராத்தங்க- 
ளிலும்‌ இவர்கள்‌ பூஜிக்கப்படுகின்றார்கள்‌. விச்வேதேவர்களைப்‌ பற்றி 
வாயு புராணம்‌, விஷ்ணு புராணம்‌, பாகவதம்‌ இவைகளில்‌ காண்க.) 


932. டய கங்கள்‌ சதுர்தசேந்த்ரவரத: 

பிரம்மதேவருடைய ஓவ்வொரு நாளிலும்‌ பகலில்‌ அவரால்‌ 
படைக்கப்பட்ட மூன்று உலகங்களையும்‌ காப்பாற்றுவதற்கு யக்ஞ:, 
ரோசன:, ஸ்த்யஜித்‌, த்ரிசிக:, விபு:, மந்த்ரத்ரும:, புரந்தர: பலி: 
அத்புத, சம்பு: வைத்ருத;, ருத்தாமா, ஸுத்ராமா, சுசி: என்று. 


146 


பதினான்கு இந்த்ரர்கள்‌ தோன்றுகிறார்கள்‌. அவ்விந்திராகளுக்கு 
அவரவர்களுடைய தொழிலில்‌ திறம்படச்‌ செயல்‌ புரிவதற்கான 
வேண்டிய வரங்களை அளிப்பவர்‌. (பதினான்கு இந்த்ரர்களைப்‌ பற்றி 
பாகவதம்‌ 4 வதும்‌ 8 வதும்‌ ஸ்கந்தங்களைப்‌ பார்க்க] 


933. ஏனா: சதுர்தசமனுப்ரபு: 

பிரும்ம தேவனுடைய ஒவ்வொரு நாளிலும்‌ பகலில்‌ உலகங்கள்‌ 
அனை த்தையும்‌ காப்பாற்றுவதற்காக ஸ்வாயம்புவர்‌, ஸ்வாரோசிஷர்‌, 
உத்தமர்‌, தாமஸர்‌, ரைவதர்‌, சாக்ஷஈஷர்‌, வைவஸ்வதர்‌, ஸாவர்ணி, 
த௲ஷஸாவர்ணி, ப்ருஹ்மஸாவர்ணி, தர்மஎபாவர்ணி, ருத்ரஸாவர்ணி, 
தேவ ஸாவர்ணி, இந்த்ரஸாவர்ணி என்ற பதினான்கு மனுக்கள்‌ 
தோன்றுகின்றனர்‌. இந்த மனுக்களுக்குத்‌ தலைவராக இருப்பவர்‌. 
(ஒரு மனு எழுபத்து ஒன்று சதுர்யுகங்கள்‌ காலம்‌ உலகத்தைக்‌ 
காப்பாற்றுகின்றார்‌) மனுக்களைப்‌ பற்றி பாகவத புராணம்‌ பார்க்க.) 


984. எதிரான: சதுர்தசாதிவித்யாட்ய: 

ருக்வேதம்‌, யஜுர்வேதம்‌, ஸாம$வதம்‌, அதர்வவேதம்‌ என்ற 
நான்கு வேதங்கள்‌, சிக்ஷை, கல்பம்‌, வ்யாகரணம்‌, சந்தஸ்‌, 
ஜ்யோதிஷம்‌, நிருக்தம்‌ எனப்படும்‌ ஆறு அங்ச சாஸ்திரங்கள்‌ , 
ஆயுர்வேதம்‌, தனுர்வேதம்‌, காந்தர்வவேதம்‌, அர்த்த சாஸ்திரம்‌ 
என்ற நான்கு உபவேதங்கள்‌ எனப்‌ பதினான்கு வித்தைகளுடனும்‌, 
இத்துடன்‌ தர்ம சாஸ்திரம்‌, ந்யாய சாஸ்திரம்‌, மீமாம்ஸை, இதிஹாஸ 
புராணம்‌ என்ற நான்கும்‌ சேர்ந்து ஏற்பட்ட பதினெட்டு வித்யை. 
களுடனும்‌ எப்பொழுதும்‌ சேர்ந்திருப்பவர்‌. 


995. எதா: சதுர்தசஜகத்ப்ரபு; 
ஸத்யம்‌, தபஸ்‌, ஜன:, மஹ;, ஸுவ, புவ;, பூ:; அதலம்‌, விதலம்‌, 
ஸு தலம்‌, மஹாதலம்‌, தலாதலம்‌, ரஸாதலம்‌, பாதாளம்‌ என்ற 
பதினான்கு உலகங்களுக்கும்‌ இணையற்ற ஒரே தலைவனாக இருப்பவர்‌. 
936. ஏ4ஏAT; ஸாமபஞ்சதச: 
யாகங்களில்‌ ஹோமம்‌ செய்யப்படும்‌ பொருட்களுள்‌ மிகவும்‌ 
ஓப்புயர்வற்றதாகக்‌ கருதப்படும்‌ செய்‌ என்ற பொருளைத்‌ துதி 
செய்பவைகளும்‌, “ஸ்தோத்ர சதுஷ்டயம்‌", £பஞ்சதச ஸ்தோத்ரம்‌? 
என்று வழங்கப்படுபவைகளுமான நா ன்குபகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்ட 
பதினைந்து. ஸாம மந்திரங்களாக இருப்பவர்‌, 


பஜ 
| 


த்‌ அச்‌. 2-7 


இ 1 


149 


997. ஏஏிரிஎர்றாாான: பஞ்சதசீசீதாம்சுகிர்மல: 

வளர்பிறையில்‌ பதினைந்தாவது திதியான ராகா எனப்படும்‌ 
பெளர்ணமியில்‌ பூர்ணமாக பிரகாசிக்கும்‌ சந்திரனைப்‌ போன்று 
மாசற்ற சோபையுடன்‌ விளங்குபவர்‌. 


938. ஏகா: ஷேோடசா தாரநிலய: 
யோகவழியில்‌ ஸ்ரீ கணேசரை வழிபடும்‌ சிறந்த பக்தர்களுக்குப்‌ 
பதினாறு சக்ரங்களில்‌ இருந்து கொண்டு தரிசனம்‌ அளித்து அவர்களை 
அனுக்ரஹிப்பவர்‌. 
(பதினாறு ஆதாரம்‌, ஆறு ஆதாரம்‌, ஒன்பது ஆதாரம்‌ இவை- 
களின்‌ இலக்கணங்களை முறைப்படி குருமுகமாகக்‌ கேட்டுத்‌ தெளிவு 


பெற வேண்டும்‌ என்று தந்திர நூலில்‌ சிவபெருமானால்‌ எச்சரிக்கப்‌ 
பட்டிருப்பது கவனத்திற்குரியதாகும்‌. ) 


939. ஏனா: ஷோடசஸ்வரமாத்ருக: 


௮ முதல்‌ ௮: என்ற விஸர்கம்‌ முடிய பதினாறு ௨ உயிரெழுத்துக்க- 
ளின்‌ இலக்கணத்தையும்‌, பெருமையையும்‌ ப்ரமாணங்களைக்‌ கொண்டு 
நன்கு அளவிட்டு அறிந்திருப்பவர்‌. 


940, ஏன: ஷோடசாந்தபதாவாஸ: 
மனிதனுடைய உடலில்‌ தலையில்‌ ப்ரும்ஹரந்த்ரத்திஃ இருக்கும்‌ 
ஆயிரம்‌ இதழ்‌ கொண்ட ஸஹஸ்ரார தாமரைப்‌ பூவிற்கு மேலே உள்ள 
இடம்‌ ஷோடசாந்தம்‌ எனப்படும்‌. ஸ்ரீ கணேசர்‌ அத்தகைய ஷோட- 
சாந்தஸ்தானத்தில்‌ யோகிகளான உபாஸகர்களை அனுக்ரஹித்துக்‌ 
கொண்டு விளங்குகினார்‌. 


941, எனகன: ஷோடசேந்துகலா த்மக: 
அம்ருதா, மானதா, பூஷா, தஷ்டி, புஷ்டி, ரதி, த்ருதி, சசிநீ, 
சந்த்ரிகா, காந்தி, ஜ்யோத்ஸ்னா, ஸ்ரீ, ப்ரீதி, அங்கதா, பூர்ணா, 
பூணாம்ருதா, என்ற பதினாறு சந்திர கலைகளின்‌ வடிவமாக இருப்பவா.. 


942. ளா ௭௭4: 8 கலாஸப்ததசி ்‌ 
“ஸப்ததசீ (பதினேழாவது) கலை”? என ப்படும்‌ பதி பன்‌ 
எழுத்துக்கள்‌, கொண்ட துர்ய வித்டையின்‌ வடிவம. க இருப்பவ., 


150 


(த்ரிபுராகமம்‌ என்ற நூலில்‌ துர்யவித்யை எனப்படும்‌ பதிமுன்று 
அக்ஷரங்கள்‌ கொண்ட தேவீ மந்திரம்‌, “ஸப்ததசி கலா? என்று 
புகழ்ந்து கூறப்பட்டிருக்கின்றது. அத்தகைய ஸப்ததசீ கலா வடிவ- 
மாய்‌ இருப்பவர்‌. | ஈனா எனி எ ௭௭௪ எரா? | ண்ணா 
ஏன்னா எவன: 1 என்ற பார்க்கவும்‌. ] 


949. இண: ஸப்ததச: 
நான்கு பிரிவுகளை உடைய ப்ருஷ்டஸ்தோத்திரத்தைச்‌ சார்ந்த 
ஸப்ததச ஸ்த்தோத்ரம்‌ எனப்படும்‌ பதினேழு ஸாம மந்திரங்களாக 
இருப்பவர்‌. 
944, எரா: ஸப்ததசாக்ஷர: 
யாகங்கள்‌ நடைபெறும்போது ருத்விக்குகளால்‌ உரைக்கப்படும்‌ 
வி: வெளஷட்‌, ஏாசாஎஏ ஆ, ச்ரா, வ, ய, ஏஏ ய, ஐ, ஏஷ அஸ்து, 
ஜீரக ச்ரெள, ஷட்‌, 3௭௭198 யே, ய, ஜா, ம, ஹே, என்ற பதினேழு 


எழுத்துக்களைச்‌ செவியுற்றவுடனேயே யாகங்களில்‌ ப்ரஸன்ன மாகி 
விடுகின்றவர்‌. 6 


945. ஏசாகளசிரான்‌: அஷ்டாதசத்வீபபதி: 
ஐம்பு, ப்லக்ஷம்‌, சால்மலீ, குசம்‌, க்ரெளஞ்சம்‌, சாகம்‌, புஷ்கரம்‌, 
என்ற ஏழு பெரிய தீவுகள்‌, லங்கை, ஸிம்ஹளம்‌ முதலான பதினொன்று 
சிறிய தீவுகள்‌ எனப்‌ பதினெட்டு தீவுகளுக்குத்‌ தலைவனாக இருந்து 
அவைகளைக்‌ காப்பாற்றுகின்‌ றவர்‌. 


946. ஏ67181TTUET அஷ்டாதசபுராணக்ருத்‌ 
ப்ராஹ்மம்‌, பாத்மம்‌, வைஷ்ணவம்‌, சைவம்‌, பாகவதம்‌; நாரதம்‌, 
மார்கண்டேயம்‌, ஆக்கேயம்‌, பவிஷ்யம்‌, ப்ரஹ்ம வைவர்தம்‌, லிங்கம்‌, 
வராஹம்‌, ஸ்காந்தம்‌, வாமனம்‌, கெளர்மம்‌, மத்ஸ்யம்‌, காருடம்‌, 
ப்ரஹ்மாண்டம்‌ என்ற பதினெட்டு மஹாபுராணங்களை இயற்றியவர்‌ . 


917. அனானி: அஷ்டாதசெளஷதீஸ்ருஷ்டி.: 
பதினெட்டு விதமான நெல்‌, கோதுமை, உளுந்து, பயரு முதலிய 
தான்யங்களைக்‌ கொடுக்கும்‌ ஓஷதிகளைப்‌ (மரம்‌, செடி, முதலியவை- 
களை) படைத்தவர்‌ 3 


151 


(இவ்வுலகில்‌ உயிரினங்களுக்கு வாழ்வதற்குத்‌ தேவைப்படும்‌ 
தான்யங்களுள்‌ மிகவும்‌ முக்கியமான தான்யங்கள்‌ பன்னிரண்டு. 
விதமாக இருக்கின்றன. உபதானியங்கள்‌ ஆறு விதமாய்‌ உள்ளன 
என்று முனிவர்கள்‌ கூறுகின்றனர்‌. இந்த பதினெட்டுவிதமான 
தான்யங்களைத்‌ தரும்‌ ஓஷதிகளை ஸ்ரீ கணேசர்‌ படைத்துள்ளார்‌ 
என்று இங்கு கூறப்பட்டிருக்கிறது. பலனை அளித்தவுடன்‌ மடிந்து- 
விடும்‌ செடி, மரம்‌ முதலியவை ஓஷதி எனப்படும்‌, உதாரணமாக 
நெல்‌, பயிர்‌, வாழை போன்றவை ஓஷதிகளாகும்‌.) 


948. ஏரார்‌: அஷ்டாதசவிதி: ஸ்ம்ருத: 
மாந்தர்களுக்கு இம்மையிலும்‌, மறுமையிலும்‌ நலத்தை 
அளிக்கின்ற பலவிதமான தர்மங்களைச்‌ செய்வதற்கு வேதத்தால்‌ 
கூறப்படும்‌ பதினெட்டு விதமான விதியின்‌ (ஆணையின்‌) ஸ்வரூப- 


மாக இருப்பவர்‌. 


வேதத்தால்‌ அன்றி வேறு முறையில்‌ அறிவதற்கு முடியாத 
ஒரு காரியத்தைச்‌ செய்யும்படி கூறும்‌ சொல்‌ அபூர்வ விதி எனப்படும்‌ 
உதாரணமாக ஜ்யோதிஷ்டோம யாகத்தை ஸ்வர்க்கத்தில்‌ விருப்பம்‌ 
உள்ளவன்‌ செய்யவேண்டும்‌. “னின்‌ சர்காள்‌ ௭௭௭ ஜ்யோ- 
திஷ்டோமேன ஸ்வர்ககாமோ யஜேத??. என்று வேதத்தில்‌ கூறி- 
யிருக்கிறது. ஜ்யோதிஷ்டோம யாகம்‌ ஸ்வர்கத்திற்குக்‌ காரணம்‌ 
என்பது £மீவதமின்றி வேறு ப்ரமாணத்தால்‌ அறிய முடியாததாகும்‌. 


ஒரு கார்யத்தை இரண்டு விதமாகச்‌ செய்ய முடியும்‌ என்று 
இருப்பினும்‌ அதை ஏதேனும்‌ ஒரு முறையில்‌ செய்யும்படி வற்புறுத்தும்‌ 
சொல்‌ நியமவிதி எனப்படும்‌. உதாரணமாக, ஹோமத்திற்கான 
அரிசியை நகத்தால்‌ நெல்லின்‌ தோலியை அகற்றியும்‌ பெறலாம்‌; 
உரவில்‌ நெல்லை இட்டு உலக்கையால்‌ குத்தித்‌ தோலியை அகற்றியும்‌ 
பெறலாம்‌ என்று இருப்பினும்‌ உரலில்‌ நெல்லை இட்டு உலக்கையால்‌ 
குத்தி தோ&யை அகற்றி அரிசியைப்‌ பெறவேண்டும்‌. ளா 
வ்ரிஹீநவஹந்தி என்று வேதத்தில்‌ கூறப்பட்‌ டிருக்கின்றது. இது 
நியமவிதியாகும்‌. : 

எண்ணிறந்த கார்யங்க்ளைச்‌ செய்யலாம்‌, செய்யமுடியும்‌ என்ற 
நிலையில்‌ வரம்பு மீறிச்‌ செயல்‌ புரிய முற்படும்போது எண்ணங்களைத்‌ 


162 


திட்டப்படுத்திச்‌ செய்யும்படி கூறும்‌ சொல்‌ பரிஸங்க்யாவிதி எனப்‌ 
படும்‌, உதாரணமாக, த்ரேதாயுகத்தில்‌ புலாலை உட்கொள்ளும்‌ 
ப்ராம்ஹணன்‌, அரசன்‌ இவர்களுக்கு ஐந்து ௩கங்கள்‌ உள்ள விலங்கு- 
கள்‌ அனைத்தினுடையவும்‌ புலாலை புசிக்கலாமெனினும்‌ சல்யகம்‌, 
ச்வாவிதம்‌, உடும்பு, முயல்‌, ஆமை என்ற ஐந்து ஈகம்‌ உள்ள இந்த 
ஐந்து விலங்குகளின்‌ புலாலையே புசித்தல்‌ வேண்டும்‌ என்று கூறுவது 
பரிஸங்க்யா விதியாகும்‌. 
ஏஏ ௮௭ NEAT ஏன எண 19௭ | 
ஏர: சர ௭: TT எள: FAM எனா: ப 
பஞ்ச பஞ்ச௩கா பக்ஷ்யா ப்ரஹ்மக்ஷத்ரேண ராகவ | 
சல்யக: ச்வாவித: கோதா சச: கூர்மச்ச பஞ்சம: ॥ 
என்ற வால்மீகி ராமாயணம்‌ கிஷ்கிந்தா காண்டம்‌ 17 வது ஸர்கத்தி- 
லுள்ள வசனம்‌ இதற்குப்‌ பிரமாணமாகும்‌. 


இங்ஙனம்‌ அபூர்வவிதி, நியமவிதி, பரிஸங்க்யாவிதி என்று 
முன்று விதிகள்‌ உள்ளன. இவைகள்‌ ஒவ்வொன்றும்‌ தனித்தனியே 
ப்ரயோக விதி, விநியோக விதி, ஈாமதேய விதி என்ற மூன்று உட்‌ 
பிரிவுகளுடன்‌ சேர்ந்து ஒன்பது விதிகளாகின்றன. அத்தகைய 
ஒன்பது விதிகளும்‌, ஒவ்வொன்றிற்கும்‌ தனித்‌ தனியாக, முக்கியம்‌ 
(ப்ரதானம்‌), அமுக்யம்‌ (குணம்‌) என்ற இரண்டு பிரிவுகளை அடைந்து 
பதினெட்டு விதிகளாகின்றன. அத்தகைய விதிகளாக இருக்கின்‌ றவர்‌. 
(விதிகளின்‌ விவரத்தை மீமாம்ஸா ந்யாயப்ரகாசத்தில்‌ காண்க.) 


949. grerzafafisaftegnfie என கிரக: 
அஷடாதசலிபிவ்யஷ்டிஸமஷ்டிஞானகோவித: 
தேவநாகரம்‌, தமிழ்‌, தெலுங்கு, கன்னடம்‌, மராட்டி, குஜராத்தி 
வங்காளி, ஹிந்துஸ்தானி, மலையாளம்‌ முதலிய மொழிகளை எழுது- 
வதற்கான பதினெட்டு முக்கியமான எழுத்துக்களையும்‌, நாடுகளின்‌ 
வேறுபாட்டால்‌ பலவித உட்பிரிவுகளுடன்‌ கூடிய வெவ்வேறான 
எழுத்துக்களையும்‌ நேர்மையாக அறிந்திருப்பவா. 


950. சேர: ராச ஏகவிம்ச: புமான்‌ 


ஐதரேய ஆரண்யகத்தில்‌ கூறியபடி இருபத்து ஒன்றாவது 
புருஷராக இருப்பவர்‌, 


153 


மனித உடலில்‌ இரண்டு கைகளில்‌ உள்ள விரல்கள்‌ பத்தும்‌, 
இரண்டு கால்களில்‌ உள்ள விரல்கள்‌ பத்தும்‌, ஆத்மாவையும்‌ சேர்த்து 
புருஷன்‌ இருபத்து ஓராவது ஆவான்‌. * னா உ க: ர 
ஏன என்கை: தச ஹஸ்த்யா அங்குலய: தச பத்யா ஆத்மைகவிம்ச; 
என்று ஐதரேயாரண்யகம்‌ முதலாவது) அத்யாயம்‌, நான்காவது 
்‌ கண்டம்‌ கூறுகின்றது. 


951. சரளா: ஏகவிம்சத்யங்குலிபல்லவ: 
தளிர்போன்ற இருபத்து ஒன்று விரல்களை உடையவர்‌. 


கைகால்களில்‌ உள்ள விரல்கள்‌ ஒன்று சேர்ந்து இருபதாகும்‌. 
துகிக்கையின்‌ நுனியையும்‌ ஒரு விரலாகச்‌ சேர்த்து இருபத்து 
ஒன்று விரல்கள்‌ என்று கூறப்பட்டிருக்கின்றது. 


952. அதனா சதுர்விம்சதிதத்வாத்மா 

௪ மூலப்பிரக்ருதி, மஹத்தத்வம்‌, அஹங்காரம்‌, தன்மாத்திரைகள்‌ 
ஐந்து, ஆகாயம்‌ முதலான பூதங்கள்‌ ஐந்து, கண்‌ முதலான 
ஞானேந்திரியங்கள்‌ ஐந்து, கை முதலிய கர்மேந்திரியங்சள்‌ ஐந்து, 
மனம்‌ ஓன்று ஆகிய இருபத்து நான்கு தத்வங்களின்‌ வடிவமாக 
இருப்பவர்‌ 


958. qafaTega: பஞ்சவிம்சாக்யபுருஷ: 
ஸாங்க்யர்களால்‌ இருபத்தைந்தாவது தத்வமாகக்‌ கூறப்பட்ட 
புருஷனாகவும்‌ இருப்பவர்‌. 


954. எனனை: ஸப்தவிம்சதிதாரேச: 
அச்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீர்ஷம்‌, 
திருவாதிரை, புனர்பூசம்‌, பூசம்‌, ஆயில்யம்‌, மகம்‌, பூரம்‌, உத்தரம்‌, 
ஹஸ்தம்‌, சித்திரை, ஸ்வாதி, விசாகம்‌, அனுஷம்‌, கேட்டை, மூலம்‌, 
பூராடம்‌, உத்தராடம்‌, திருவோணம்‌, அவிட்டம்‌, சதயம்‌, புரட்டாதி, 
உத்திரட்டாதி, ரேவதி என்ற இருபத்தேழு ஈக்ஷத்திரங்களுக்குத்‌ 
தலைவராக இருப்பவர்‌. ம்‌ 


955. ஏன(எளிதா ஸப்தவிம்சதியோகக்ருத்‌ 
“விஷ்கம்பம்‌, ப்ரீதி, ஆயுஷ்மான்‌, ஸெளபாக்யம்‌, சோபனம்‌, 
அதிகண்டம்‌, சுகர்மம்‌, திருதி, சூலம்‌, கண்டம்‌, விருத்தி, துருவம்‌, 


154 


வ்யாகாதம்‌, ஹர்்‌ஷணம்‌, வஜ்ரம்‌, ஸித்தி, வ்யதீபாதம்‌, வரியான்‌, 
பரிகம்‌, சிவம்‌, சித்தம்‌, சாத்யம்‌, சுபம்‌, சப்ரம்‌, ப்ராம்யம்‌, மகேந்த்ரம்‌, 
வைதிருதி எனப்படும்‌ இருபத்து ஏழு யோகங்களைப்‌ படைத்தவர்‌. 
956. ஊரணகள்‌ காளி: தவாத்ரிம்சத்பைரவா திச: 
எட்டு எட்டாகப்‌ பிரிந்து நான்கு கூட்டங்களாக இருக்கும்‌ 


அஸிதாங்கன்‌ முதலான முப்பத்திரண்டு பைரவர்களுக்குத்‌ தலைவராக 
இருப்பவர்‌. 


957. எசா: சதுஸ்த்ரிம்சன்மஹாஹ்ரத: 

காண்பவர்களுக்கும்‌, நீர்த்துளிகளை உடலில்‌ தெளித்துக்‌ 
கொள்பவர்களுக்கும்‌, நீராடுபவர்களுக்கும்‌ பாவத்தைப்‌ போக்கிப்‌ 
புண்ணியத்தைத்‌ தருபவைகளும்‌, தெய்வங்களால்‌ கொண்டாடப்‌ 
பட்டவைகளுமான புஷ்கரம்‌ முதலான முப்பத்து நான்கு புண்ணிய 
தீர்த்தங்களின்‌ உருவமாக இருப்பவர்‌. 


958. ஏக [எ: ஷட்த்ரிம்சத்தத்வஸம்பூ தி: 

சிவன்‌ முதல்‌ பூமி வரை முப்பத்தி ஆறு தத்வங்கள்‌ என்று 
சைவாகம நூலால்‌ கணக்கிடப்பட்ட தத்வங்களுக்குக்‌ காரணமாக 
இருப்பவர்‌. 


959. அகசாரணெனளா௭ம: அஷ்டாத்ரிம்சத்கலாதனு: 
தூம்ரார்சீ, ஊஷ்மா, ஜ்வலினீ, ஜ்வாலினி, விஸ்புலிங்கின , 
ஸுஸ்ரீகலா, ஸுரூபா, கபிலா, ஹவ்யவாஹிந, கவ்யவாஹிஷ 
என்று அக்நிக்கு பத்து கலைகள்‌ இருக்கின்றன. தாபினி, தூம்ரா, 
மரீசி, ஜ்வாலின்‌, ருசி, ஸுஷும்னா, பொத்‌ விச்வா, போதின்‌ 
தாரிணீ, க்ஷமா என்று ஸூர்யனுக்குப்‌ பன்னிரண்டு கலைகள்‌. 
இருக்கின்றன. அம்ருதா, மாலைத்‌ பூஷா, துஷ்டி, புஷ்டி, ரதி 
த்ருதி, சசினீ, சந்த்ரிகா, காந்தி, ஜீயோங்ஸ்னா, ஸ்ரீ, ப்ரீதி, அங்கம்‌ 
பூர்ணா, பூர்ணாம்ருதா என்று சந்திரனுக்குப்‌ பதினாறு கண்ல 
இருக்கின்றன. இத்தகைய மும்பத்தெட்டு கலைகளின்‌ வடிவமானவர்‌ 
960. THATS AEs: 
௩மதேகோநபஞ்சாசர்மருத்வர்கநிரர்கல: 
ஸத்வஜ்யோதி, த்ய; ஸத்யஜ்டூ அத 
பண்ணத்‌ றில்‌ ன்‌ ந திர்யக்ஜ்யோதி, 
5 7 ; த, , ஸத்யஜித்‌, ஸுஷேண:; 
4) 


௫ 


155 


ஸேனஜித்‌, ஸத்யமித்ர:, அபிமித்ர:; ஹரிமுத்ர:, க்ருத: ஸத்ய: 
த்ருவ:, தர்தா, விதர்தா, விதாரய,: த்வாந்த, துனி, உக்ர: பீம: 
அபீயு, ஸாக்ஷிப, ஈத்ருக்‌, அக்யாத்ருக்‌, யாத்ருக்‌, ப்ரதிக்ருத்‌, ருக்‌, 
ஸமித:, ஸம்ரம்ப:, ஈத்ருக்ஷ:, புருஷ; அந்யாத்ருக்ஷ;, சேதஸ:, 
ஸமிதா, ஸமித்ருக்ஷ:, ப்ரதித்ருக்ஷ:, மாருதி:; ஸரத:, தேவ:, திச்‌, 
யஜுஸ்‌, அதுத்ருக்‌, ஸாம, மானுஷ, விச்‌ என்ற நாற்பத்து ஒன்பது 
மருத்துகள்‌ எனப்படும்‌ காற்று வடிவர்களான தேவர்களால்‌ 
நமஸ்கரிக்கப்பட்டவர்‌. அத்தகைய காற்றுக்களால்‌ யாதொரு 
தடையும்‌ இன்றி எங்கும்‌ செல்பவர்‌. (மருத்துக்களைப்பற்றி வாயு 
புராணம்‌ காண்க.) 


961. ரகர பஞ்சாசதக்ஷரச்ரேணி 
அமுதல்‌ க்ஷவரை உள்ள ஐம்பது அக்ஷரங்களின்‌. வரிசை 
வடிவமானவர்‌. 


962. 181௭6: பஞ்சாசத்ருத்ரவிக்ரஹ: 
ஸ்ரீ கண்டன்‌ முதல்‌ சிவன்‌ வரை கணக்கிடப்பட்ட ஐம்பது 
ருத்ரர்களின்‌ உருவமானவர்‌. 


968. ஏன ஊணசளிஎ: பஞ்சாசத்விஷ்ணுசக்தீச: 
கீர்தி முதலான சக்திகளுடன்‌ சேர்ந்தவர்களான கேசவன்‌ முதலிய 
ஐம்பது விஷ்ணுக்களுக்கு ப்ரபுவாக (தலைவனாக) இருப்பவர்‌. 


964. JAITFATI RITA: பஞ்சாசன்மாத்ருகாலய: 
அ முதல்‌ க்ஷ வரையுள்ள ஐம்பது மாத்ருகாக்ஷரங்களுடைய 
தோற்றத்திற்கும்‌, இருப்பிற்கும்‌, மறைவிற்கும்‌, நாதரூபமான தன்னை 
இருப்பிடமாகச்‌ செய்து கொண்டவர்‌. 


965. (சரசர: த்விபஞ்சாச த்வபு:ச்ரேணீ 
லிங்க புராணத்தில்‌, பசுபதியின்‌ திருவருளால்‌, ஸம்ஸாரமாகிய 


-தளைகளிலிருக்து பசுக்களான ஜிவர்களை விடுதலை செய்யும்‌ திறமை 


வாய்ந்தவைகளாக வருணிக்கப்படும்‌ ஐம்பத்திரண்டு பாசங்களி- 
லிருந்து தோன்றிய ஐம்பத்திரண்டு விதமான உடல்களின்‌ வரிசை 
யாக இருப்பவர்‌. 


156 


966. (௭௫6௪௭௭18௭௭: தரிஷஷ்ட்யக்ஷரஸம்ச்ரய: 
பாசுபத மதத்தில்‌ வர்ணிக்கப்படும்‌ அறுபத்து முன்று அக்ஷரங்க- 
ளுக்கு இருப்பிடமானவர்‌ 
967. எ: சது:ஷஷ்டயர்ணநிர்ணே தா 
பாசுபதமதத்தில்‌ அக்ஷரங்கள்‌ அறுபத்து நான்கு எனறு தீர்‌- 
மானித்தவர்‌. 
பாசுபத மதத்தில்‌ அக்ஷரங்கள்‌ அறுபத்து மூன்று, அறுபத்து 
நான்கு என்ற இரண்டு கொள்கைகள்‌ கூறப்படுகின்றன. இரண்டு 


விதமான கொள்கையிலும்‌, ஸ்ரீ கணேசர்‌ அந்தந்த அக்ஷரங்களின்‌ 
வடிவமானவர்‌ என்பது கருத்து. 


968. ஏகன்‌: சது:ஷஷ்டிகலாறிதி: 
பாசுபத மதத்தில்‌ மிகவும்‌ புகழ்பெற்றவைகளான அறுபத்து- 


நான்கு கலைகளுக்கு இருப்பிடமானவர்‌. பாசுபதமதத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ அறுபத்து நான்கு கலைகள்‌ பின்வருமாறு: 


(1) Maa கீதம்‌ (வாய்ப்பாட்டு), (2) சா வாத்யம்‌ (வீணை, 
புல்லாங்குழல்‌, கோட்டு வாத்யம்‌, மிருதங்கம்‌ முதலியவற்றை 
வாசித்தல்‌) (8) என ்ருத்யம்‌ (பெண்களின்‌ அபிநயம்‌) (4) ATE 
நாட்யம்‌ (ஆண்களின்‌ அபிநயம்‌) (5) என்னா ஆலேக்யம்‌ (தெய்வம்‌ 
முதலிய உருவங்களை எழுதுதல்‌) (6) 149948ஏர விசேஷகச்சே த்யம்‌ 
(யானை, மாடு முதலிய விலங்கினத்தின்‌ கொம்புகளிலும்‌ மரத்‌ 


திலும்‌ 
தெய்வம்‌ முதலியவைகளின்‌ உருவங்களை 


செதுக்கி எடுத்தல்‌ 
(7) CUES னக: தண்‌ டுலகுஸுமபலிவிகாரா; (அரிசி, பூக்கள்‌ 


இவைகளால்‌ பலி; பூஜை செய்வதில்‌ பலவிதமான விநோதமான 
முறைகள்‌) (8) ரான புஷ்பாஸ்தரணம்‌ (பலநிறமுள்ள மலர்களைப்‌ 
பலவிதமான உருவங்களில்‌ அமைத்துக்‌ கோலமிடுதல்‌) (9) களா- 
ஏஏ: தசனவஸகாங்கராகா: (உதடுகளுக்குப்‌ பலவிதமான 
வர்ணக்குழம்புகளின்‌ பூச்சால்‌ அழகு படுத்தல்‌) (10) என்க 
மணிபூமிகாகர்ம (இரததினங்களை இழைத்து மாளிகையை நிர்மித்தல்‌) 
(11) ஏ4TTATH சயனரசனம்‌ (எண்ணிறந்த முறைகளில்‌, படுப்பதற்.. 
கான தந்தம்‌ மரம்‌ இவைகளாலான கட்டில்கள்‌, கோரை முதலிய 


30) 


(AN. 
1) 


157 


புற்களாலான பாய்‌ வகைகள்‌, இலவம்‌ பஞ்சு அடைத்த திண்டு, 
தலையணை, மெத்தை, மேல்விரிப்பு முதலியவைகளைச்‌ செய்தல்‌) 
(12) ஒறு ௭: உதகவாத்யமுதககாத: (ஜலதரங்கவாத்யம்‌ 
வாசித்தல்‌, உயர்ந்த இடத்திலிருந்து ஆற்றிலோ, குளத்திலோ 
குதித்து அங்குள்ள நீரை உயரே கிளம்பும்படி செய்தல்‌ (18) எஎளிளா: 
சித்ரயோகா: (பலவகையான பொருள்கள்‌ நிறைந்த கடல்‌, காடு, 
மலை, நகரம்‌, கடைவீதி, ஸபை போன்றவைகளை நாடகத்திற்குத்‌ 
தேவையான திறைகளின்‌ துணிகளில்‌ சித்திரமாக வரைதல்‌ 
(14) காண்க: மால்யகரதனவிகல்பா: (விதவிதமான நிறமும்‌ 
மணமும்‌ சேர்ந்த மலர்களைக்‌ கொண்டு எண்ணிறந்த வடிவமுள்ள 
மாலைகளைக்‌ கட்டுதல்‌) (15) 3 எ3ுரிஈனிஎஈா சேகராபீடயோஜனம்‌ 
(தலைக்கு அழகு செய்ய முடிகளையும்‌, அதனில்‌ சேர்க்கப்படும்‌ 
ஆபரணங்களையும்‌, மலர்களையும்‌ பல்வேறான முறைகளில்‌ அமைத்து 
அலங்கரித்தல்‌) (16) ஊச: நேபத்யயோகா: (நாடகங்களில்‌ 
அரசன்‌, மந்திரி, விதூஷகன்‌, ராணி, முனிவர்‌ முதலிய பாத்திரங்க- 
ளுக்குத்‌ தகுந்த ஆடை, அணி முதலியவற்றால்‌ வேஷங்களைப்‌ போட்டு 
விடுதல்‌ (17) 584௭ ஏ: கர்ணபத்ரபங்கா: (பலவிதமான அழகுள்ள 
ஆபரணங்களால்‌ காதுகளை அழகுபடுத்துதல்‌ (18) தாரக: 
குகந்தயுக்தி; (பச்சைக்கற்பூரம்‌, குங்குமப்பூ, அத்தர்‌, ஜவ்வாது 
முதலிய வாஸனைப்‌ பொருள்களுடன்‌ மணமுள்ள சந்தனத்தைத்‌ 
தயாரித்தல்‌. (19) ஏ 1 பூஷணயோஜனம்‌ (உடலுக்கும்‌, 
உறுப்புகளுக்கும்‌ ஏற்றவிதத்தில்‌ நகைகளை அணிவித்து அழகு 
படுத்துதல்‌) (20) னள ஈ ஐந்த்ரஜ:லம்‌ (கட்டாந்தரையில்‌ நொடிப்‌ 
பொழுதில்‌ மாம்பழங்களுடன்‌ மாமரத்தைத்‌ தோற்றுவித்தல்‌, ஒரு 
மனிதனை பெட்டியில்‌ பூட்டி வைத்தபின்‌ வெளியிடத்திலிருந்து 
அவனைத்‌ தருவித்தல்‌ போன்ற உலக வழக்கில்‌ பொருத்தமில்லாத 
ஸம்பவங்களை நிகழ்த்திப்‌ பார்ப்பவர்களை ஆச்சரியத்தை அடையும்படி 
செய்தல்‌ (21) எரு: கெளதுமாரயோகா: (மணந்து கொண்ட 


இளம்‌ பெண்களுடன்‌ இன்பமுற்றிருக்க அவர்களை ஸந்தோஷப்‌ 


படுத்துவதற்கான கேளிகள்‌ புரியும்‌ முறைகள்‌ (22) GETTIN 
ஹஸ்தலாகவம்‌  (கம்புச்சண்டை புரிவதில்‌ நூற்றுக்கணக்கான 
எதிரிகளையும்‌ அணுக முடியாதட்டி கையால்‌ கம்பைச்‌ சுழலும்படி 


158 


செய்வதறகான முறைகள்‌ (99) சானா: சித்ர- 
சாகா பூப்பக்ஷ்யவிகாரக்ரியா: (பலவிதமான நற்சுவையுள்ள, காய்கறி, 
பணியாரம்‌, அன்னவகைகளைத்‌ தயாரிக்கும்‌ முறை) (24) ஏஎ ஏ- 
நக ஏ ளி பானகரஸராகாஸவயோ ஜனம்‌ (சர்க்கரை, எலுமிச்சம்‌- 
பழங்கள்‌, சுக்கு, தண்ணீர்‌ இவைகளைச்‌ சேர்த்த பானகம்‌, பூக்களி- 
லிருந்தும்‌, பழங்களிலிருந்தும்‌, சர்க்கரை சேர்ந்த மாவிலிருந்தும்‌ 
சுவையும்‌ நிறமும்‌ உள்ள மத்யவர்க்கங்களைத்‌ தயாரித்தல்‌, 
(25) ஏளிளாககள்‌ ஸுசிவாயகர்ம (ஊசியால்‌ தைக்கும்‌ முறை. 
அழகுள்ள மெல்லிய உடைகளைத்‌ தயாரிக்கும்‌ நெசவுத்‌ தொழில்‌ 
(26). ஏஎசிகா ஸுத்ரக்ரீடா. (உயர்ந்த இடத்தில்‌ கட்டப்பட்ட 
கயிற்றின்மீது நடப்பது, ஓடுவது முதலிய கயிற்றாட்டம்‌ 
(27) சிகா வீணாடமருகவாத்யானி (வீணை; டமருகம்‌ 
(ஒடுக்கை) முதலிய பல வாத்யஙகளை வாசித்தல்‌ (28) ஏஎ 
ப்ரஹேலிகா (முரண்பாடுன்ள பொருளை முதலில்‌ தோற்றுவித்து 
பின்னர்‌ நன்கு ஆழ்ந்த சிந்தனையின்‌ பயனாய்‌ பொருத்தம்‌ உள்ள 
பொருளையும்‌ அறிவிக்கும்‌ பதினாறு விதமான இலக்கியங்களை 
அவையில்‌ எளிதில்‌ வெளியிடுதல்‌ (29) ஈீஎனாளாா: ப்ரதிமாலாப: 
(பதுமைகளைப்‌ பேச வைத்தல்‌) (30) ஏஎ: துர்வசகயோகா 
(வசை மொழிகளைப்‌ பல முறைகளில்‌ வரிசைப்படுத்தி ஸபையில்‌ 
அடுக்கடுக்காக வழங்குதல்‌) (31) ஏன புஸ்தகவாசனம்‌ 
(தடையின்‌ றி பிழையின்றி நடுத்தரமான குரலில்‌ வேகமின்றி, 
காமதமின்‌ றி, ஸபாயார்கள்‌ கேட்டுப்‌ பொருளைப்‌ புரிர்துகொள்ளும்படி 
நூல்களைப்‌ படித்தல்‌ (32) ஏக நாடகாக்யாயிகா- 
தர்சனம்‌ (கண்‌ டுகளிக்கத்தகுந்த நாடகங்கள்‌ எனப்படும்‌ இலக்கியங்க- 
ளையும்‌, கேட்டு ஆனந்திக்கத்‌ தகுந்த ஆக்யாயிகை எனப்படும்‌ கத்ய 
இலக்கியங்களையும்‌ ஆராய்ந்து குறைகளைச்‌ சுட்டிக்‌ காண்பித்தல்‌ 
(99) கா  கரவ்யஸமஸ்யாபூரணம்‌  (கவிகளுடைய 
கூட்டத்தில்‌ ஒருவர்‌ ஒரு செய்யுளின்‌ மூன்று அடிகளைப்‌ பாடியவுடன்‌ 
அதற்குப்‌ பொருத்தமான நான்காவது அடியைப்பாடி செய்யுளை 
முழுமையாக்குதல்‌) (94) 912௯௭௭: பட்டிகாவேத்ர- 


பாணவிகல்பா: (பிரம்புகளால்‌ பீடங்கள்‌, நான்கு கால்‌, ஆறு கால்‌, 


இருக்கைகள்‌, கட்டில்கள்‌, வில்‌; அம்பு முதலியவைகளைச்‌ செய்தல்‌, : 


xp 


159 


(35) எஃக்னர[ன தர்ககர்மாணி (ஒன்றினைப்‌ பார்த்து ஊஹத்தால்‌ 
பல்வேறு கார்யங்களைச்‌ செய்தல்‌) (36) எப தக்ஷணம்‌ (மரவேலை- 
கள்‌ புரிதல்‌) (87) எனா வாஸ்துவித்யா (பலவகையான 
இல்லங்கள்‌, மாளிகைகள்‌, கோயில்கள்‌ முதலியவைகளைச்‌ செய்யும்‌ 
முறை) (88) ஒஎணாாரினா ரூப்யரத்னபரிக்ஷா (வெள்ளி, தங்கம்‌ 
இரத்தினங்களை நோக்கி குற்றங்குறைகளை அறிதல்‌ (99) ஜனா: 
தாதுவாத: (இரும்பு முதலிய உலோஹங்களைத்‌ தங்கம்‌ ஆக்குதல்‌) 
(40) FTTH மணிராகஞானம்‌ (இரத்தினங்களில்‌ நீரோட்டத்‌- 
தை உணர்ந்து நல்லது, கெட்டது என்பதை ஆய்வு செய்தல்‌ 
(41) TTT ஆகரஞானம்‌ (புதையல்‌ இருக்கும்‌ இடத்தைக்‌ கண்டு 
பிடித்தல்‌) (42) எனை: வ்ருக்ஷாயுர்வேதா: (மரங்களின்‌ இன- 
பேதம்‌, வயது, வளர்ச்சி முதலியவற்றைப்‌ பற்றிய அறிவு) 
(48) எரதசதகளாஎரக[ர[: மேஷகுக்குடலாவயுத்தவிதி: (ஆடுகளை- 
யும்‌, கோழிகளையும்‌ போர்‌ புரியும்படி செய்தல்‌, அவைகளைக்‌ 
கொல்வதற்கான முறைகளைப்‌ பற்றிய அறிவு) (44) பட்பந்கட்பயப பா 
சுகஸாரிகாப்ரலாபனம்‌ (ஆண்‌ பெண்‌ கிளிகளை மனிதர்களைப்‌ போன்று 
பேசப்‌ பழக்குதல்‌) (45) ஏனா உத்ஸாதனம்‌ (கிணறு, குளம்‌ 


முதலியவற்றை வெட்டுவதற்கு முன்‌ நீர்‌ ஊற்று உள்ள இடத்தைக்‌ 


கண்டுபிடித்தல்‌) (46) AAATATRITAA கேசமார்‌ஜனகெளசலம்‌ 
(பெண்களுடைய தலைமுடிகளை வளர்த்தல்‌, தைலம்‌ தேய்த்தல்‌, 
அதைப்‌ போக்குவதற்கு ஸ்நா௩ம்‌ செய்வித்தல்‌, வாஸ. ப்‌ புகை 
போட்டு உலர்த்துதல்‌, அழகாகப்‌ பின்னல்‌, முடியிடுதல்‌ ஆகிய- 
வகைகளைப்‌ பற்றிய அறிவு) (47) ஏளாஜசகாளளஏ. அக்ஷரமுவ்டி - 
காகதனம்‌ (ஏதேனும்‌ ஒரு எழுத்தைக்‌ கூறச்‌ சொல்லி முஷ்டியில்‌ 
(கைப்பிடியில்‌) மூடியிருக்கும்‌ பொருளைக்‌ கண்டுபிடித்துக்‌ கூறுதல்‌, 
அங்ஙனமே, தான்யக்‌ குவியலில்‌ உள்ள பிடிகளைக்‌ கணக்கிட்டுக்‌ 
கூறுதல்‌ முதலியன. (48) கக்கா: ம்லேச்சிதகுதர்க- 
விகல்பா:  (காஸ்திகர்களின்‌ ப்ராக்ருத மொழியில்‌ கூறப்படும்‌ 
குயுக்திகளின்‌ பிரிவுகளை உணர்ந்து தகுந்த யுக்திகளால்‌ அவைகளைத்‌ 
தூஷித்தல்‌ (49) SUNTAN தேசபாஷாஞா னம்‌ (பல்வேறு 


160 


நாட்டினரின்‌ மொழிகளை உணர்கல்‌) (80) ஏசா ௭ 
புஷ்பசகடிகாகிர்மிதிஞானம்‌ (மலர்களைக்‌ கொண்டு சிறிய வண்டிகள்‌. 
தொட்டில்‌, ஊஞ்சல்‌, பல்லக்கு, குடைகள்‌ முதலானவைகளை அழகிய 
முறையில்‌ அமைக்கும்‌ அறிவு) (61) ஏ-எராரகா வாரா யந்த்ர. 
மாத்ருகா தாரணமாத்ருகா (விவசாயம்‌ முதலியவைகளுக்கேட 
குடிப்பதற்கோ A இடங்களுக்குக்‌ கொண்டு செல்வதற்கும்‌, 
நீரைத்‌ தேக்கி வைப்பதற்கும்‌ இரும்பாலான குழல்‌, இயந்திரங்கள்‌ 
இவைகளைப்‌ பலவகைகளில்‌ படைத்தல்‌ (52) ஏனா ஸம்வாச்யடி 
(கொடிப்பொழுதில்‌ தன்னைச்‌ சுற்றிலும்‌ ஒரே ஸமயத்தில்‌ நிகழ்ந்தவை... 
களான வெவ்வேறான பத்து, ஐம்பது, நூறு என்ற செயல்களைக்‌ 
கூறுதல்‌) (58) எனி காரக மானஸி காவ்யக்ரியா ௫மிஷத்தில்‌ 
ஒரு இலக்கியத்தை இயற்றும்‌ ஆற்றல்‌). (54) ஏனா: அபிதான. 
கோச: (எண்ணிறந்த அகராதிகளைப்‌ பற்றிய அறிவு (55) மிளா 
சந்தோஞானம்‌. வ வ்ருத்தங்களை இயற்றும்‌ ஆற்றல்‌) 
(56) னான: க்ரியாவிகல்பா: (ஒரே ஸமயத்தில்‌ உடலாலும்‌ 
புலன்களாலும்‌ செய்வதற்கு மிகவும்‌ கடினமான அனேகம்‌ செயல்‌. 
களைப்‌ புரிதல்‌) (57) ஒீளாளிரா: சலிதகயோகா: (ஒரே எழுத்தை, 
ஆவர்த்தி செய்து இயற்றிய செய்யுள்‌, தேர்‌, பாம்பு, குடம்‌, 
தாமரைப்பூ போன்ற ஆக்ருதியில்‌ படைத்த செய்யுள்‌ இவைகளோக 
கொண்ட இலக்கியங்களால்‌ கற்றோர்களுடைய உள்ளங்களையும்‌ 
எளிதில்‌ பொருளைப்‌ புரிந்துகொள்ள முடியாதபடி பத ஆத்தி செய்தல்‌, 
(9) எனரிராாரா வஸ்த்ரகோபனானி (அளவில்‌ மிகப்‌ பெரிய பொரு. 
ளையும்‌ துணியால்‌ மறைத்து அப்பொருள்‌ அல்ல பார்ப்பவர்‌. 
களை ஆச்சரியத்தில்‌ முழ்குமபடி செய்தல்‌) (59) எர£எாா: த்மதவிசேஷ; 
(சூதாட்டத்தைப்‌ பற்றிய அறிவு) (60) ஏகி 31 ஆகர்ஷக்ரீடர 
(காந்தத்தால்‌, இரும்பாலான வாஹனம்‌ வீடு முதலியவற்றை 
இழுத்துவரச்‌ செய்தல்‌) (61) ளிகள்‌ பாலக்ரிடனகானி 
(குழந்தைகளின்‌ விளையாட்டுகளின்‌ வகைகளைப்‌ பற்றிய அறிவு), 
62) அரசன்‌ (என வைநாயிகீ வித்யா (பகைவர்களின்‌ பெரிய 
கார்யங்களையும்‌ இடையூறுகளால்‌ தடை செய்தல்‌) (63) சன்னி ளை 
வைஜயிகீவித்யா (எதிரிகளால்‌ தோற்றுவிக்கப்படும்‌ பெரிய 
இடையூறுகளையும்‌ தகர்த்து வெற்தி பெறுவதற்கான அறிவு) 


161 


(64)-ண்கி னா வைதாலிகீவித்யா (வேந்தர்களை விதவிதமாக 
துதிபாடும்‌ அறிவு). இத்தகைய அறுபத்து நான்கு கலைகளுக்கு 
இருப்பிடமானவர்‌. [ச்ரீமத்‌ பாகவதம்‌ 10வது ஸ்கந்தம்‌ 45வது 
அத்யாயம்‌ 36 வது சுலோகத்தின்‌ உரையில்‌ ஸ்ரீதரஸிவாமிகள்‌ கூ றி- 
யிருப்பதைத்‌ தழுவி அறுபத்து நான்கு கலைகள்‌ .இங்கு 
விளகக்ப்பட்டுள்ளன ] 


969. wg:ufiengifasAfiAa-aafraa: 
சது:ஷஷ்டி மஹாஸித்தயோகினீப்ருந்தவந்தித: 
கணவர்களுடன்‌ கூடியவர்களான அக்ஷோப்யா முதலான 
அறுபத்து நான்கு யோகினி தேவதைகளின்‌ கூட்டத்தால்‌ 
நமஸ்கரிக்கப்ட்டவர்‌. 


970. aszyfsengTd Aad Na: 
அஷ்டஷஹ்டி மஹா தீர்‌ தக்ஷேக்ரபைரவபாவன : 
அறுபத்தெட்டு சிவ தீர்திதங்களிலுள்ள திவ்ய க்ஷேத்ரங்களில்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ பரமசிவனை உபாஸனை செய்துகொண்டிருப்பவர்‌. 


ஸ்காந்த புராணம்‌ காசீ கண்டத்திலும்‌, பாத்ம புராணத்திலும்‌, 
புராதனமான பாரதத்தில்‌ பாவத்தை அழித்து புண்ணியத்தை 
அளிக்கும்‌ அறுபத்து எட்டு சிவ மஹா தீர்த்தங்களும்‌, க்ஷேத்ரங்களும்‌ 
உள்ளன என்று கூறப்பட்டிருக்கிறது. அத்தகைய சிவ தீர்த்தங்களில்‌ 
இருக்கும்‌ ஒவ்வொரு க்ஷேத்ரத்திலும்‌ கோயில்‌ கொண்டிருக்கும்‌ 
பரமசிவனை மிக்க பக்தியுடன்‌ ஸ்ரீ கணேசர்‌ உபாஸனை செய்கின்றார்‌ 
என்பது கருத்து. 


971. அண்ணனா சதுர்ஙவதிமந்த்ராத்மா 

ஸூர்யனுடையவும்‌, சந்திரனுடையவும்‌, அக்கியினுடையவும்‌ 
கலைகளாகிய மந்திரங்கள்‌ முப்பத்து எட்டும்‌, “அ? முதல்‌ “க்ஷ? வரை 
உள்ள மாத்ருகாக்ஷர ரூபமான மந்திரங்ள்‌ ஐம்பதும்‌, (1) னே: gf 
ஹம்ஸ: சுசி: (2) ஈளீச ப்ரதத்விஷ்ணு, (8) னி 
விஷ்ணுர்யோனிம்‌, (4) ௭௭:௭௭ த்ரியம்பகம்‌, (5) எர: ஏ ரண 
தத்விஷ்ணோ: பரம்‌ பதம்‌, (6) மூலமந்திரம்‌ என்ற மந்திரங்கள்‌ ஆறும்‌ 
சேர்ந்த தொண்ணுற்று நான்கு மந்திரங்களின்‌ உருவமாக இருப்பவர்‌, 


162 


972. ஏகன்‌ எக: ஷண்ணவத்யதிகப்ரபு: 
தொண்ணுற்று ஆறு தேவதைகளுக்கும்‌ அதிகமான தேவதை- 
களுக்குத்‌ தலைவனாக இருப்பவர்‌. 
தந்த்ர ராஜம்‌ என்ற நூலில்‌ ஸ்ரீ சக்ரத்தில்‌ பூஜிக்கப்படும்‌ தேவதை 
கள்‌ தொண்ணுற்று ஆறு என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஸீ 
வித்யா தேவதைகளுடன்‌, ஸ்ரீ கணேசருடைய பரிவார தேவதைகளும்‌ 
சேரும்போது தொண்ணுற்று ஆறுக்கும்‌ மேலான தேவதைகள்‌ 
ஏற்படுவதால்‌ தொண்ணுற்று ஆறுக்கும்‌ மேலான தேவதைகளுக்குத்‌ 
தலைவன்‌ என்று கூறப்பட்டிருக்கின்றது. 
978. எரா: சதாநந்த: 
நூற்றுக்‌ கணக்கான ஆனந்த வடி.வமானவர்‌. 
மானுஷானந்தம்‌ முதல்‌ ப்ரும்ஹானந்தம்‌ வரை நூறு நூறு 
மடங்காக தைத்தரீயோபநிஷத்தில்‌ கணக்கிடப்பட்ட ஆனந்தங்கள்‌ 
அனைத்துமே ஸ்ரீ மஹாகணபதியின்‌ ஸ்வரூபம்‌ என்பது கருத்து. 
974. ௭௭: சதத்ருதி: 
எண்ணிறந்த பிரும்மாண்டங்களைத்‌ தாங்கி நிற்பவர்‌. 
975. ௭௭8௭: சதபத்ராயதேக்ஷண: 
நூறு இதழ்‌ கொண்ட தாமரைப்‌ பூவின்‌ இதழ்‌ போன்று 
அகன்றதும்‌ அழகியதுமான கண்களை உடையவர்‌. 
976. எரி: சதாநீக: 
நூற்றுக்கணக்கான (எண்ணிறந்த) போர்‌ பணத்‌ திறமை 
உள்ள படைகளை உடையவர்‌. 
977. Nama: சதமக: 


்‌ தூறு அச்வமேதம்‌ செய்த இந்திரனாக இருப்பவர்‌: அல்லது, 
அடியார்களால்‌ செய்யப்படும்‌ நூற்றுக்கணக்கான பலவிதமான 
முறைகளைத்‌ தழுவிய பூஜைகளை அடைந்தவர்‌. 


978. ௭௭1 ௭44189: சததாராவராயுத: 


மிகவும்‌ கூர்மையான நூறு முனைகளுடன்‌ கூடிய ஆயுதத்தை 
உடையவர்‌. அல்லது, இந்திரனுடைய வஜ்ராயுதத்தைக்‌ காட்டிலும்‌ 
சிறந்த ஆயுதத்தை உடையவர்‌. 


ஹை 


168 


979. Jeu: ஸஹஸ்ரபத்ரநிலய: 
மனித உடலில்‌ தலையின்‌ நடுவே இருக்கும்‌ பிரும்மரந்தரத்தி- 


லுள்ள ஆயிரம்‌ இதழ்‌ தாமரைப்‌ பூவை இருப்பிடமாகக்‌ கொண்டவர்‌... 


980. NETRA: ஸஹஸ்ரபணபூஷண: 
அரவரசனான ஆயிரம்‌ பத்திகளுடன்‌ கூடிய ஆதிசேஷனை 
ஆபரணமாக அணிந்திருப்பவர்‌. 


981. ஏகி: ஸஹஸ்ரசீர்ஷாபுருஷ: 
ஆயிரம்‌ தலைகளை உடைய மஹாபுருஷனாக இருப்பவர்‌. (எல்லா 
உடல்களிலும்‌ இருப்பவர்‌ என்பது கருத்து) 


982. எனா: ஸஹஸ்ராக்ஷ: 
ஆயிரக்கணக்கான (எண்ணிறந்த) கண்களை உடையவர்‌. 


999. NEAT ஸஹஸ்ரபாத்‌ 
ஆயிரக்கணக்கான (எண்ணிறந்த) கால்களை உடையவர்‌. 


984. எண்ன: ஸஹஸ்ரகாமஸம்ஸ்துத்ய: 
ஆயிரக்கணக்கான . (எண்ணிறந்த) நாமாக்களால்‌ துதிக்கத்‌ 
தகுந்தவர்‌, இதையே “எல்லா நாமாக்களும்‌ பரமாத்மாவையே வந்து 
அடைகின்றன?” ee EES சள என்‌” “யமாவிசந்தி நாமானி 
ஸர்வாணி'” என்று மறையும்‌ பறைசாற்றுகின்றது. 


985. ௭௭௭௭98: ஸஹஸ்ராக்ஷபலாபஹ: 

போரில்‌ இந்திரனுடைய பராக்ரமத்தை நாசம்‌ செய்தவர்‌. 

(கச்யபருக்கும்‌ அதிதிக்கும்‌ புதல்வனாக மஹாகணபதி அவதரி- 
த்தார்‌. பிரும்மா முதலிய தேவர்கள்‌ தாமரைப்பூ முதலிய வெகுமதி- 
களை அளித்து பல பெயர்களைச்‌ சூட்டி விநாயகரைப்‌ பூஜித்தனர்‌. 
இந்திரன்‌ பூஜிப்பதற்கு மறுத்து, வாயுவையும்‌, அக்கியையும்‌ 
கணேசரைத்‌ துன்புறுத்தும்படி தூண்டினான்‌. கணேசர்‌ வாயுவையும்‌, 
அக்நியையும்‌ அடக்கி, இந்திரனை கன்‌ விச்வரூபத்தில்‌ மறைத்து 
வெளிவருவதற்கு வழி தெரியாமல்‌ தவிக்கும்படி செய்து அவன்‌ 
கர்வத்தை அடக்கினார்‌. பின்னர்‌, இந்திரன்‌ அங்குசம்‌, கல்பவிருக்ஷம்‌ 
இரண்டையும்‌ காணிக்கையாகக்‌ கொடுத்து கணேசரை வணங்கி 


164 


விநாயகர்‌ என்ற திருநாமத்தை அவருக்குச்‌ சூட்டி. மன்னிப்புக்‌ 
கோரினான்‌ என்ற விபரத்தைக்‌ கணேச புராணம்‌ உத்தரபாகம்‌ 11 வது 
அத்யாயத்தில்‌ காண்க) 


986. சானுக YT: 
தசஸாஹஸ்ரபணப்ருத்பணிராஜக்ருதாஸன : 
பத்தாயிரம்‌ பத்திகளுடன்‌ (படங்களுடன்‌) கூடிய அரவரசனான 
ஆதிசேஷன்‌ மீது வீற்றிருப்பவர்‌. எல்லாம்‌ வல்ல முழு முதற்கடவு- 
ளான ஸ்ரீ கணேசரால்‌ முடியாத கார்யம்‌ ஒன்றும்‌ இல்லை என்பது 
கருத்து. 


987. எனி எண ண்ணி: 
அஷ்டாசீதிஸஹஸ்ராத்யமஹர்ஷிஸ்தோ த்ரயந்த்ரித : 
இவ்வுலகின்‌ படைப்புக்‌ காலத்தின்‌ தொடக்கத்திலேயே 
தோன்றியவர்களான எண்பத்தெட்டு ஆயிரம்‌ மஹர்ஷிகளால்‌ 
துதிக்கப்பட்டவராய்‌ அவர்களிடமிருந்து அகலாதிருப்பவர்‌. 
விஷ்ணு புராணத்தில்‌, ஸ்ரீமந்நாராயணன்‌ இவ்வுலகில்‌ வேதம்‌ 
முதலான ஸகல வித்யைகளையும்‌ அறுபத்து நான்கு கலைகளையும்‌ 
அழிந்து போகாமல்‌ காப்பாற்றுவதற்காக ஸ்ருஷ்டிகாலத்தின்‌ 
ஆரம்பத்திலேயே எண்பத்து எட்டாயிரம்‌ கிருஹஸ்தர்களான மஹர்ஷி 
களை ஹிமய மலையின்‌ தாழ்வரைகளில்‌ வஸிக்கும்படி. செய்திருக்கிறார்‌ 
என்று கூறப்பட்‌ டிருக்கின்றது. அத்தகைய முனிவர்களின்‌ துதிக்குக்‌ 
கட்டுப்பட்டவராய்‌ கணேசர்‌ அவர்களைக்‌ காப்பாற்றுகின்றார்‌ 
என்பது கருத்து. 
988. எளிதா: லக்ஷாதீசப்ரியா தார: 
மேலும்‌ மேலும்‌ செல்வச்‌ செழிப்பிற்காக லக்ஷக்கணககான 
செல்வங்களுக்குத்‌ தலைவர்களான குபேரன்‌ முதலியவர்களால்‌ 
இணையற்ற பக்தியுடன்‌ ஆச்ரயிக்கப்பட்டவர்‌. 
989. எளாானளச: லக்ஷா தாரமனோமய: 
திடமான ஒருமைப்பாட்டிற்கு (அசைவற்ற நிலையை 
அடைவதற்கு) குறிப்பிட்ட ஒரு லக்ஷ்யத்தை (ஆச்ரயத்தை) நாடி- 


யிருக்கும்‌ உள்ளத்தின்‌ உருவமாக இருப்பவர்‌. உபாஸனை செய்பவரின்‌ 
உள்ளம்‌ ஸ்ரீ கணேசரின்‌ வடிவமாகும்‌ என்பது கருத்து. 


4 


165 


990. எர: சதுர்லக்ஷஜபப்ரித: 
நான்கு லக்ஷம்‌ தடவைகள்‌ தனது மந்திரத்தை ஜபம்‌ செய்யும்‌ 
அடியார்களிடம்‌ _மிகுந்த ஸந்தோஷம்‌ அடைபவர்‌, (அவர்கள்‌ 
விரும்பியவற்றைத்‌ தந்து அருளுகின்றார்‌ என்பது கருத்து) 


991. எஏர்ாகாரீளளி: சதுர்லக்ஷப்ரகாசித: 
பதினெட்டு புராணங்களிலுள்ள நான்குலக்ஷம்‌ க்ரந்தங்களால்‌ 
விளக்கப்பட்ட மஹிமையால்‌ விளங்குபவர்‌. (குறிப்பு: க்ரந்தம்‌ 
என்பது முப்பத்திரண்டு எழுத்துக்கள்‌ கொண்டதாகும்‌) 


[குறிப்பு: 992 வது முதல்‌ 994 வது முடிய மூன்று நாமாக்கள்‌ 
“ஸ்ரீ கணேசர்‌ ஜீவராசிகள்‌ இருக்கும்‌ இடம்‌ எல்லாம்‌ இருப்பினும்‌, 
அளவிட முடியாதவர்‌; அங்குள்ள குற்றங்களால்‌ தீண்டப்படா தவர்‌; 
ஸூர்யனைப்‌ போன்று பிரகாசிப்பவரானாலும்‌ அடியார்களுக்குத்‌ 
தாபத்தை அளிக்காதவர்‌; சந்திரனைப்‌ போன்று ஸகல ஜீவராசி- 
களையும்‌ ஆனந்தப்படுத்துபவர்‌ ஆனாலும்‌ களங்கமற்றவர்‌?”? என்று 
அறிவிக்கின்றன 7. 


992. ஏஜாளிரஎளாரர்‌ ிஎாஎர்‌ ககன: 
சதுரசீதிலக்ஷாணாம்‌ ஜீவானாம்‌ தேஹஸம்ஸ்தித: 
எண்பத்துறான்கு லக்ஷம்‌ ஜீவர்‌ களுடன்‌ எண்பத்து நான்கு லக்ஷம்‌ 
உடல்களில்‌ இருப்பவர்‌. 


993. கரசி கா: கோடிஸ_ர்யப்ரதீகாச: 


கோடிக்கணக்கான கதிரவர்கள்‌ போன்று துலங்குபவா. 


994. சரா: கோடிசந்த்ராம்சுநிர்‌ மல: 


கோடிக்கணக்கான குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரர்கள்‌ 


போன்று பிரகாசிப்பவரானாலும்‌ சிறிதும்‌ களங்கம்‌ அற்றவர்‌. 


995. (எக எளனகி [6௭ TAT: 
சிவா பவாத்யுஷ்டகோடிவிநாயக துரந்தர: 
அன்னை பார்வதீ தேவிக்குப்‌ பணிபுரியும்‌ முன்றரை கோடி. 
வினாயகர்களையும்‌, தந்‌ைத பரமசிவனுக்குப்‌ பணிபுரியும்‌ மூன்றரை 
கோடி வினாயகர்களையும்‌ ஆக ஏழு கோடி வினாயகர்களையும்‌ அடக்கி 
ஆளும்‌ பொருப்பை வஓ ப்பவர்‌. 


166 


996. எகிற ௭௭1௭௭௭௮19: 
ஸப்தகோடி மஹாமந்த்ரமந்த்ரிதா வயவத்யுதி: 
நிகரற்றதும்‌, புகழ்‌ பெற்றதும்‌, எல்லாவிதமான நன்மைகளை 
அளிப்பதுமான ஏழு கோடி மஹாமந்திரங்களால்‌ அறிவிக்கப்படும்‌ 
பெருமை பொருந்திய தனது உறுப்புகளால்‌ விளங்குபவர்‌. 


(தேவதைகள்‌ அனைவரும்‌, ப்ரம்மாண்டத்தையே தனது உடலாகக்‌ 
கொண்ட ஸ்ரீ கணேசரின்‌ உறுப்புகளாக இருக்கின்றனர்‌. எனவே, 
எல்லா தெய்வங்களைக்‌ குறிக்கும்‌ மந்திரங்களும்‌ வினாயகப்‌ பெருமானைப்‌ 
புகழ்ந்து பேசுகின்றன என்பது கருத்து) 


997. எளி எ எக: 
த்ரயஸ்த்ரிம்சத்கோடிஸுரச்ரேணிப்ரண தபாதுக: 
முப்பத்து மூன்று கோடி தேவர்களின்‌ வரிசையால்‌ நன்கு 
வணங்கப்படும்‌, தனது (திருவடித்‌ தாமரையைத்‌ தாங்கி நிற்கும்‌) 
மணிபாதுகைகளை உடையவர்‌. 


998. எசா அனந்தநாமா 

எல்லா சப்தங்களையும்‌ தன்னுடைய திருநாமங்களாகக்‌ 
கொண்டவர்‌. “பரம்பொருள்‌ வியாபித்து இருக்கும்‌ இடம்‌ எல்லாம்‌ 
சப்தமும்‌ (சொல்லும்‌) வியாபித்து இருக்கீறது?? 


அனர்‌ என எனி சாக” 
“யாவத்ப்ரதிஷ்டிதம்‌ ப்ரஹ்ம தாவதி வாக்‌? 
என்ற வேத வசனம்‌ இதற்கு மூலப்ரமாணமாகும்‌. 
999. எளி: அனக்தஸ்ரீ: 


(தன்னை வழிபடும்‌ அடியார்களுக்கு வாரி வழங்குவதற்காக) 


அழியாததும்‌, குறையாததுமான கல்வி, செல்வம்‌, புகழ்‌ இவைகளை 
உடையவர்‌. i 


1000. எனா 8: அனக்தானந்தஸெளக்யத: 


நாவால்‌ கூற இயலாத மஹிமை உள்ளதும்‌, அளவிட முடியாத- 
தும்‌, நிலையானதுமான அத்வைத 


ப்ருஹமானந்தம்‌ எனப்படும்‌ 
பேரின்பத்தை அளிப்பவர்‌. 


167 


குறிப்பு: _ 

உரை ஆசிரியரான பாஸ்கராசார்யர்‌ நாமாக்களின்‌ எண்ணிக்கை- 
யை ஆயிரத்திற்குக்‌ கூட்டவோ, குறைக்கவோ செய்யாமலிருக்க 
ஆயிரத்தில்‌ அடங்கியிருக்கும்‌, பத்து நூறுகளில்‌ ஒவ்வொரு 
நூற்றினுடையவும்‌ முதல்‌ நாமாவைக்‌ குறிப்பிட்டு நாமாக்கள்‌ 


ஆயிரமே என்று திட்டப்படுத்தியிருப்பது கவனத்திற்குரியது. 
அவையாவன: 


(1) qT: கணேச்வர: 
(அ எள்ள: ஸர்வநேத்ராதிவாஸக ; 
(8) எள்ளி தேஜோவதீசிரோரத்னம்‌ 
(4) எலான்‌: போகதாகாந்திமண்டி த: 
(5) gaxratfa: உடுப்ருன்‌ மெளலி: 
(6) வக: டுண்டிவிகாயக: 
(2) Tafa: ரஸப்ரிய: 
(8) எணண அஹர்நிசம்‌ 
(9) எச: மோக்ஷ: 
(10) எச்ச: அஷ்டைச்வர்யப்ரதாயக: 


எான்‌ HTT : TATA: ॥ 
ளசி னன்‌ Mnarsiframfisa: | 
ணி என «Maat afafaaa: ॥ 
ணன்‌ உர எ வினி எச : ॥ 
ஊன்‌ என்ன்‌ சாணான்‌ ளி ன ॥ 
எனா ளா எ ரானசரன்‌ எரி: ப? 


என்ற கத்யோ தத்தில்‌ உள்ள வசனங்கள்‌ இங்கு பிரமாணமாகும்‌ 


ஏன்‌: ப 
ஸஹஸ்ரநாம பலச்ருதி: | 


[ஸ்ரீ கணேச ஸஹஸ்ரநாமத்தைப்‌ படிப்பவர்களுக்குப்‌ பொதுவான 
பயன்‌ கூறப்படுகின்ற து]. 


368 


என்‌ எக எரர்‌ என்னண்ணி | 

ட என்‌ ஏத எ: எக்‌ எனச்‌ எா: 

சர்‌ என ஏரோது ௭௭௭ 

இதி வைநாயகம்‌ நாம்நாம்‌ ஸஹஸ்ரமிதமீரிதம்‌ | 
இதம்‌ ப்ராஹ்மே முஹஈர்தே ய: படதி ப்ரத்யஹம்‌ நர: 
கரஸ்தம்‌ தஸ்ய ஸகல-மைஹீகா-முஷ்மிகம்‌ ஸுகம்‌, 


இவ்விதம்‌ விநாயகப்‌ பெருமனுடைய ஆயிரம்‌ திருநாமாக்கள்‌ 
என்னால்‌ (மஹாகணபதியால்‌) கூறப்பட்டுள்ளன. இந்த ஆயிரம்‌ 
நாமாக்களை எவனொருவன்‌ தினந்தோறும்‌ அதிகாலையில்‌ கதிரவன்‌ 
உதிப்பதற்கு முன்‌ ப்ராஹ்ம முஹூர்த்தவேளையில்‌ (பின்‌ இரவு 4 
மணி முதல்‌ 6 மணி வரை) படிக்கின்றானோ அந்த பக்தன்‌ இம்மை. 
யிலும்‌ மறுமையிலும்‌ அவனால்‌ விரும்பப்படும்‌ எல்லாவிதமான 
ஸெளக்யங்களையும்‌ அடைகின்றான்‌. 

(இம்மையில்‌ ஏற்படும்‌ பயன்களை மட்டுமே அடைவதற்கு விரும்பி 
ஸஹஸ்ரநாம பாராயணம்‌ செய்கின்ற “ஐஹிக காமனுக்கு? பயன்களை 
கீழ்க்கண்ட பதினாறரை சுலோகங்களும்‌ கூறுகின்றன). 

ஏத எச ளசி என்‌: எள: | 
எசா af : காண: விளாச ப 
ஆயுராரோக்யமைச்வர்யம்‌ தைர்யம்‌ சைளர்யம்‌ பலம்‌ யச: 

மேதா ப்ரஞா த்ருதி: காந்தி: ஸெளபாக்யமதிரூபதா . 


எண்ணா ETAT சான : எரர்‌ எர்ளிஎளா 
எனச்‌ எசான்‌ எனா 
ஸத்யம்‌ தயா க்ஷமா க்ஷாந்தி;, தாக்ஷிண்யம்‌ தர்மசீலதா 
ஜகத்ஸம்யமனம்‌ விச்வஸம்வாதோ வாதபாட வம்‌ 
ஏராள எரளிச்‌ எளாஎண்‌ 
ஏஎ எ கள்‌ ரிள்‌ எனன சிச்ளாச்எா 


ஸபாபாண்டித்யமெளதார்யம்‌ காம்பீர்யம்‌ ப்ரஹ்மவர்சஸம்‌ 
ஒனந்நத்யம்‌ ச குலம்‌ சீலம்‌ ப்ரதாபோ வீர்யமார்யதா 


169 


எரா ஏ TS ஈசி னார்‌ எரா | 
எ. ஏரி ரள :- ௨ 24 
ஞானம்‌ விஞானம்‌ ஆஸ்திக்யம்‌ ஸ்தைர்யம்‌ விச்வாதிசாயிதா 
தன-தான்யாபிவ்ருத்திச்ச ஸக்ருதஸ்ய ஜபாத்பவேத்‌ || 
நீண்ட ஆயுள்‌, பிணியின்மை, எல்‌ஃவிதமான செல்வச்‌ சிறப்பு, 
உறுதியான உள்ளம்‌, நிகரற்ற பராக்ரமம்‌, புலன்களின்‌ வலிமை, 
புகழ்‌, அ,றிந்தவற்றை மறக்காமல்‌ வைத்திருக்கும்‌ புத்தியின்‌ ஆற்றல்‌, 
கடினமான விஷயத்தையும்‌ எளிதில்‌ புரிந்து கொள்ளும்‌ புத்தி, 


கஷ்ட த்தில்‌ கலங்காத உள்ளம்‌, முகத்தில்‌ அறிவால்‌ ஏற்படும்‌ 
ஒளி, மங்களங்கள்‌ அனைத்தையும்‌ தரும்‌ பாக்யம்‌, மிக மிகச்‌ 
சிறந்த உடலழகு, உண்மை பேசுதல்‌, இரக்கமுள்ள உள்ளம்‌, 


பெருந்தீங்கு இழைப்பவனிடம்‌ தீங்கு இழைக்காது இருத்தல்‌, தீங்கு 
இழைத்தவனிடம்‌ கோபம்‌ கொள்ளாது இருத்தல்‌, எதையும்‌ செய்து 
முடிக்கும்‌ திறன்‌, ஈ௩ற்செயல்‌ புரியும்‌ இயல்பு, உலகத்தினரைத்‌ தன்‌ 
இஷ்டப்படி அடக்கி வைத்தல்‌, உலகத்தார்‌ பாராட்டும்படி செயல்‌ 
புரிதல்‌, சொல்திறன்‌, அவையில்‌ உள்ள அறிஞர்களைக்‌ கவரும்‌ அறிவு 
ஆற்றல, கொடையாளியாக இருத்தல்‌, ஆழ்ந்த உள்ளம்‌, ப்ரஹ்ம- 
ஞானத்தால்‌ ஏற்படும்‌ ஒளி, நல்லோர்‌ கூட்ட த்தில்‌ முன்னணியில்‌ 
இருத்தல்‌, நற்குடி, நல்ல ஒழுக்கம்‌, எளிதில்‌ த.ஷ்டர்களால்‌ அணுக- 
முடியாத ஸாமர்த்யம்‌, வீரனாக இருத்தல்‌, பகுத்தறிவு; ஆத்ம ஸ்வரூப 
ஞானம்‌, சில்பம்‌, சா ஸ்திரம்‌ இவைகளைப்‌ பற்றிய அறிவு, அழிவில்லா த 
வேத நூலே நிலையான ப்ரமாணமாகும்‌ என்ற ௩ம்பிக்கை, எத்தகைய 
சூழ்நிலையிலும்‌ சலிக்காமல்‌ இருத்தல்‌, இவ்வுலகில்‌ அனைவருக்கும்‌ 
மேலான நிலையில்‌ இருத்தல்‌, தங்கம்‌, வெள்ளி, இரத்தினம்‌, முத்து, 
பவழம்‌ முதலிய செல்வத்தினுடையவும்‌, கெல்‌, கோதுமை, உளுந்து, 
பயறு, கடலை முதலிய தான்யங்களுடையவும்‌ செழிப்பு என்ற பயன்‌- 


ப ஸ்ரீ கணேச ஸஹஸ்ரகாமத்தை ஒரு முறை ஜபிப்பதனாலேயே 
ஏற்படுகின்றது. 


எரா எ 1௭, சார்‌ மாகா ஏரா 


ள்‌ கா எகர ஈரா... fam: 


வச்யம்‌ ச துர்விதம்‌ ந்ரூணாம்‌ ஜபா தஸ்ய ப்ரஜாயதே 
ராஜ்ஞா ராஜகலத்ரஸ்ய ராஜபுத்ரஸ்ய மந்த்ரிண: 


170 


என்‌ அகர AAT - TREE எள்‌ 
MATAR ரச IAAT சாஸ 
- ஐப்யதே யஸ்ய வச்யார்தம்‌ ஸ தாஸஸ்தஸ்ய ஜாயதே 
தர்மார்தகா மமோ க்ஷாணாம்‌ அனாயாஸேன ஸாதனம்‌ 
சார்க்‌ எளி னி எனி ரான 
AMIS gO Ha பதிந்த பட்ட 
சாகினீடாகினி-ரக்ஷோ-யக்ஷோரகபயாபஹம்‌ 
ஸாம்ராஜ்யஸுகதம்‌ சைவ ஸமஸ்தரிபுமர்தனம்‌ 
வுகளை ஊர்‌ எளி 
நான ச்‌ கதா எச 
ஸ.மண்தகலஹத்வம்ஸி தக்தபீஜப்ரரோஹணம்‌ 
து: ஸ்வப்னநாசனம்‌ க்ருத்தஸ்வாமிசித்தப்ரஸா தனம்‌ 
ஏச ர்‌ 20 சானா 
ஈத ஈடன்‌ ஈன எரர ௭ 
ஷட்கர்மாஷ்டமஹாஸித்தி தரிகாலஞான ஸாதனம்‌ 
பாக்ருத்யாப்ரசமனம்‌ பரசக்ரவிமர்‌ தனம்‌ 
எள்‌ வரி கை. ண 
ஏஎ: அளிய என்த ணா 
ஸம்க்ராமரங்கே ஸர்வேஷாமிதமேகம்‌ ஜயாவஹம்‌ 
ஸர்வவக்த்யாத்வதோஷக்னம்‌ கர்பரக்ஷைக காரணம்‌ 
ஈனா 8-8 EAA TTA ஸூ 
எ என எ எனின்‌ ஒர்‌ ஏ 
பட்‌ யதே ப்ரத்யஹம்‌ யத்ர ஸ்தோத்ரம்‌, கணபதேரிதம்‌ 
தேசே,தத்ர ௩ துர்பிக்ஷமீதயோ துரிதானி ௪ | 
ஸஹஸ்ர நா மத்தைப்‌ பக்தியுடன்‌ பாராயணம்‌ செய்பவனுக்கு 
நான்கு விதமான வச்யங்கள்‌ ஏற்படுகின்‌ றன. அதாவது, தேவர்கள்‌, 
மனிதர்கள்‌, விலங்குகள்‌, கொடிசெடிகள்‌ என்ற நான்கும்‌, நாம 
பாராயணம்‌ செய்பவனுடைய இஷ்டத்தை அனுஸரித்து அவனுக்கு 


171 


அனுகூலம்‌ ஆகின்றன. அரசனோ, அவன்‌ மனைவியோ, மகனோ 
அல்லது மந்திரியோ தனக்கு அனுகூலர்களாக வேண்டும்‌ என்று 
நாம பாராயணம்‌ செய்தால்‌ அவ்விதமே அவர்கள்‌ பக்தனுக்கு 
அனுகூலமாக ஆகின்றனர்‌ தனக்கு வசமாக வேண்டும்‌ என்று 
பக்தன்‌ எந்த ஈபரை விரும்பி ஜபம்‌ செய்கின்றானோ அந்த ஈ௩பர்‌ அந்த 
பக்தனுக்கு பணியாளைப்‌ போன்று பணி புரியக்‌ காத்திருப்பார்‌ 
அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு இவைகளை சிரமம்‌ இன்றியே நாம- 
பாராயணம்‌ அளிக்கின்றது. சாகினீ, டாகினி, ராக்ஷஸர்கள்‌, 
யக்ஷர்கள்‌, பாம்புகள்‌ இவைகள்‌ மூலம்‌ ஏற்படுகின்ற அச்சத்தை 
அறவே அகற்றி விடுகிறது. மேலும்‌, இந்த நாமபாராயணமாவது 
சக்கரவரத்தி ஸுகத்தைத்‌ தருவதாகும்‌. பகைவர்‌ அனைவரையும்‌ நாசம்‌ 
செய்வதாகும்‌. பிணிகள்‌ மூலம்‌ உண்டான உஷ்ண த்தினால்‌ குழந்தை 
பிறப்பதற்குரிய சக்தியை அழிக்கும்‌ புருஷனுடைய சுக்லத்திற்கு 
ஏற்படும்‌ குற்றத்தை அகற்றி சக்தியை அளிப்பதாகும்‌. கெட்ட 
ஸ்வப்ன த்தைக்‌ காண்பதனால்‌ வரவிருக்கும்‌ தீமைகளை வராதிருக்கச்‌ 
செய்வதாகும்‌. சினங்கொண்ட தன்‌ தலைவனுடைய கோபத்தை 
அகற்றி அவனுக்கு ஸந்தோஷத்தைத்‌ தருவதாகும்‌. பொறுக்க 
முடியாத துன்பங்களைத்‌ தொடர்ச்சியாகத்‌ தந்து கொண்டிருக்கும்‌ 
பசைவர்கள்‌, பக்தனுடைய உயிரையே அழிக்க முற்படும்போது 
அப்பகைவர்களின்‌ துன்பங்களைத்‌ தவிர்ப்பதற்கான மோஹனம்‌, 
ஆகர்ஷணம்‌ ஸ்தம்பனம்‌, வித்வேஷணம்‌, உச்சாடனம்‌, மாரணம்‌ 
என்ற ஆறுவிதமான கர்ர்யங்களைச்‌ செய்வதற்கான அறிவைத்‌ 
தருவதாகும்‌. அணிமா முதலிய எட்டு விதமான ஐச்வர்யங்களையும்‌ 
மூன்று காலங்களிலும்‌ (இறந்த காலத்திலும்‌; நிகழ்‌ காலத்திலும்‌, 
வருங்காலத்திலும்‌) நடைபெறும்‌ நிகழ்ச்சிகளைப்‌ பற்றிய அறிவை 
அளிக்கும்‌. பகைவர்களால்‌ அபிசார கர்மாவின்மூலம்‌ ஏவி விடப்பட்ட 
ராக்ஷஸியை நாசம்‌ செய்வதாகும்‌. பகைவர்களால்‌ பக்தனை நாசம்‌ செய்‌- 
வதற்காகத்‌ தயாரிக்கப்பட்டு, பூஜிக்கப்பட்டு, புதைக்கப்பட்ட 
சக்கரத்தை (யந்திரத்தை) நிர்முலமாகச்‌ செய்வதாகும்‌. அரசர்கள்‌ 
அனைவருக்கும்‌. போரில்‌ வெற்றியைத்‌ தருவதாகும்‌. பெணகளுக்கு 
உள்ள எல்லா விதமான மலடித்‌ தன்மையைப்‌ போக்கடிப்பதாகும்‌. 
இந்த நாமபாராயணம்‌ கர்பத்திற்குக்‌ கேடு வராமல்‌ நன்கு காப்பாறு- 
தற்கு முக்கிய காரணமாகும்‌. இந்த மஹாகணபதி ஸஹஸ்ர நாம 
ஸ்தோத்ரம்‌ எந்த தேசத்தில்‌ தினந்தோறும்‌ படிக்கப்படுகின்‌ றதோ 
அந்த தேசத்தில்‌ உயிரினங்களுககு உணவு முதலியவை செழிப்பாக 
கிடைப்பதாகும்‌. உணவுக்‌ குறைவு ஒரு பொழுதும்‌ ஏற்படுவதுலலை. 


172 


பயிர்களுக்கும்‌ மழையின்மை, அதிக மழை முதலிய இடையூறுகளால்‌ 
கெடுதி ஏற்படுவதில்லை. மாந்தர்கள்‌ பா வச்‌ செயல்களில்‌ ஈடு- 
படுவதில்லை. 
எ எக எகரி விசா. ஈக எள: 
௭௭-55 விகி என இன்கா: 
௩ தத்க்ருஹம்‌ ஜஹாதி ஸ்ரீர்யத்ராயம்‌ பட்யதே ஸ்தவ: 
க்ஷய குஷ்ட ப்ரமேஹார்சோ பகந்தர விஷுசிகா? 
ரன Ae Tan 1௭௭19௭ எதா 
PIE TAYE MIT. ௭௭ 


குல்மம்‌ ப்லீஹாநமச்மானமதிஸாரம்‌ மஹோ தரம்‌ 
காஸம்‌ ச்வாஸ முதாவர்தம்‌ ஐல சோபாதிஸம்பவம்‌. 


ரா எ [காரர்‌ TE TTT 
எஙக gefadla—af. எனா 
சிரோரோகம்‌ வமிம்‌ ஹிக்காம்‌ கண்டமாலாமரோசகம்‌ 
வாதபித்தகபத்வந்த்வத்ரிதோஷ ஜனிதஜ்வரம்‌ 
ஏன்‌ சிரஏன சரசர 
SEITE TAT AT TI SITE YAN 


ஆகந்தும்‌ விஷமம்‌ சீதமுஷ்ணம்‌ சைகாஹிகாதிகம்‌ 1 
இத்யாத்யுக்தமநுக்தம்‌ வா ரோகம்‌ தோஷா திஸம்பவம்‌ 


எனி எனு Earner pen: 

காக்‌ ஏ: ஸி படல ரீ"! 

எண்ன afi உ. ஜஃ ன 
ஸர்வம்‌ ப்ரசமயத்யா ௫௪ ஸ்தோத்ரஸ்யாஸ்ய ஸக்ருஜ்ஐப: 
ஸக்ருத்பாடேன ஸம்ஸித்த: ஸ்த்ரீ-சூத்ர பதிதைரபி 
ஸஹஸ்ரநா மமந்த்ரோஃயம்‌ ஜபிதவ்ய: சுபாப்தயே 


எந்த இல்லத்தில்‌ இந்த ஸஹஸ்ரநாம ஸ்தோத்ரம்‌ பாராயணம்‌ 
செய்யப்படுகின்‌ நதோ அந்த இல்லத்தை விட்டு செல்வத்‌ தலைவியான 
லக்ஷ்மி தேவியானவள்‌ அகலுவதில்லை. அங்கேயே எப்பொழுதும்‌ 


173 


குடிகொண்டிருப்பாள்‌. மேலும்‌ க்ஷயம்‌, பதினெட்டு விதமான குஷ்டம்‌, 
ப்ரமேஹம்‌ (மூத்திர ரோகம்‌), அர்சஸ்‌, பகந்தரம்‌ என்ற மலத்வாரத்தி 
னுள்‌ ஏற்படும்‌ பிணிகள்‌, விஷுசிகா (வாந்தியும்‌ வயிற்றுப்‌ போக்கும்‌ 
சேர்ந்தது) குல்மம்‌ (பெண்களுக்கு கர்பகாலத்தில்‌ ஏற்படும்‌ வயிற்று- 
வலி), ப்லீஹா (குடல்‌ வீக்கம்‌), அச்மரீ (முததிரத்தில்‌ கல்‌ சேர்க்கை), 
அதிஸாரம்‌ (தொடர்ச்சியான வயிற்றுப்‌ போக்கு), காஸம்‌ (இழுப்பு), 
ச்வாஸம்‌ (மூச்சுத்தடை), உதாவர்தம்‌ (வயிற்று வீக்கம்‌), சூலம்‌ 
(வயிற்றுவலி), : சோபம்‌ (உடல்‌ வீக்கம்‌), தலைவலி, வாயிலெடுப்பு, 
ஓயாத விக்கல்‌, கண்டமாலை (கழித்தைச்‌ சுற்றிலும்‌ மா& போன்று 
கொப்புளங்கள்‌ வெடித்தல்‌), அரோசகம்‌ (ஜாடராக்னியின்‌ சக்திக்‌ 
குறைவால்‌ நாவிற்கு ருசியின்மை), வாதம்‌, பித்தம்‌, கபம்‌ என்ற 
இம்மூன்‌ றினுள்‌ இரண்டின்‌ சேர்க்கையாலும்‌, மூன்றின்‌ சேர்க்கை- 
யாலும்‌ ஏற்படும்‌ ஜ்வரங்கள்‌, அதிகமான உஸ்ணத்தாலும்‌ சைத்யத்‌ 
தாலும்‌ ஏற்படுகின்ற ரோகங்கள்‌ நிலையானதும்‌, நிலையற்றதுமான 
எண்ணிறந்த பிணிகள்‌, இங்கு கூறப்பட்டவைகளும்‌, கூறப்படாத 
வைகளுமான அனைத்தையும்‌ நாம பாராயணம்‌ ஒரு தடவை செய்த 
மாத்திரத்தில்‌ போக்கடிகது விடுகின்றது. மேலும்‌, இந்த ஸஹஸ்ர 
நாம வடிவமான மந்த்ரமானது எல்லாவிதமான மங்களங்களையும்‌ 
அடைவதற்கு விருப்பமுள்ளவர்களான ஸ்த்ரீகளாலும்‌, சூத்திரர்‌- 
களாலும்‌, அந்தணரைக்‌ கொல்லுதல்‌, யாகம்‌ முதலான தர்மத்திற்கு 
என்று வைத்திருக்கும்‌ ஸ்வர்ணத்தை (தங்கத்தை) திருடுவது, 
குருவின்‌ மலைவியைப்‌ புணருவது, கள்‌ குடிப்பது, இக்கான்கு 
கார்யங்களைச்‌ செய்தவர்களுடன்‌ சேர்க்கை என்ற ஐந்து பெரும்‌ 
பாவங்களையும்‌ புரிந்தவர்களாலும்‌ கூட ஜபம்‌ செய்யப்பட. வேண்டிய- 
தாகும்‌. ஒரு தடவை நாம பாராயணம்‌ செய்வதினாயே அவர்களுடைய 
ஸகல அபீஷ்டங்களும்‌ நிறைவேருகின்‌ றன. 


[குறிப்பு:" மறுமையில்‌ ஏற்படும்‌ பயன்களைப்‌ பெரிதும்‌ ஆசைப்பட்டு 


நாம பாராமணம்‌ செய்யும்‌ ஆமுஷ்மிக கா மனுக்கான பயன்களை மேலே 
வரும்‌ ஐந்தரை ச்லோகங்கள்‌ கூறுகின்‌ றன ) 


ளார்‌: EAA சக: உ வண்‌ 
51-கனகவானி ஜா என்‌. ஏஎ 


மஹாகணபதே: ஸ்தோத்ரம்‌ ஸகாம: ப்ரஜபந்நிதம்‌ 
இச்சிதான்‌ ஸகலான்‌ போகானுபபுஜ்யேஹ பார்திவான்‌ 


174 


HATTA EATS வரட்டா AAT: 

ஜ்வர வற எரிக்க 
மனோரதபலைர்‌ திவ்யைர்வ்யோமயாகைர்‌ மனோரமை: 
சந்த்ரேக்த்ர பாஸ்கரோபேந்த்ரப்ரஹ்மசர்வா திஸத்மஸு 


௬ ௭௩௭ : காணாள்‌: காரன்‌ faa 
எசா TAF ரளி எளிது எர: 


காமரூப: காமகதி: காமதோ விசரக்கிஹ. 
புக்த்வா யதேப்ஸிதான்போகாந பீஷ்டாந்ஸஹ பந்துபி: 


TTT ஏனா me A ௪ : 
சி என்னி எரி, எகள்ரர்‌: 


கணேசானுசரோ பூத்வா மஹாகணபதே: ப்ரிய: 
நந்தீச்வராதிஸானந்தீ நந்தித: ஸகலைர்‌ கணை: 


ளனர்‌ சரசர 9௪1௭9 «aa! 

நரச: ஏர்காளி எர்ஏாஎாாா: 

MAAN எண: எல்லிளி எ ala 
சிவாப்யாம்‌ க்ருபயா புத்ரரிர்விசேஷம்‌ ச லாலித: ட 
சிவபக்த: பூர்ணகாமோ கணேச்வரவராத்புன: 
ஜாதிஸ்மரோ தர்மபர: ஸார்வபெளமோ அபிஜாயதே 


மேலுலகங்களுக்குச்‌ சென்று அங்குள்ள ஸெளக்யங்களையும்‌ 
அனுபவிப்பதற்கு விருப்பம்‌ உள்ளவனாக, மஹாகணபதியின்‌ இந்த 
ஒப்புயர்வற்ற ஆயிரம்‌ திருநாமங்களைப்‌ படிப்பவன்‌, முதலில்‌ இம்‌- 
மண்ணுலகில்‌ தனக்கு இஷ்டமான எல்லாவிதமான இன்பங்களையும்‌ 
அனுபவித்து விடுகிறான்‌. பிறகு, தான்‌ விரும்பிய விதமே, தன்‌ 
உறவினர்களுடன்‌ கூட பலவிதமான அழகிய மனதைக்‌ கவருகின்ற 
ஆகாய விமானங்களில்‌ ஏறி அமர்ந்து சந்திரன்‌, இந்திரன்‌, ஸூர்யன்‌, 
விஷ்ணு, நான்முகன்‌, பரமசிவன்‌ முதலான சிறந்த தேவர்களுடைய 
உலகங்களை அடைகின்றான்‌. ங்கு சென்றபின்‌ இஷ்டப்பட்ட 
உருவத்தை அடைந்து தன்‌ விருப்பம்‌ போல்‌ ஸஞ்சரித்து தனக்கு 
மிகவும்‌ பிடித்தமான எல்லாவிதமான ஸுகபோகங்களையும்‌ அடை - 
கின்றான்‌ - பின்னர்‌ அந்த பக்தன்‌, மஹாகணபதிக்கு மிகவும்‌ 
அந்தரங்கமாகப்‌ பணிபுரிகின்ற கணதேவதையாக மாறுகின்றான்‌. 


nz 


= 


175 


மற்ற கணதேவதைகளுடன்‌ சேர்ந்த அந்த பக்தன்‌ அவர்களால்‌ 
கொண்டாடப்பட்ட வனாகவும்‌ ஈந்திகேச்வரருக்கு இணையான ஸந்தோ- 
ஷத்தை அடைந்தவனாகவும்‌ இருந்துகொண்டு பார்வதீ பரமேச்வரர்‌- 
களால்‌ அன்பு கலந்த தயையால்‌ மைந்தன்‌ மஹாகணபதியிடமிருந்து. 
சிறிதும்‌ வேற்றுமை பாராமல்‌ லாலனை செய்யப்படுகின்றான்‌. முடிவில்‌ 
மஷாகண பதியின்‌ திருவருளால்‌ அக்த பக்தன்‌ பரமசிவனுக்கும்‌ 
பக்தனாகித்‌ தனது விருப்பங்கள்‌ அனைத்தும்‌ பூரணமாக நிறைவேறிய 
பின்‌, இந்த புண்ணிய பாரத பூமியில்‌ முன்‌ பிறவிகளில்‌ நிகழ்ந்த 


நிகழ்ச்சிகளை மறக்காதவனாகவும்‌, அறம்‌ செய்வதில்‌ விருப்பம்‌ ' 


உள்ளவனாகவும்‌ இருக்கும்‌ ஒரு சக்ரவர்த்தியாகவே பிறப்பை 
அடைகின்றான்‌. 
[குறிப்பு: இம்மையிலும்‌, மறுமையிலும்‌ கிடைக்கக்‌ கூடிய ஸெளக்ய- 
ங்களைச்‌ சிறிதும்‌ விரும்பாமல்‌ ஸம்ஸாரத்‌ தளையிலிருந்து விடுதலை 
பெறுவதையே பெரிதும்‌ விரும்பி நாம பாராயணம்‌ செய்கின்ற 
நிஷ்காம (ஆசையற்ற) பக்கனுக்கான பயன்‌ மேலே வரும்‌ இரண்டரை 
சுலோகங்களால்‌. மொழியப்படுகின்ற து). 
fone. என WERT fade: 
ளிரனஐ ஈர்‌ எர எள்ளுச்‌ உளு; 
நிஷ்காமஸ்து ஐபந்நித்யம்‌ பக்த்யா விக்னேசதத்பர: 
யோகஸித்திம்‌ பராம்‌ ப்ராப்ய ஞானவைராக்யஎமம்ஸ்தித: 
ரண ப கீ ஏகன்‌ 
fa விரி ரா re gaff 
நிரக்தரோதிதானந்தே பரமானந்தஸம்விதி 
விச்வோ த்தீர்ணே பரே பாரே புனராவ்ருத்திவர்‌ ஜிதே 
ATA TAT afi THA fafa a: 
லீனோ வைந௩।யகே தாம்நி ரமதே நித்யறிர்வ்ருத: 
இம்மை மறுமைப்‌ பயன்களின்‌ எள்ளளவும்‌ ஆசை இல்லாமல்‌ 
இடையறாமல்‌ எப்பொழுதும்‌ இணையற்ற பத்தி யோகத்தால்‌ எவனொ- 
ருவன்‌ கணபதியை பஜித்துக்‌ கொண்டு இந்த நாம பாராயணத்தைச்‌ 


செய்கின்றானோ அத்தகைய பக்தன்‌ விரைவிலேயே ஸ்ரீ மறாகணபதி- 
யின்‌ திருவருளால்‌ உலக விஷயங்கள்‌ அனைத்திலும்‌ திடமான 


176 


வைராக்யத்தை (வெறுப்பை) அடைந்து உண்மையான ஆத்ம ஸ்வரூப 
ஞானத்தைப்‌ பெற்றவனாய்‌, நாம பாராயணத்தின்‌ மூலம்‌ பக்தி- 
யோகத்தின்‌ பூர்ணமான பயனை அடைந்து விடுகின்றான்‌. உலகத்திற்கு 
அப்பால்‌ உள்ள தும்‌ ஸம்ஸாரக்‌ கடலின்‌ கரையாக இருப்பதும்‌, மறு 
பிறப்பை அறவே இல்லாமல்‌ செய்வதும்‌, ஒப்புயர்வற்ற ஆனந்த- 
மாகவும்‌ அறிவாகவும்‌ இருப்பதுமான வினாயகப்‌ பெருமானுடைய i 
ஒளிமயமான உடலில்‌ இரண்டறக்கலந்து உறைந்து விடுகின்றான்‌. 
எப்போதும்‌ ஆனந்தவடிவனாய்‌ இருந்து ஆனந்தத்தைஅனு- 
பவிக்கின்றான்‌. 

[குறிந்பு: _ இந்த ஸஹஸ்ர நாமத்தைக்‌ குறிப்பிட்ட காலத்தில்‌ 
ப்‌ தடவைகள்‌ பாராயணம்‌ செய்வது, நாமாக்களால்‌ 
குறிப்பிட்ட பொருட்களைக்‌ கொண்டு தீயில்‌ ஹோமம்‌ செய்வது, 
மூர்த்திகளில்‌ மலரால்‌ பூஜிப்பது, ஜலத்தினால்‌ தர்ப்பணம்‌ செய்வ து, 
நாமாக்களைக்‌ கற்றல்‌, கற்பித்தல்‌, ஆராய்ச்சி முதலியன செய்தல்‌, 
எப்பொழுதுமே நாமாக்களை ஆவர்த்தி செய்தல்‌, நாமாக்களைப்‌ ek 
புத்தகத்தில்‌ எழுதி அப்புத்தகத்தை வீட்டில்வைத்துப்‌ பூஜை செய்தல்‌ 
ஆகியவற்றைச்‌ செய்பவர்களுக்கான பயன்‌ மேலே வரும்‌ பன்னிரண்டு 
ச்லோகங்களால்‌ உபதேசிக்கப்படுகிறது. 


ஜி. ATafagNa என ATT: 
அள்‌ எச எ எர ரின்‌ எர ETA TH 
யோ நாம்பிர்ஹுநேதேதைரர்‌சயேத்பூஜயேந்நர: 
ராஜானோ வச்யதாம்‌ யாந்தி ரிபவோ யாந்தி தாஸதாம்‌ 
ஏலா 14 சீன சகல்‌ ரான ரி ஏற: 
qe எசா சிஎம்‌: fr எகர 
மந்த்ரா: ஸித்யந்தி ஸர்வே 5 பி ஸுலபாஸ்தஸ்ய ஸ்த்தய: 
முலமந்த்ராதபி ஸ்தோத்ரமிதம்‌ ப்ரியதரம்‌ மம டக்‌ 
எனி னர ஏரார்‌ எர எ - ௭ 
gaffe: aT fu: gat -8ர ffs 


நபஸ்யே மாஸி சுக்லாயாம்‌ சதுர்த்யாம்‌ மம ஜன்மநி 
நூர்வாபி: நாமபி: பூஜாம்‌ தர்பணம்‌ விதிவச்சரேத்‌ 


177 


எகர AT zqTzNfRT: 

எனன எளி facia எ எர: 
அஷ்டத்ரவ்யைர்‌ விசேஷேண ஜுஹுயா த்பக்திஸம்யுத: 
தஸ்யேப்ஸிதானி ஸர்வாணி ஸித்யந்த்யத்ர ௩ ஸம்சய: 


க எள்‌ ஏரீகள்‌ சாகர்‌ எள்‌ ௭௭ 
தர்‌ எள்‌ ஊார்‌ ரகக 
இதம்‌ ப்ரஜப்தம்‌ படி தம்‌ பாடிதம்‌ ச்ராவிதம்‌ ச்ருதம்‌ 
வ்யாக்ருதம்‌ சர்சிதம்‌ த்யாதம்‌ விம்ருஷ்டமபிநந்திதம்‌ 
ETT சர எச்சை 
ஊகார ரர்‌ STAT காள: 


இஹாமுத்ர ௪ ஸர்வேஷாம்‌ விச்வைச்வர்ய ப்ரதாயகம்‌ 
ஸ்வச்சந்த சாரிணாப்யேஷ யேநாயம்‌ தார்யதே ஸ்தவ: 


எ ஈன்‌ ளர்க 151: 
ர ரக்‌ ௭௭ ர எச்‌ எரா 
௭௭ எனினளா எணி: எச்‌ ன 
ஸ ரக்ஷ்யதே சிவோத்பூதைர்கணைரத்யுஷ்டகோடிபி: 
புஸ்தகே லிகிதம்‌ யத்ர க்ருஹே ஸ்தோத்ரம்‌ ப்ரபூஜயேத்‌ 
தத்ர ஸர்வோத்தமா லக்ஷ்மீ: ஸந்நிதத்தே நிரந்தரம்‌. 
எந்த பக்தன்‌ கணபதியின்‌ ஆயிரம்‌ திருநாமங்களை நான்காவது 
வேற்றுமையுடன்‌ சேர்த்து அத்துடன்‌ ஸ்வாஹா என்ற சொல்லையும்‌ 
சொல்லி அக்நியில்‌ கெய்‌ முதலான பொருட்களை ஹோமம்‌ செய்து 
கணபதியை வழிபடுகிறானோ, அத்தகைய பக்தனுக்கு அரசர்கள்‌ 
அடிமை ஆகின்றனர்‌. பகைவர்கள்‌ பணியாட்களாக மாறுகின்றனர்‌. 
அந்த பக்தனால்‌ ஜபம்‌ செய்யப்படும்‌ பல தேவதைகளைக்‌ குறிக்கும்‌ 
மந்திரங்கள்‌ அனைத்துமே எளிதாகவே அந்த பக்தனுக்கு அதனதன்‌ 
பயன்களை அளித்து விடுகின்றன. இந்த நாமபாராயணமான து 
இருபத்து எட்டு எழுத்துக்கள்‌ கொண்ட வரமஹாகணபதி மந்திரத்தின்‌ 
ஜபத்தைக்‌ காட்டிலும்‌ மிகுந்த ஸந்தோஷத்தை எனக்குக்‌ 
கொடுக்கின்றது. கான்‌ திருவவதாரம்‌ செய்த ஈன்னாளான புரட்டாசி 
மாதம்‌ சுக்ல பக்ஷம்‌ சதுர்த்தீ திதி அன்று என்‌ நாமங்களைக்‌ கூறி 


178 


அருகம்‌ புற்களால்‌ முறைப்படி என்‌ மூர்த்தியில்‌ அர்ச்சனையையும்‌ 
ஜலத்தினால்‌ தர்பணத்தையும்‌, எனக்கு மிகவும்‌ பிடித்த எட்டு பொருட்‌ - 
களால்‌ அக்நியில்‌ பக்தியுடன்‌ ஹோமத்தையும்‌ எந்த பக்தன்‌ செய்து 
முடிக்கிரானோ, அத்தகைய பக்தனுக்கு அவனால்‌ விரும்பப்படும்‌ 
அனைத்தும்‌ அவனிடம்‌ வந்து சேருகின்றன. இதில்‌ ஸம்சயம்‌ 
வேண்டாம்‌. இந்த எனது நாமாக்களை, பிறர்‌ காதில்‌ விழாதவாறு 
மெதுவாக ஜபிப்பது; உரக்கக்‌ கூறுவது, கற்பிப்பது, செவியுற்றி- 
ருப்பது, பிறர்‌ காதில்‌ விழும்படி சொல்வது, உரை செய்வது, ஆராய்ச்சி 
செய்வது, சர்ச்சை செய்வது, உள்ளத்தில்‌ டாவனை செய்வது, 
போற்றுவது ஆகியவைகளைச்‌ செய்யும்‌ அடியார்கள்‌ அனைவருக்கும்‌ 
இம்மையிலும்‌, மறுமையிலும்‌ எல்லாவிதமான ஐச்வர்யமும்‌ ஏற்படு- 
கின்றது. உலக வரம்புகளை மீறி ௩டப்பவனாக இருப்பினும்‌ எவனொரு- 
வன்‌ இந்த நாமஸஹஸ்ரத்தை எப்பொழுதும்‌ ஜபித்துக்‌ கொண்டே 
இருக்கின்றானோ அவனுக்கு ஒரு தீங்கும்‌ வராதபடி பார்வதியுடையவும்‌, 
பரமசிவனுடையவும்‌ கண தேவதைகளான ஏழு.கோடி வினாயகர்களும்‌ 
அவனைக்‌ காப்பாற்றுகிறார்கள்‌. இந்த ஆயிரம்‌ திரு ௩ மங்களும்‌ ஒரு 
புத்தகத்தில்‌ எழுதப்பட்டு அப்புத்தகம்‌ எந்த வீட்டில்‌ வைக்கப்பட்டு 
நன்கு பூஜனை செய்யப்படுகிறதோ அந்த வீட்டில்‌, அனைவராலும்‌ 
பூஜிக்கப்படுகின்‌ ற லக்ஷ்மீ தேவி எப்பொழுதும்‌ வாஸம்‌ செய்கின்றாள்‌. 


கர்ப ரீஎள்‌ா 2 
சிஎிரியிஎளா ॥ 
எ எண்‌ எனி ஏகா 
qed ETT என: ॥ 
தானைரசேஷைரகிலைர்வ்ரதைசச 
தீர்தைரசேஷைரகிலைர்மகைச்ச | 
௩ தத்பலம்‌ விந்ததி யத்கணேச- 
ஸஹஸ்ர நாம்னாம்‌ ஸ்மரணேன ஸத்ய: ॥| 
Tamra எண்‌ ஈகண்‌ feat என்‌ ரன்னர்‌ 
எச்‌ என்ன்‌ எ ணன சர்‌ aT எனி எ: | 
எ: ard: என்‌ எ எரர்‌ Alay 
ஈனம்‌ ஏன fd auafa gfit ada ரிச்‌: பு 


179 


ஏதக்காம்காம்‌ ஸஹஸ்ரம்‌ படதி தினமணெள ப்ரத்யஹம்‌ 
ப்ரோஜ்ஜிஹானே 
ஸாயம்‌ மத்யம்தினே வா த்ரிஷவணமதவா ஸந்ததம்‌ வா ஜனோய: 
ஸை: ஸ்யாதைச்வர்யதுர்ய: ப்ரபவதி ச ஸதாம்‌ 
கீர்திமுச்சைஸ்தனோதி 
ப்ரத்யூஹம்‌ ஹந்தி விச்வம்‌ வசயதி ஸுசிரம்‌ வர்ததே 
புத்ரபெளத்ரை: 


எரனனள்ண்‌ எனா என்ன்‌ FHA: 
SHY எக்‌ சாகா TTT: 


அகிஞ்சனோ 5 பி மத்ப்ராப்திசிந்தகோ நியதாசன: 
ஜபேத்து சதுரோ மாஸான்‌ கணேசார்சனதத்பர: 


வணர்‌ எவனை எ ஜாக்‌ 

NA எனன! எகரிர்ஈனானா ராவின்‌ 
தரித்ரதாம்‌ ஸமுன்முல்ய ஸப்தஜன்மானுகாமபி 
லபடூத மஹதீம்‌ லக்ஷ்மீமித்யாஜ்ஞா பாரமேச்வரீ 


சாஜன்‌ விரவி Saafafaas எண்ன? : 
கணனாஎளள என ளசா எர னான எனா 
gaT: என: Fae TUTATAAT என என 
fied a: elas எ௱ரன ET எனன ப 
ஆயுஷ்யம்‌ வீதரோகம்‌ குலமதிவிமலம்‌ ஸம்பதச்சார்ததானா: 
கீர்திர்நித்யாவதாதா பணிதிரபிநவா காந்திரவ்யாதிபவ்யா 
புத்ரா: ஸந்த: களத்ரம்‌ குணவதபிமதம்‌ யத்யதேதச்ச ஸத்யம்‌ 
நித்யம்‌ ய: ஸ்தோத்ரமேதத்படதி கணபதே ஸ்தஸ்ய 
ஹஸ்தே ஸமஸ்தம்‌. 
ஸ்ரீ மஹாகணபதியின்‌ ஆயிரம்‌ திருநாமங்களை நன்கு உள்ளத்தால்‌ 
பாவனை செய்வதால்‌ எத்தகைய பயன்‌ ஏற்படுகின்றதோ அத்தகைய 
பயனை கணக்கிலடங்காத தானங்களைச்‌ செய்வதனாலும்‌, எண்ணி- 
றந்த வ்ரதங்களைப்‌ பட்டினி, தூக்கமின்மை முதலிய கடுமையான 
நியமங்களுடனும்‌ அனுஷ்டிப்பதனாலும்‌ கங்கை முதலிய புண்ணிய 
தீர்த்தங்கள்‌ அனைத்திலும்‌ முறைபபடி. நீராடுதலாலும்‌ ஜ்யோதிஷ்‌- 
டோமம்‌ முதலிய அனேகம்‌ வேள்விகளைச்‌ செய்து முடிப்பதனாலும்‌ 


180 


அடைய முடியாது. இந்த ஆயிரம்‌ திருநாமாக்களை எவனொருவன்‌ 
தினந்தோறும்‌ ஸூர்யன்‌ உதயமாகும்‌ காலை வேளையிலோ, நடுப்‌ 
பகலிலோ, மாலையிலோ அல்லது மூன்று வேளைகளிலுமோ அல்லது 
எல்லா காலத்திலுமோ கூறிக்‌ கொண்டிருக்கின்றானோ அந்த பக்தன்‌ 
தான்‌ வஸிக்கும்‌ நாட்டிற்கே தலைவன்‌ ஆகிறான்‌. பெரியோர்களுக்கு 
உள்ள சிறந்த புகழை அடைகிறான்‌. இடையூறுகளைத்‌ தகர்த்து 
எறிகின்றான்‌. நாட்டினர்‌ அனைவரையுமே தன்‌ இஷ்டப்படி. ௩டப்பவர்‌- 
களாகச்‌ செய்கிறான்‌. பிணியற்று நீண்ட ஆயுளைப்‌ பெற்று புதல்வர்‌. 
களுடனும்‌, பேரன்மார்களுடனும்‌ ஸந்தோஷத்துடன்‌ வாழ்க்கையில்‌ 
மேன்மேலும்‌ வளர்ச்சியை அடைகின்றான்‌. 


எளிய வாழ்க்கையை மேற்கொள்வதற்குக்கூட போதுமான 
செல்வம்‌ இல்லாத ஏழையாய்‌ இருப்பினும்‌ எவன்‌ ஒருவன்‌, மஹா 
கணபதியின்‌ திருவருளைப்‌ பெறுவதற்கு உறுதியுடன்‌, மஹாகண- 
பதியை வழிபடுவதற்கு அனுகூலமான தும்‌, தூய்மை வாய்ந்ததும்‌, 
சிறிய அளவுடன்‌ கூடியதுமான உணவை உட்கொண்டு ஸ்ரீ கணேசப்‌ 
பெருமானை ௩றுமணமுள்ள ஈல்ல மலர்களைக்‌ கொண்டு ஆயிரம்‌ திரு 
நாமங்களால்‌ நான்கு மாத காலம்‌ தொடர்ச்சியாக வழிபடுகின்றானோ 
அந்த பக்தன்‌ தனக்கு இனி வரவிருக்கும்‌ ஏழு பிறவிகளிலும்‌,ஏழ்மையை 
அனுபவித்தே தீர வேண்டும்‌ என்ற விதி இருப்பினும்‌, அந்த விதியை 
வேருடன்‌ அழிக்கும்‌ வலிமை உள்ள கணேசரின்‌ திருவருளால்‌ அவ்‌ 
விதியை அழித்துவிட்டு ஏழ்மையிலிருந்து விடுபட்டு மிகச்‌ சிறந்த 
செல்வச்‌ செழிப்பை அடைந்து விடுகின்றான்‌. இது பரமேச்வரரின்‌ 
ஆணை. அச்சம்‌ வேண்டாம்‌. மேலும்‌, எப்பொழுதும்‌ இந்த கணபதி 
ஸஹஸ்ர நாமத்தை மிகுந்த ச்ரத்தையுடன்‌, பாராயணம்‌ செய்யும்‌ 
புண்ணியம்‌ செய்த மனிதனுக்கு பிணியற்ற நீண்ட ஆயுள்‌, மாசு 
படியாத குலம்‌ (குடி), எளியவர்களிடம்‌ உள்ள ஏழ்மையை ஒழிக்கும்‌ 
செல்வம்‌, எப்பொழுதும்‌ களங்கம்‌ இல்லாத கீர்த்தி, எப்போதும்‌ 
புதுமையுடன்‌ பேசும்‌ திறன்‌, பிணியால்‌ தீண்டப்படாத உடல்‌ வனப்பு, 
௩ல்லொழுக்கம்‌ உள்ள புதல்வர்கள்‌, நற்குணம்‌ நிறைந்த அனுகூல 
மான மனைவி, திட்டமிட்டதெல்லாம்‌ தடையின்றி உண்மையாய்‌ 
கிடைப்பது இவையாவும்‌ யாதொரு தடையும்‌ இன்றி ஏற்படுகின்றன. 
இது ஸத்யம்‌. 


த்ரி 


அ 


ATARI TATA: 
ஸ்ரீ கணேசைகவிம்சதிநாமாவலி: 


ஸ்ரீ கணேசருடைய ஆயிரம்‌ திரு நாமாக்களை பாராயணம்‌ 
செய்வதற்குச்‌ சக்தியற்றவர்களுக்காக கருணை கூர்ந்து ஸ்ரீ மஹா- 
கணபதி ஸஹஸ்ர நாமத்திற்கு ப்ரதிநிதியாக இருபத்தொன்று 
நாமாக்களைக்‌ கூறி முழுமுதற்கடவுளான தன்னையே ௩மஸ்கரித்து 
மங்களம்‌ செய்துகொண்டு சிவபெருமானைக்‌ குறித்துச்‌ செய்யப்படும்‌ 
இந்த ஸஹஸ்ரநாம உபதேசத்தைப்‌ பூர்த்தி செய்கின்றார்‌. 


A 


ஏரி எள்ளி avert: 
எனா என்னல: (எணண: 
கணஞ்ஜயோ கணபதிர்ஹேரம்போ தரணிதர: 
மஹாகணபதிர்லக்ஷப்ரத: க்ஷிப்ரப்ரஸாதன: 
22. ஏிஎன்க்ள்‌ எனனாண்ண்ன்‌: 
வளி ATTA எர: fra: 


அமோகஸித்திரமிதோ மந்த்ரச்சிந்தாமணிர்கிதி: 
ஸுமங்கலோ பீஜமாசாபூரகோ வரத: சிவ: 


N 


காளி Aral என்கி 8611: 
as tT ன்னா ATA: THT 
காச்யபோ நந்தனோ வாசாஸித்தோ டும்டிவிநாயக; 
மோதகைரேபிரத்ரைகவிச்த்யா நாமபி; புமான்‌. 
ஏ: calf எலா NETTEAATT: 
ளி ATA எனன சோர்‌ எா௭ எ: 
ய: ஸ்தெளதி மத்கதமநா மதாராதன தத்பர: 
அ: ஸ்துதோ நாம்காம்‌ ஸஹஸ்ரேண தேநாஹம்‌ நாத்ர ஸம்சய: 
கணஞ்ஜய: (எரஊஏர:) கணபதி; (எர௭[*:). ஹேரம்ப: 
(8₹₹ஈ;), தரணிீதர: (எனிஎா:), மஹாகணபதி: (ஈனா: ). 
லக்ஷப்ரத: (எளஈ:) , க்ஷிப்ரப்ரஸாதன: (ரனாாளாகா:), அமோக 
ஸித்தி! (எளிளிளீக), அமித: (எனன), மந்த்ர: (௭03), 


182 


சிந்தாமணி: (ளான), நிதி: (1௭:), ஸஃமங்கல்‌: (காண) 
பீஜம்‌ (ளிளா:), ஆசாபூரக: (ஏரூ:), வரத: (3), சிவ; 
(1:), காச்யப: (சஏ0:), நந்தன; (ஈரள:), 
(சானாரீள:) , ண்டிவிறாயக: (கீகரளளாாக:) என்ற இந்த இருபத்து 
2 ஒன்று நாமாக்களும்‌ மிகவும்‌ » இஷ்டமானவைகள்‌. 
க சிந்தாமணி:, பீஜம்‌, சிவ: என்ற மூன்று நா 
2-9 மற்ற பதினெட்டு நாமாக்கள்‌ ஆயிரம்‌ நாமாக்களுள்‌ அடங்கியிருப்ப- 
தால்‌ அவைகளின்‌ பொருள்‌ மீண்டும்‌ இங்கு விளக்குவதற்குத்‌ தேவை 
இல்லை. அவைகளை முறையே, 32, 37, 99. 525, 609, 39, 367, 
59, 581, 71, 323, 378, 36, 182, 28, 999, லு என்ற நாமாக்களின்‌ 

டு 

> 


வாசாஸித்த: 


உரையில்‌ காண்க. 


இந்த பாரதபூமியில்‌ உள்ள கணேச க்ஷேத்ரங்க 
னும்‌, ருக்மாங்கதனெனப்படும்‌ வேந்தனும்‌ பாவம்‌ 
புரிந்த சிந்தாமணி க்ஷேத்திரத்தில்‌ எழுந்தருளி இ 
சிந்தாமணி என்றதிருகாமம்‌ உள்ள து. மேலும்‌, கணபதி மந்த்ரங்களுள்‌ 
ஒரு மந்த்ரத்துக்கு சிந்தாமணி என்ற பெயர்‌. எனவே, அந்த 
மந்த்ரத்தின்‌ பொருளாக இருக்கும்‌ கணபதிக்கும்‌ (எணர்‌:) 
சிந்தாமணி என்ற திருநாமம்‌ ஏற்பட்டது. கதம்பநகரம்‌ என்ற 
இடத்தில்‌ இந்திரன்‌ தவமியற்றினான்‌. ஸ்ர கணேசர்‌. இந்திரனுக்கு 
அருள்‌ புரிந்து, அவன்‌ விரும்பியபடி--அவன்‌ தவம்‌ புரிந்த இடத்திற்கு 
சிந்தாமணிபுரமென்ற பெயரையும்‌, அவன்‌ நீராடிய நீர்த்தேக்கத்திற்கு 
---சிந்தாமணிதீர்த்தமென்ற பெயரையும்‌, அங்கு எழுந்தருளியிருக்கும்‌, 
கணபதிமுர்‌ த்திக்கு சிந்தா மணிவினாயகர்‌ என்ற திருநாமத்தையும்‌ 
வரமாக அருளினார்‌ “உ நளானான[ா9 ரர்‌ fla yfasafa mara 
gaia Faraone எ ப. fifa எனனை எனற 
ரகக: ப என்று கணேசபுராணம்‌ உபாஸனாகண்டத்தில்‌ 84வது 
அத்யாயத்தில்‌ கூறப்பட்டுள்ள து கவனத்திற்குறியதாகும்‌. 


ளுள்‌, தேவேந்திர- 
போவதற்கு தவம்‌ 
ருக்கும்‌ கணபதிக்கு 


எல்லோருடைய உள்ளத்தையும்‌ ஆகர்ஷிக்கும்‌ சோபையுடன்‌ 
இருப்பதாலும்‌, இவ்வுலகின்‌ படைத்தலுககுரிய இச்சா சக்தியுடன்‌ 
கூடி. இருப்பதாலும்‌ ஸ்ரீ கணேசர்‌ (1௭௭: ) சிவன்‌ எனப்படுகின்றார்‌. 


ப்ரபஞ்சம்‌ அனை த்திற்க்கும்‌ காரணமாக இருப்பதால்‌ ஸ்ரீ கணேசர்‌ 
(da) பீஜம்‌ என்று அழைக்கப்படுகின்றார்‌, 


183 


எந்த புருஷன்‌ என்னிடத்திலேயே உள்ளத்தை இருத்தி என்‌ 
வழிபாட்டிலிருந்து வழுவாமல்‌ எனக்கு மிகவும்‌ இஷ்டமான இந்த 
இருபத்து ஒன்று நாமாக்களால்‌ என்னைத்‌ துதிக்கின்றானோ அத்தகைய 
புருஷனால்‌ எனது ஆயிரம்‌ திரு நாமங்களால்‌ துதிக்கப்பட்டவனாகின்‌- 
றேன்‌. இதில்‌ எள்ளளவும்‌ ஸம்சயமில்லை. இந்த இருபதது ஒன்று 
நாமாக்களை ச்ரத்தையுடன்‌ பாராயணம்‌ செய்பவனுக்கு ஸஹஸ்ரநாம 
பாராயணத்தின்‌ பயனை அளிக்கிறேன்‌, என்பது கருத்து. 


எண 
மங்களம்‌ 


எனி TAY UATE LTH 
TAT எண EAT 
எளி எனி [எசகு 
எளி என: கரக எ ॥ 
௩மோ நம: ஸுரவரபூஜிதாங்க்ரயே 
௩மோ நமே நிருபம மங்கலாத்மனே 
௩மோ ௩மோ விபுலபதைகஸித்தயே 
௩மோ நம: கரிகலபாநநாய தே ॥| 
வினாயகப்‌ பெருமாள்‌ தன்னை தவிர்த்து வேறு ஒரு பொருளே 
இல்லாததாலும்‌, தெய்வத்தை நமஸ்கரித்து மங்களம்‌ செய்யவேண்டும்‌ 
என்று. உலகத்தினருக்கு அறிவிப்பதற்காகவும்‌ தன்னையே ௩ஈமஸ்க- 
ரித் துக்‌ கொள்கிறார்‌ 
சிறந்த தேவர்களாலும்‌ வணங்கி ஆராதிக்கப்பட்‌ ட திருவடிகளை 
உடையவரும்‌, இணையற்ற கல்யாணங்களின்‌ வடிவமானவரும்‌, 
மோக்ஷம்‌ கிடைப்பதற்குக்‌ காரணமாக இருப்பவரும்‌, யானையின்‌ 
முகத்தை ஒத்த முகத்தை அடைந்தவருமான தங்களுக்கு அனந்த- 
கோடி ௩மஸ்காரம்‌. “ 
1 சுபம்‌. 
sf Adar ஏளன? எனாளாரளிஎர்‌ 
எளாளாணளனிள்‌ TTR எண்ணா: ॥ 
எரா எ 
$ UHH 


184 


உரை ஆசிரியருடைய முடிவுரை 


ஜிரர்சாானி சார்ளி காதா | 

எனாறாள்‌: ராண எசா எண்‌ ப 

“ஸ்ரீ கணேசப்ரியை'? எனப்படும்‌ தமிழ்‌ உரையான து மஹா- 
கணபதியினுடைய திருவடித்‌ தாமரையில்‌ பக்தியுடன்‌ என்னால்‌ 
காணிக்கையாகக்‌ கொடுக்கப்படுகின்றது. 


ஏகார னாத[ எனா: ஏஏ எனபன ஜா | 

ளிகள்‌ என்றள்‌ எள்‌ என்‌ ப 
மஹாகணபதியின்‌ பக்தர்கள்‌ அனைவரும்‌ ஸந்தோஷத்துடன்‌ இந்த 
உரையைப்‌ படிக்கட்டும்‌. இவ்வுலகிற்கு க்ஷேமத்தை அளிக்கின்ற 
மஹாகணபதியின்‌ பக்தியானது இவ்வுலகில்‌ மேலும்‌ மேலும்‌ 
வளர்ச்சி பெறட்டும்‌. 


ஜிரா களர்‌ TEeaTrafan fear: | 
௱௭- எதி grasa: ப 


“ஸ்ரீ கணேசப்ரியை:” என்ற உரையை இயற்றியவர்‌ குருஸ்வாமி 
என்ற பெயர்‌ கொண்ட அந்தணர்‌, சாக்த்யர்‌, ஸாங்க்ருத்யர்‌, கெளர்‌- 
வீதர்‌ என்ற முனிவர்கள்‌ தோன்றிய ஸங்க்ருதி கோத்ரத்தில்‌ 
உதித்தவர்‌. 


ஏஎ எகர ளன: | 

எனன ளன ளி gala ப 
இவர்‌ சோழ தேசத்தில்‌ தஞ்சை மாவட்டத்தில்‌ விளங்கும்‌ வரகூர்‌ 
என்னும்‌ கிராமத்தில்‌ தோன்றியவர்‌. இவர்‌ தந்த வைத்யநாத 
அய்யர்‌ என்ற பெயர்‌ பூண்டவர்‌. சிறந்த வித்வானான வேப்பத்தூர்‌ 
பிரும்மஸ்ரீ வைத்யநாத சாஸ்திரிகளிடமிருந்து வித்யைகளைக்‌ 
கற்றவராவர்‌, 


டட 


தி 
ச்‌ 


185 


EATAFETHETT TTA எள்‌ | 

ணை வளாக ப 
திருவனந்தபுரத்திலுள்ள அரசினர்‌ வடமொழிக்‌ கல்லூரியில்‌ இருபத்து 
ஐந்து வருடங்கள்‌ அத்வைத வேதாந்தப்‌ பிரிவின்‌ தலைவராகவும்‌ 
பேராசிரியராகவும்‌ பணிபுரிந்தவர்‌. 


AE அம்பா? EEE I பப்ப] 

ag னா ஏவ ளா எள்‌ எசா | 
அரசாங்கச்‌ சட்டப்படி பேராசிரியர்‌ பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற, 
பின்னரும்‌ திருவனந்தபுரத்திலேயே வாஸம்‌ செய்துகொண்டு பக்தி- 
யையும்‌, அறிவையும்‌ புகட்டும்‌ பல நூல்களை இயற்றியுள்ளார்‌. 


ஈர்ந்து வாங்கா: சான ஒளிர்‌ எ | 

Ef எரனாதன்‌ ஈர | 
பாரத ராஷ்ட்ரபதியாக இருந்த ஸ்ரீ கிரி அவர்கள்‌ “சாஸ்திரங்களில்‌ 
திடமான அறிவு படைத்தவர்‌. சிறந்த வித்வான்‌?” என்ற விருதை 
இவருக்குக்‌ கி. பி. 1972 வது வருடத்தில்‌ அளித்துக்‌ கெளரவித்தார்‌. 


ஊினன£வளர்‌ சா ஊர்‌ Jef | 
நன்‌ ge ஈகி TR ஏ ப 
ஆனந்த வருஷம்‌, புரட்டாசி மாதம்‌, சுக்ல பக்ஷம்‌, சதுர்த்தி சேர்ந்த 


ட ஈன்காளில்‌ ஸ்ரீ கணேசப்ரியை; எனப்படும்‌ அழகிய தமிழுரை ஸ்ரீ. 


குருஸ்வாமி சாஸ்திரிகளால்‌ ஆக்கப்பெற்றது. 


சுபம்‌ 


எனா 


மஹாகணபதி ஸஹஸ்ரநாமம 


“ஜிவா ரக சா ன௭ TE Tf TATEATATAT 
FET TAfTTITE எளார்சணாா” 
“கணேச புராணம்‌ உபாஸனா கண்டத்தில்‌ நாற்பத்து ஆறாவது 
.. அத்யாயத்தில்‌ உள்ளதும்‌, ஸ்ரீ ம ஹாகணபதியால்‌ கூறப்பட்ட து- 
மான மஹாகணபதி ஸஹஸ்ர நாமம்‌.” 
1 8074 1 வ்யாஸ உவாச 
ஏ எரர்‌ See ஈன்‌ TT Safire | 
FATA எனா எள MATTIE 1॥ 
கதம்‌ நாம்காம்‌ ஸஹஸ்ரம்‌ ஸ்வம்‌ கணேச உபதிஷ்டவான்‌ | 
சிவாய தக்மமாசக்ஷவ லோகானுக்ரஹதக்பர || 
2 எனி ப்ரஹ்மோவாச 
சே UF TUNG: gaa | 
ஏரிகள்‌ எனி ண்கள்‌: ௭ ப 
தேவ ஏவம்‌ புராராதி: புரத்ரயஜயோ த்யமே | 
அனர்சனாத்கணேசஸ்ய ஜாதோ விக்னாகுல: கில || 
2 எள ஏ எரனிர்‌ எான கண | 
HEMTAIT எஞ்சா YHsAsY சளக்‌ ப | 
மனஸா ஸ்‌ விநிர்தார்ய ததஸ்தத்விக்னகாரணம்‌ | 
மஹா கணபதிம்‌ பக்த்யா ஸமப்யர்ச்ய யதாவிதி || 


4 (aga TATA Ufa: | 
Wass: quar என்ர: ea ப 
விக்ன ப்ரசமனோபாயமப்ருச்சதபராஜித: | 


ஸைந்துஷ்ட: பூஜயா சம்போர்மஹாகணபதி: ஸ்வயம்‌ | 


ராறு 


187 


5 எள்‌(சஎன்கக்‌ என்கன | 

னன்‌ ஊக எரர்‌ எனவ எளி | 
ஸர்வவிக்நைகஹரணம்‌ ஸர்வகா மபலப்ரதம்‌ | 
ததஸ்தஸ்மை ஸ்வகம்‌ நாம்காம்‌ ஸஹஸ்ரமிதமப்ரவீத்‌ || 

SEIT எனா area fafa: 

ஸ்ரீ மஹாகணபதி ஸஹஸ்ரநாம பாராயண முறை. 


வி: 
Eq விரி சாளர என 
எளி TATA. Ff: எனச்‌: Saar, AeA Ba: ளின்‌, 


qT fs, னாள்‌ கிளை, எனா வண்‌ எவர்‌ 
fafa: 


ஈர்‌, ஏஐரசானர்‌ என: ரி எள்னினர்‌ காள 

ர்‌ eae எச ள்‌ எர்ரணானர்‌ 8 

ரர க்ர்ககானர்‌ விரக. எ: சுனன்‌ ௩௧ 
எர்‌ கணா என: ஸ்‌ காள 

ர்‌ fad ௭௭ ஸ்‌ கச 6 

எர எண்ணாக எக எ: Naa Ge 


qi: gaff fara: qT 

“ஏச வளி seers: fir: 

ராணா: STUN JET EA: 

எனைன TTT: TATA 
எண்ன 2a ed னார்‌ கோள 

ETAT AJC எனா எள தனா எனின்‌ 
௭-௮ ஜனா கணாசா 3௭௭ கனா? ப 

ஐக்‌ (வகை ப 


188 


அஸ்ய ஸ்ரீ மஹாகணபதி ஸஹஸ்ரநாம ஸ்தோத்ரமாலா மந்த்ரஸ்ய, 
கணேசோ பகவான்‌, ருஷி:;;, மஹாகணபதிர்‌ தேவதா, 
அநுங்டுப்‌ சந்த:, கம்‌ பீஜம்‌, தும்கம்‌ சக்தி:, ஸவாஹா கீலகம்‌, 
மஹாகணபதி ப்ரஸா:தஸித்யர்தே நாமபாராயணே விநியோக: 


காம்‌ அங்குஷ்டாப்யாம்‌ நம:, கம்‌ தர்ஜனீப்யாம்‌ ஸ்வாஹா, 

கூம்‌ மத்யமாப்யாம்‌ வஷட்‌, கைம்‌ அகாமிகாப்யாம்‌ ஹும்‌, 

கெளம்‌ கனிஷ்டிகாப்யாம்‌ வெளஷட்‌, க: கரதலகரப்ருஷ்டாப்யாம்‌ பட்‌? 
"காம்‌ ஹருதயாய ௩ம:, கீம்‌ சிரஸே ஸ்வாஹா, 

கூம்‌ சிகாயை வஷட்‌ கைம்‌ கவசாய ஹும்‌, 

கெளம்‌ நேத்ரத்ரயாய வெளஷட்‌, க: அஸ்த்ராய பட்‌ 


பூர்புவ: ஸுவரோ மிதி திக்பந்த: த்யானம்‌. 
“பஞ்சவக்த்ரோ தசபுஜோ லலாடேந்து: சசிப்ரப: 
முண்டமால: ஸர்பபூஷோ முகுடாங்கத பூஷண: 
அக்ந்யர்கசசிநோ பாபிஸ்திரஸ்குர்வந்தசாயுத :”” 
ஸர்வவிக்னஹரோதேவ: தம்‌ த்யாயாமி திவானிசம்‌ 
என்று கரந்யாஸம்‌, அங்கந்யாஸம்‌, த்யானம்‌ செய்து ஸஹஸ்ர நாம- 
பாராயணத்தைச்‌ செய்து முடித்து, முடிவிலும்‌ அங்க ந்யாஸம்‌, 
கர ந்யாஸம்‌, த்யானம்‌ இவைகளை முன்புபோல்‌ செய்யவேண்டும்‌. 
“பூர்புவ: ஸுவரோமிதி திக்விமோக:”” என்று கூறி முடிக்க- 
வேண்டும்‌. 


6 ஜி ஏளன ஸ்ரீ கணேச உவாச 
எனி TTS TAT TTR : | 
பரக்க எரர்‌ எஏசசளி எனி: ப 


கணேச்வரோ கணக்ரீடோ கணநாதோ கணாதிப: | 
ஏகதம்ஷ்ட்ரோ வக்ரதுண்டோ கஜவக்த்ரோ மஹோதர: ॥1 


7 எளி எனா சல ரகு : | 
ஏன ரள ஏலி (எனன எசா: ப 


லம்போதரோ தூம்ரவர்ணோ விகடோ விக்னநாயக: | 
ஸுமுகோ துர்முகோ புத்தோ விக்னராஜோ கஜானன: ॥1 


ப 


ர்‌ 


U குமாரகுருரீசானபுத்ரோ மூஷகவாஹன: | 


189 


8 வின: wile TMi ஏசல்‌ HATE: | 
கக; TAT: TTT rE: ப 
பீம: ப்ரமோத ஆமோத: ஸுராநந்தோ மதோத்கட: 
ஹேரம்ப: சம்பர: சம்புர்லம்பகர்ணோ மஹாபல: 
9 எஏணினாசினிகளன்‌ எள : | 
4 கி ணன்‌ கிண்‌ aT: ப 
நந்தனோ 5 லம்படோ அபீரூர்மேககாதோ கணம்‌ஜய: 
விநாயகோ விரூபாகேஷோ தீரசூரோ வரப்ர்த: (இப்‌ 


10 எனா௱ார்வ ச: எண்ன : ப 
ஊரி எ௱ானள 32 எனின்‌ : ப 
மஹாகணபதிர்புத்திப்ரிய: க்ஷிப்ரபரஸா தன: 
ருத்ரப்ரியோ கணாத்யக்ஷ உமாபுத்ரோ அகநாசன: 
11 காரின்‌ எர சான : | 
எ. : எசா: 0 15: எனகக: ப 


ஸித்திப்ரிய: ஸித்திபதி: ஸித்த: ஸித்திவினாயக: || 


12 afasmedgs: fsa அரிசன: | 
சக்கி ரள: எனு: என்னி 5: ப 
அவிக்னஸ்தும்புரு: ஸிம்வூவாஹனோ மோஹினீப்ரிய: 
கடங்கடோ ராஜபுத்ர: சாலக: ஸம்மிதோ அமித: 

13 சுனாளாள்னகள்ள்‌ ஏஎ என: | 
ஏராள எரர்‌ : ப 
கூஷ்மாண்ட ஸாமஸம்பூதிர்‌ துர்‌ ஜயோ தூர்வஹோ ஜய: 
பூபதிர்‌ புவனபதி: பூதானாம்பதிரவ்யய: 


சட 14 fous frugal கள்‌ வாள : | 


சரள: களிஈராள்‌ ஈவான்‌ எனக்‌ : ப 
விச்வகர்தா விச்வமுகோ விச்வரூபோ நிதிர்க்ருணி: 
கவி: கவீனாம்ருஷபோ ப்ரஹ்மண்யோ ப்ரஹமணஸ்பதி; 


190 


15 களி ர்க : ப 
[காணார்‌ ர: ஏக என : | 
ஜ்யேஷ்டராஜோ நிதிபதிர்நிதிப்ரிய பதிப்ரிய: | 
ஹிரண்‌ மயபுராந்த:ஸ்த: ஸூர்யமண்டலமத்யக: || 

76 mergfrearifagafaa: (Tara | 
அழுக்கா af: BHATT: ப 
கராஹதித்வஸ்தஸிந்து ஸலில; பூஷதந்தபித்‌ 
உமாங்ககேலிகுதுகீ முக்தித: குலபாலன: 

17 ரகசி தாளி ஏஎ சானானி எளி: | 
சரன்‌ : எவ்ள: | 
கிரீடீ குண்டலீ ஹாரீ வனமாலீ மனோமய: 
வைமுக்கியஹததைத்யஸ்ரீ: பாதாஹதிஜிதக்ஷிதி: 

18 எனின்‌ ஏனா | 
ச: FEAT ஏரி எனக: ப 
ஸத்யோ ஜாதஸ்வர்ணமுஞ்ஜமேகலீ துர்நிமித்தஹ்ருத்‌ 
து:ஸ்வப்னஹ்ருத்‌ ப்ர ஸஹனோ குணீ நாதப்ரதிஷ்டி த: 

19 YET: FATA விளாச : | 
lair: eve: aus TANT : | 
ஸுரூப: ஸர்வநேத்ராதுவாஸோ வீராஸனாச்ரய: 
பீதாம்பர: கண்டரத: கண்டேந்துக்ருதசேகர: 

20 (எனா ணன்‌ AITAFAAGAS : | 

அரா: ரரி எக்க : 1 
சித்ராங்கச்யாமதசனோ பாலசந்த்ரச்ச துர்புஜ: 
யோகாதிபஸ்தாரகஸ்த: புருஷ: கஜகர்ணக: 

21 ஏராள என்‌ எனனளி | 
கச: எவ] சாகல: (| 


கணாதிராஜோ விஜயஸ்திரோ கஜபதித்வஜீ 
தேவதேவ: ஸ்மரப்ராண தீபகோ வாயுகீலக: 


191 


22 faafee Tal ATATATETNT TIES : 1 
ஏகாஜாகளி YEA TAT saTeifmi=T: ப 
விபச்சித்வரதோ நாதோக்கா தபிந்கவலாஹக: 
வராஹரதனனோ ம்ருத்யும்ஹயோ வ்யாக்ராஜிநாம்பர: 
29. ef கேளா வேன்‌ : | 
ஏணி: என்ன்‌ THETA: ப 
இச்சாசக்திதரோ தேவத்ராதா தைத்யவிமர்தன: 
சம்புவக்த்ரோத்பவ: சம்புகோபஹா சம்புஹாஸ்ய பூ: 
24 எண்ன: frame MAIS : 
தள்‌ AAA: AAA: 
சம்புதேஜா: சிவாசோகஹாரீ கெளரீஸுகாவஹ: 
உமாங்கமலஜோ கெளரீதேஜோபூ: ஸ்வர்துனீபவ: 
25 ஏஏ எனன எரர்‌ ஜனா : । 
எளினா என்சோனா என்ர RECA: ப 
யஜ்ஞகாயோ மஹாகாதோ கிரிவர்ஷ்மா சுபாகந: 
ஸர்வாத்மா ஸர்வதேவாத்மா ப்ரஹ்மமூர்தா ககுப்ச்ருதி: 
26 எவர்களை எண்ன: எனகக : | 
SSRI CIS CSS EI 
ப்ரஹ்மாண்டகும்பச்சித்வ்யோமபால:  ஸத்யசிரோருஹ: 
ஐகஜ்ஜன்மலயோன்மேஷ நிமேஷேோ அக்க்யர்கஸோமத்ருக்‌ 
27 கிஷான்‌ என்க: Aime : | 
ஏண்ணா எளி எாாணம்க: ப 
கிரீந்த்ரைகரதோ தர்மாதர்மோஷ்ட: ஸாமப்ரும்ஹித: 
க்ரஹர்க்ஷ்தசனோ வாணிஜிஹ்வோ வாஸவகாஸிக? 
28 BATAAN: MATH ஊண்டி௭௩ : | 
எனி: ஏஏ ளிகள்‌ : ப 


குலாசலாம்ஸ: ஸோமார்ககண்டோ ருத்ர சிரோதர: 
நதீநதபுஜ: ஸர்பாங்குலீகஸ்தாரகாகக: 


நத 


192 


ஐ. ஓுனன்‌ க்‌ Taf : | 
ணா சிர்‌ எனன : பு 
ப்ரூமத்யஸம்ஸ்திதகரோ ப்ரஹ்மவித்யாமதோத்கட: 
வ்யோமநாபி: ஸ்ரீ ஹ்ருதயோ மேருப்ருஷ்டோ அர்ணவோதர: 

ன்‌ தளரச்‌: ன்‌ ர்க௭்னா௭ள : | 
ஏனிக[ச: ஏகா: எளி ஈர : 1 
குக்ஷிஸ்தயக்ஷகந்தர்வரக்ஷ:கிந்சரமானுஷ: 
ப்ருத்வீகடி: ஸ்ருஷ்டிலிங்க: சைலோருர்தஸ்ரஜானுக: 

91 ஏானளளி ஏரா கானா களி : | 
ஊ்க்காளகாள்‌ சண : ப 
பாதாலஜங்கோ முனிபாத்‌ காலாம்குஷ்டஸ்த்ரயீதனு: 
ஜ்யோதிர்மண்டலலாங்கூலோ ஹ்ருதயாலானநிச்சல: 

92 gaa TRI aT: | 
EEN Af : qHTaTT fafa: ப 
ஹ்ருத்பத்மகர்ணிகாசாலிவியத்கேலிஸரோவர: 
ஸத்பக்தத்யானநிகட, : பூஜாவாரீநிவாரித: 

33 எளி காராசளி எனி [சமி எளி | 
ஏசி எரா; AT: TTT: ஏனா. பு AH 
ப்ரதாபீ கச்யபஸுதோ கணபோ விஷ்டபீ பலீ | 
யசஸ்வீ தார்மிக: ஸ்வோஜா: ப்ரதம: ப்ரதமேச்வர: || 

94 னாதி: சகா : | 
TET ISTHEATAT Tefen : ப 
சிந்தா மணித்வீபபதி: கல்பத்ருமவனாலய: [| 
ரத்னமண்டபமத்யஸ்தோ ரத்னஸிம்ஹாஸனாச்ரய: 11 

92 சளி எரி : 
எளிணரிகளிளிா கள : ப 


தீவ்ராசிரோத்ருதபதோ ஜ்வாலினீமெளலிலாலித: [| 
௩ந்தா௩ந்கிதபீட ஸ்ரீர்போகதாபூஷிதாஸன: [| 


3 


193 


96 ATRIA: ERENT : | 
என்னாள்‌ எனபிர்னாகளின்எ: ப 
ஸகாமதாயினிபிட: ஸ்புரதுக்ராஸனாச்ரய: | 
தேஜோவதீசிரோரத்னம்‌ ஸத்யாகித்யாவீதம்ஸித: ll 

37 ஏரனனானாரனாளியிக: எச்சி: | 
என்‌. af : ப 
ஸவிக்னநாசினீ பீட: ஸர்வசக்த்யம்புஜாச்ரய: | 
லிபிபத்மாஸனாதாரோ வஹ்நிதாமத்ரயாச்ரய: ॥ 

38 SMINIA elas : Fait : ॥ 

Mave : fraceaTg : EAE : நிச்‌ : ப 
உந்நதப்ரபதோ கூடகுல்ப: ஸம்வ்ருத்தபார்ஷ்ணிக: | 
பீனஜங்க: ச்லிஷ்டஜானு: ஸ்தூலோரு: ப்ரோன்னமத்கடி: | 

99 (எணனாரிஎ: கதர: Trae geen: | 
சிரை: காகா என்ன்‌ எர்த்‌: ॥ 
நிம்ஈநாபி: ஸ்தூலகுக்ஷி: பீனவக்ஷா ப்ருஹத்புஐ: 
பீனஸ்கந்த: கம்புகண்டோ லம்போஷ்டோ லம்பகாஸிக: 

40 எசா எனி எனக : | 
௭: qi fA ETT: 11 
பக்னவாமரதஸ்‌்துங்கஸவ்யதந்தேோ மஹாஹனு: | 
ஹ்ரஸ்வநேத்ரத்ரய: சூர்பகர்ணோ நிபிடமஸ்தக: |! 

4 ARITA TANITTTATEN : | 
qi: எச்சள்ளி 11 
ஸ்தபகாகாரகும்பாக்ரோ ரத்னமெளலிர்கிரம்குச: | 
ஸர்பஹாரகடீஸ௫த்ர: ஸர்பயஜ்ஞோபவீதவான்‌ ॥1 

42 ஏரிக்‌: எப்சர்ரா: | 
எர்கண்வண்‌: ATTA : ப 
ஸர்பகோடீரகடக: ஸர்பக்ரைவேயகாங்கத: | 
ஸர்பகக்ஷ்யோ தராபந்த: ஸர்பராஜோத்தரியக: || 


194 


48 எளி TATA TATA: | 
TAA TART ஈரளானிகரனள : || 
ரக்தோ ரக்தாம்பரதரோ ரக்தமால்யவிபூஷண: || 
ரக்தேக்ஷணோ ரக்தகரோ ரக்ததால்வோஷ்டபல்லவ: || 
44 ஏஏ: TAATITTT: TATA : ॥ 
TATA: ளி: | 
ச்வேத: ச்வேதாம்பரதர: ச்வேதமால்யவிபூஷண: | 
ச்வேதாதபத்ரருசிர: ச்வேதசாமரவீஜித: || 
45 galaaadquadaauafid : | 
௭௭ எளி என: என்னி எக : 1 
ஸர்வாவயவஸம்பூர்ணஸர்வலக்ஷணலக்ஷித: | 
ஸர்வாபரணசோ பாட்ய: ஸர்வசோபாஸமன்வித: ॥| 
46 ஏரா: TATA | 
ஏச: எாஷி ளின்‌ என௭ : | 
ஸர்வமங்கலமாங்கல்ய: ஸர்வகாரணகாரணம்‌ | 
ஸர்வதைககர: சார்ங்கீ பிஜாபூரீ கதாதர: || 
47 TAMIA: எனி! ஏரார்‌ : qT | 
graft ஏரி: ATTA ATTA எண்ண ॥ 
இக்ஷுசாபதர: சூலீ சக்ரபாணி: ஸரோஜப்ருத்‌ | 
பாசீ த்ருதோத்பல: சாலிமஞ்ஜரீப்ருத்‌ ஸவத்ந்தப்ருத்‌ | 
48 கரணி (எள்‌ எளி ॥ 
AANTATETT எண்ன YETTA : ப 
கல்பவல்லீதரோ விச்வாபயதைககரோ வசீ | 
அக்ஷமாலாதரோ ஞானமுத்ராவான்‌ முத்கராயுத: ॥| 
49 ஏரி கிஷன்‌ எள கனக : | 
சாதா ARTA தகா ப 


பூர்ணபாத்ரி கம்புதரோ வித்ருதாலிஸமுத்கக: 
மாதுலிங்கதரஸ்சதகலிகாப்ருத்‌ குடாரவான்‌ || 


195 


50 JERE ETAT TAIT : | 
எனின்‌ எசகு : ll 
புஷ்கரஸ்தஸ்வர்ணகடீபூர்ணரத்னாபிவர்ஷக: | 
பாரதீஸுந்தரிநாதோ விகாயகரதிப்ரிய: || 

51 எனி: என்னின்‌ : | 
THT TYATAT வணிக: ப 
மஹாலக்ஷ்மீப்ரியதம: ஸித்தலக்ஷ்மீமனோரம: | 
ரமாரமேசபூர்வாங்கோ த௲்ஷிணோமாமஹேச்வர: || 

22 WETUEATAITT ணை : | 
எண்கண்‌ : பள்ளன்‌ : ப 
மஹிவராஹவாமாங்கோ ரதிகந்தர்பபச்சிம: | 
ஆமோதமோதஜனன: ஸப்ரமோதப்ரமோதன: ll 

58 gifaaagetefefafeTads : | 

்‌ ஊரி: silane : ப 
ஸமேதிதஸம்ருத்தஸ்ரீ ருத்திஸித்தி ப்ரவர்தக: | 
தத்தஸெளமுக்யஸுமுக: காந்திகந்தலிதாச்ரய: | 

54 எண்ன எள்ளை: ஊன : \ 
கண்ணி: MATTER: ப 
மதநாவத்யாச்ரிதாம்க்ரி: க்ருத்ததெளர்முக்ய துர்முக: | 
விக்னஸம்பல்லவோபக்ன: ஸேவோர்நித்ரமதத்ரவ: | 

55 இனத காண்‌ வரகா : | 
சின்‌ TTA ப 
விக்னக்ருந்நிக்னசரணோ  த்ராவிணீசக்திஸத்க்ருத: | 
தீவ்ராப்ரஸன்னஈயனோ ஜ்வாலினீபாலகைகத்ருக்‌ ॥1 

56 எி்னிளின்‌ வின்றி : | 
கணனிக்‌ பை: ॥ 


மோஹினிமோஹனோ போகதாயினீகாந்தி மண்டித: 
காமினீகாந்தவக்த்ரஸ்ரீ ரதிஷ்டிதவஸ*ந்தர? | 


196 


57 ஏக எள வணக : | 
எசணளினி எனா : ப 
வஸுந்தராமதோந்நத்த மஹாசங்கமிதிப்ரபு: |, 
ந௩மத்வஸுமதீமெள லிமஹாபத்மநிதிப்ரபு: il 

58 giclee : எர? எசா : 

SYTTAAT க்ளா ஈசான : ப 
ஸர்வஸத்குருஸம்ஸேவ்ய: சோசிஷ்கேசஹ்ருதாச்ரய: 
ஈசானமூர்தா, தேவேந்த்ரசிகா, பவனகந்தன: 

59 ஏனா [சர்‌ ஏசி | 
UaraarfaaataraTurra fi: பு 
அக்ரபரத்யக்ரஈயனோ திவ்யாஸ்த்ராணாம்‌ ப்ரயோகவித்‌ | 
ஐராவதாதிஸர்வாசாவாரணாவரணப்ரிய: || 

60 8ஜான₹881வி சன்‌ என : | 
TaTTaT AAT frsarfsarag : ப 
வஜ்ராத்யஸ்த்ரபரிவாரோ கணசண்டஸமாச்ரய்‌! | 
ஐயாஜயபரிவாரோ விஜயாவிஐயாவஹ: || 

61 எண்ணாக ன்‌ என்னாள்‌ : | 
எரிக்கா: எிசிளிகச்ளின : ப 
அதிதார்சிதபாதாப்ஜோ நித்யாறித்யா வதம்ஸித; | 


விலாஸினிக்குதோல்லாஸ: செளண்‌ டீஸெளந்தர்யமண்டித: || 


62 ஏரார்‌ : கர்௭குாள: | 
கணக்கான : 11 
அஈந்தாறந்தஸுதத; ஸுமங்கலஸ*மங்கல; | 


இச்சாசக்திஞானசக்திக்ருயாசக்தி நிஷேவித: ॥1 


69 guages என்ளாளஎ௪ : | 
சாள்சின்‌: கணரளிகள்ளாஎ : ॥ 
ஸுஃபகாஸம்ச்ரிதபதோ லலிதாலலிதாச்ரய; | 
காமிககாமன: காமமாலினீகேலிலாலித: || 


A 


197 


64 எனி TITHE: STRAT : | 
ஏரார்‌ என்ன்‌ என்ன : ப 
ஸரஸ்வத்யாச்ரயோ கெளரீ௩ந்தன: ஸ்ரீரிகேதன: | 
குருகுப்தபதோ வாசாஸித்தோ வாகீச்வரீபதி: ॥| 
65 என்ரிகாரன்‌ எளி SACSTHATN : | 
அகிரா Eset: ப 
நலினிகாமுகோ வாமாராமோ ஜ்யேஷ்டாமனோரம: | 
ரெளத்ரீமுத்ரிதபாதாப்ஜோ ஹும்பிஜஸ்‌ துங்கசக்திக: ॥॥ 
66 (எண்ணார்‌ : சாண : எக : ॥ 
அரசா னஊாாள்‌ Naa: ப 
விச்வாதிஜனனத்ராண: ஸ்வாஹாசக்தி: ஸகீலக: | 
அம்ருதாப்திக்ருதாவாஸோ மதகூர்ணிதலோசன: ॥ 
67 ஏ்காசார [ளேசாரிளர TUATAR : | 
சாகாக்‌ சன்னி fedraT: ப 


உச்சிஷ்டகண உச்சிஷ்ட கணேசோ கணகாயக? | 
ஸார்வநாலிகஸம்ஸ்‌ த்திர்ரித்யசைவோ திகம்பர: ॥ 


69 ஏாராளின எக்கி கரா : | 
எளி (ன்‌ எரி ப 
அனபாயோ அநந்தத்ருஷ்டிரப்ரமேயோஅஜராமர: | 4 
அனாவிலோ அப்ரதிரதோ ஹ்யச்யுத:, அம்ருதமக்ஷரம்‌ || 
69 ஏணனளணினா என்னன : | 


எண ளினை ன : ப 


அப்ரதர்க்யோ அக்ஷயோ அஜய்யோ அநாதாரோ கம்‌ 
அமல; 


அமோகஸித்திரத்வைதமகோர:, அப்ரமிதாநத: || 


70 அணை ணரா : 1 
சாரி சான்‌ வளாக : ॥ 
அனாகாரோ்‌ அப்திபூம்யக்னிபலக்னோ. அவ்யக்த லக்ஷண: | 
ஆதாரபீட ஆதார ஆதாராதேயவர்ஜித? il 


198 


71 எள ATI எண காக : | 
சாவான்‌ உள ௭௭௭௪ : ப 


ஆகுகேதன ஆசா பூரக ஆகுமஹாரத: | 
இக்ஷுஸாகரமத்யஸ்த இக்ஷுபக்ஷணலாலஸ: || 
, 79 ஒனர களிர்‌ என ர௭ர(௭௭ : | 
ராரணாரளி ணி எசான்‌ : ப 
இக்ஷுசாபாதிரேகஸ்ரீரிக்ஷுசாபநிஷேவித: | 
இந்த்ரகோப்ஸமான்ரீரிந்த்ரநீலஸமத்யுதி: || 
79 EATEN Seria : | 
ச சோளா எள : ப 
இந்தீவரதலச்யாம இந்துமண்டலநிர்மல; | 
இத்மப்ரிய இடாபாக இராதாமேந்திராப்ரிய; || 
74 ஏத ஏன [என்னி உகள்ன9௪௭ : | 
வராளி கரக ஈன ப 
இக்ஷவாகுவிக்ன வித்வம்ஸீ இதிகர்தவ்யதேப்ஸித: 
ஈசானமெளலிரீசான ஈசானஸுத ஈதிஹா || 
75 quae Sama : | 
siz Sz armifaes mafafia: ப 
ஈஷணாத்ரயகல்பாந்த ஈஹாமாத்ரவிவர்ஜித: | 
உடேந்த்ர உடுப்ருக்மெளலிருண்டேரகபலிப்ரிய: || 


76 டப்பா SUT பட்ட பயந்து 
௮9௮1௭௩௭௭௭௨ குளிக்க : பு 
உந்நதானன உத்துங்க உதாரத்ரிதசாக்ரணி: | 
ஊர்ஜஸ்வாநூஷ்மலமத ஊஹாபோஹதுராஸத; ॥| 

77 ஜாட: எஸ்‌ எர்ச : | 

ஊவ்களளள எண்ணிக்‌ : ப 
ருக்யஜு:ஸாமஸ்பூதிர்ருத்திஸித்திப்ரவர் தக: | 
ரஜுசித்தைகஸுலப ௬ணத்ரயவிமோசக; || 


199 


79 ஏக : எ௭ார்‌ gran: ஏரண | 
ஏரின்‌ எண்ணிக்‌ : ப 


லுப்தவிக்ன: ஸ்வபக்தானாம்‌ லுப்தசக்தி: ஸுரத்விஷாம்‌ | 
லுப்தஸ்ரீர்விமுகார்சானாம்லூ தாவிஸ்போடகமாசன: ॥| 

79 Alone TTT : | 
ofaarfaasa fara: 11 


ஏகாரபீடமத்யஸ்த ஏகபாதக்ருதாஸன: | 
ஏஜிதாகிலதைத்யஸ்ரீரேதிதாகிலஸம்சரய: || 


80 tafe : | 
ஈணனளின TTA : ॥ 
ஐச்வர்ய நிதிரைச்வர்ய மைஹிகாமுஷ்மிகப்ரத: |! 
ஐரம்மதஸமோன்மேஷ ஐராவதநிபானன: ॥1 


விகார ஸிகா ளின்‌ : ॥ 
விசி ன்னர்‌ என்னா : ப 


81 


ஓங்காரவாச்ய ஓங்கார ஓஜஸ்வாநோஷதீபதி: | 
ஓளதார்யநிதிரெளத்தத்யதுர்ய ஒளந்நத்யநிஸ்வன : || 
82 ஏத: ஏனாராளாரதள : gxfafeom | 
ஏ : என [எசே ஏகி : Il 
அங்குச: ஸுரநாகாநாமங்குச: ஸுரவித்விஷாம்‌ | 
அ: ஸமஸ்தவிஸர்காந்தபதேஷு- பரிகீர்தித: || 
83 FHSUAT: eT: கனி களா : | 
கர்ளாவி கர்கள்‌ கார்கால: ப 
கமண்டலுதர: கல்ப: கபர்தீ கலபானன: 
கர்மஸாக்ஷீ கர்மகர்தா கர்மாகர்மபலப்ரத: 
84 எண்ணிஎகாகா₹ : SST : ॥ 
காகமா : ஈன: கக: எண்‌ ப 
கதம்பகோலகாகார: கூஷ்மாண்டகணநாயக: | 


காருண்யதேஹ: கபில; கதக: கடிஸூத்ரப்ருத்‌ || 


200 


85 எரி: எச: எனா: எர : | 
எள ஏர எச: கள்ளி எனகக: ப 
கர்வ: கட்கப்ரிய: கட்ககாந்தாந்தஸ்த: கநிர்மல; | 
கல்வாடச்ருங்கநிலய: கட்வாங்கீ கதுராஸத; || 


86 நரா ஈளி எகரி எனி ஈஸா : | 
என்னி எளி சிஎரிளிராசள : ப 
குணாட்யோ கஹனோ கஸ்தோ கத்யபத்யஸுதார்ணவ: | 
கத்யகானப்ரியோ கர்ஜோ கீதகீர்வாணபூர்வஜ: | 
87 ஏன ளி ஏனி ஏனா : | 
ஏளன Taf Tard git: ப 
குஹ்யாசாரரதோ குஹ்யோ குஹ்யாகமநிரூபித: | 
குஹாசயோ குஹாப்திஸ்தோ குருகம்யோ குரோர்குரு; || 
88 ஏகன்‌ HERAT ஈசி: | 
METAS ATE ்சிளார5 [8௭ : ॥ 
கண்டாகர்கரிகாமாலீ கடகும்போ கடோதர: | 
சண்டச்சண்டேச்வரஸுஹ்ருச்சண்டீசச்‌ சண்டவிக்ரம: || 
89 ஏசா ௭எ : | 
லிரா னர : ப 
சராசரபதிச்சிந்தாமணிசர்வணலாலஸ; | 
சந்தச்சக்தோவபுச்ச்ந்தோ துர்லக்ஷ்யச்சந்தவிக்ரஹ: | 
90 எாளின்ளானாளி எகிறி எரர்‌ : | 
எளி oa எனி லாச : ப 
ஐகத்யோஙிர்ஜகத்ஸாக்ஷீ ஐகதீசோ ஜகன்மய: | 
ஜபோ ஜபபரோ ஐப்யோ ஜிஹ்வாஸிம்ஹாஸனப்ரபு;: | 
91 எளி கண்கள : | 
கோகோ ணாரா : ப 


ஜலஜ்‌ஜலோல்லஸத்தான ஜங்காரிப்ரமராகுல: | 
டங்காரஸ்பாரஸம்ராவ்ஷ்டம்காரிமணிநாபர: || 


201 


92 தரி: Affe: | 
fsfsrisT சர்ணிள்‌ ஊன்‌ ரக்கா : ப 
டத்வயிபல்லவாந்த:ஸ்தஸர்‌ வமந்த்ரைகஸித்தித: | 
டிண்டிமுண்டோ டாகிநீசோ டாமரோ டிண்டிமப்ரிய: || 
99 சகாக்கள்‌ எரி காச : | 
எரர்‌ எர எள்‌ எண்டோ : ப 
டக்காநிநாதமுதிதோ டெளகோ டுண்டிவிநாயக: | 
தத்வாறாம்‌ பரமம்‌ தத்வம்‌ தத்வம்‌ பதகிரூபித: || 
94 எஏாசனண்ளானாமு: எகா : 
qT: ஊரரரஏச: காளா ஊாஎு Ay ௭௭௭ ப 
தாரகாந்தரஸம்ஸ்தானஸ்தாரக: தாரகாந்தக: | 
ஸ்தாணு: ஸ்தாணுப்ரிய: ஸ்தாதா ஸ்தாவரம்‌ ஜங்கமம்‌ ஜகத்‌ ॥ 
95 SAAATNAA STAT எ௭ணளினு : | 
STATA fasnf எளி avs Hevea : ॥ 
தக்ஷயஞப்ரமதனோ தாதா தானவமோஹன: | 
தயாவான்‌ திவ்யவிபவோ தண்டப்ருத்தண்ட நாயக: ॥1 
96 வரரா எளி ஊளை : | 
[21௭௧ SaaS: ப 
தந்த்ப்ரபின்னாப்ரமாலோ தைத்யவாரணதாரண: ॥ 


தம்ஷ்ட்ராலக்னத்விபகடோ தேவார்தக்ருகஜாக்ருதி: || 
» 


97 அறா ன்னர்‌ என்‌ எாணிஎு : ॥ 
ர்க வனி கார்‌ ஊர : | 
தனதான்யபதிர்தன்யோ தனதோ தரணிீதர: 
'த்யானைகப்ரகடோ த்யேயோ த்யானம்‌ த்யானபராயண: [| 
98 எனி ௭2192 என்‌ எாணனாரக: | 
கள்‌ எள்‌ ஈன்‌ faa ச: ப 
நந்த்யோ நந்திப்ரியோ நாதோ நாதமத்யப்ரதிஷ்டித: | 
நிஷ்கலோ நிர்மலோ நித்யோ நித்யாநித்யோ நிராமய; || 


202 


99 ஏர ரானா ரானா AT என | 
TET: THT: ஏராள (எளி: ப 
பரம்வ்‌3ய!ம பரந்தாம பரமாத்மா பரம்‌ பகம்‌ 
பராத்‌। 17: பசுபதி: பசுபாசவிமோசக: || 


100 qufar=: 7௭: ஏரண: ப 
GETTIN 2 எளி: ॥ 
பூர்ணாறந்த: பராநந்த: புராணபுருஷோத்தம: | 
பத்மப்ரஸங்நநயன: ப்ரணதாஞாநமோசன: 1 
101 gaged: எற : | 
கணண: குணாளன்‌: ரகா காண்ன்ச: ப 
ப்ரமாணப்ரத்யயாதீத: ப்ரணதார்தி கிவாரண: | 
பலஹஸ்த: பணிபதி: பேத்கார: பாணிதப்ரிமா ॥! 
102 ஏராள எஸீன்கள்‌ ட. 
என எரா எ எண்‌ : ப 
பாணார்சிதாங்க்ரியுக்லோ பாலகேலிகுதூஹலீ | 
ப்ரஹ்ம ப்ரஹ்மார்சிதபதோ ப்ரஹ்மசாரீ ப்ரஹஸ்பதி: || 
103 எளி எவன்‌ aA என்னச்‌ : | 
எணாரானினான்‌ எனா : ॥ 


ப்ருஹத்தமோ ப்ரஹ்மபரோ ப்ரஹ்மண்யோ ப்ரஹ்மவித்ப்ரிய; 


ப்ருஹந்நாதாக்ர்யசீத்காரோ ப்ரஹ்மாண்டாவலிமேகல: ॥| 


- 104 என்னின்‌ எரர்‌ என்‌ ATE: | 
எள எர்க்ரஎன்‌ ஏன்‌ ஏரண : ॥ 
ப்ரூக்ஷேபதத்தலக்ஷ்மீகோ பர்கோ பத்ரோ பயாபஹ: | 
பகவான்‌ பக்திஸாலபோ பூதிதோ பூதிபூஷஜண: ॥| 
105 எனி ஏளன எள SEAM: | 
னி என்ன்‌ எண்ன : ப 


பவ்யோ பூதாலயோ போகதாதா ப்ரூமத்யகோசர: | 
மந்த்ரோ மந்த்ரடதிர்மந்த்ரீ மதமத்தமனோரம: 1! 


த. 


203 


106 Walaa எண : afm mer: | 
META எனனிசிர எனி எனன : ப 
மேகலாவான்‌ மந்தகதி: மதிமத்கமலேக்ஷண: | 
மஹாபலோ மஹாவீர்யோ மஹாப்ராணோ மஹாமனா: ॥1 
107 எனி ANAT எள்ள : | 
ஏர்‌ ச்‌ ஏரி ஏக : பு 
யஞோ யஞ்பதிர்யஞகோப்தா யஞ்பலப்ரத: | 
யசஸ்கரோ யோககம்யோ யாஞிகோ யாஜகப்ரிய: | 
108 ஊச னி கர QT: | 
னின்‌ semua கக : ll. 
ரஸோ ரஸப்ரியோ ரஸ்யோ ரஞ்ஜகோ ராவளார்சித: | 
ரக்ஷோரக்ஷாகரோ ரத்னகர்போ ராஜ்யஸுஃகப்ரத: ||] 
109 எர MEANT! AeA qa எக : | 
MATA சானா AAS EAT : 1 
லக்ஷ்யம்‌ லக்ஷ்யப்ரதோ லக்ஷ்யோ லயஸ்தோ லட்டுகப்ரிம। | 
லானப்ரியோ லாஸ்யபரோ லாபக்ருல்லோகவிச்ருத: | 
110 ஏணி எரிக்‌ எனி Berane: | 
fama farqamefamrar frag: ப 
வரேண்யோ வஹ்நிவதனோ வந்த்யோ வேத ாம்தகோசர: 
விகர்தா விச்வதச்சக்ஷுர்விதாதா விச்வதோமுக: || 
111 என்‌ [சனா எண்ணான : | 
எண கணா fara: ப... 
வாமதேவோ விச்வநேதா வஜ்ரிவஜ்ரஙிவா ரண: | 
விச்வபந்தன விஷகம்பாதாரோ விச்வேச்வரப்ரபு: |! 
112 எள AAACN : எள : | 
சானா எள்ளை: TU : fad AT: பு 


சப்தப்ரஹ்ம சமப்ராப்ய: தச்பசக்திகணேச்வர: | பழ 0 
சாஸ்தா சிகாக்ரநிலய: சரண்ய: சிகரிச்வர: || 


204 


113 ஏசதா கனி TETAIT: FEAT: | 
ஏசா : ௭4௭ : ஏசா | 
ஷட்ருதுகுஸுமஸ்ரக்வீ ஷடாதார: ஷடக்ஷர: | ்‌ 
ஸம்ஸாரவைத்ய: ஸர்வஞ: ஸர்வபேஷஜபேஷஜம்‌ || 
114 ஏரசச [88] ௭சனி5 : JETT: | 
faref UTNE : எனதவ : ॥ 
ஸ்ருஷ்டிஸ்திதிலயக்ரீட: ஸுரகுஞ்ஜரபேதந; | 
ஸிந்தூரிதமஹாகும்ப: ஸதஸத்வ்யக்திதாயக: ॥ 
115 எனி ஏரண : EAHA : ஊனி : | 
FATT : ATT EET : எரா : ஏன்‌ ॥ 
ஸாக்ஷீ ஸமுத்ரமதன: ஸ்வஸம்வேத்ய: ஸ்வதக்ஷிண: | 
ஸ்வதந்த்ர: ஸத்யஸங்கல்ப; ஸாமகானரத; ஸுகீ || 
116 ஒளி ஜரீனரரானாளின்‌ ஊர்‌ சாசனாக | 
னி ஊரணி ஊர்‌ சன்னானானா : ॥ 
ஹம்ஸோ ஹஸ்திபிசாசீசோ ஹவனம்‌ ஹவ்யகவ்யபுக்‌ | 
* ஹவ்யோ ஹுதப்ரியோ ஹர்ஷோ ஹ்ருல்லேகாமந்த்ரமத்யக: || 
177 Safad: சாரர்‌ எரர்‌ : | 
[என்க₹ : எனா : எிரிகாண : பு 
சேஷத்ராதிப: க்ஷமாபர்தா' க்ஷ்மாபரபராயண: | 
- க்ஷிப்ரக்ஷ மகர: க்ஷேமானந்த; கேஷோணீஸுரத்ரும? || 
118 giadisde : ௭௬௭௭ எ்ஸாசன்‌ஈ : | 
[எனவ (*௭௭ன்‌ ஏகதா : ப 
தர்மப்ரதோ அர்த்தத: காமதாதா ஸெளபாக்யவர்‌ தன: | 
வித்யாப்ரதோ விபவதோ புக்திமுக்தி பலப்ரத; || 
119 ஏரிகள்‌. சிரில்‌ எசா : | 
ஏசா எள்ளி ஏாளிஎ : பு 
ஆபீரூப்யகரோ விரஸ்ரீப்ரதோ விஜயப்ரத; | . 
ஸர்வவச்யகரோ கர்பதோஷஹா புத்ரபெளத்ரத; || 


டட 


2 


2 


205 


120 Hes : ஈிர௭ஈ : ரிக்‌ எள்ள : | 
என்னாள்‌ எசான்‌: ப 
மேதாத: கீர்தித: சோகஹாரீ தெளர்பாக்யநாசன: ॥ 
ப்ரதிவாதி முகஸ்தம்போ ருஷ்டசித்தப்ரஸா தன; || 
121 எனன ZENER : | 
ஏன்‌ : களா காகா ஈனா : எள: ॥ 
பராபிசாரசமனோ து:கபஞ்ஜனகாரக: | 
ஸவஸ்த்ருடி: கலா காஷ்டா நிமேஷஸ்தத்பர: க்ஷண: ॥1 
122 ye Ygd ஈன [ளோ எனன | 
ஏன்‌ சானின்‌ எம்‌ ரர்‌ எனி எள : 
கட்‌ முஹூர்தம்‌ ப்ரஹரோ திவா ௩க்தமஹர்நிசம்‌ | 
பகேஷோ மாஸோ அயனம்‌ வர்ஷம்‌ யுகம்‌ கல்போ மஹாலய; || 
123 ஏன்னா fafa எ : கரை | 
என என கா 35: TAM oa: ॥ 
ராசி ஸ்தாரா திதிர்யோகோ வார: கரணமம்சகம்‌ | 
லக்னம்‌ ஹோரா காலசக்ரம்‌ மேரு: ஸப்தர்ஷயோ தருவ: ॥॥ 
124 gs: களின்‌ ஏளி Ai: எளி fr: 
காள : ஏ : feafafaed aa ay ஏ ௭௭ ॥ 
ராஹுர்மந்த: கவிர்ஜீவோ புதோ பெளம: சசி ரவி; | 
கால: ஸ்ருஷ்டி: ஸ்திதிர்விச்வம்‌ ஸ்தாவரம்‌ ஜங்கமம்‌ ச யத்‌ || 
122 ஐரளிளி எள ஊராகக்‌ : THT: ஊர்‌ | 
எனா என : னி €x Sar: எர : எகர : | 
பூராபோ அக்நிர்மருத்‌ வ்யோமாஹஙக்ருதி; ப்ரக்ருதி: புமான்‌ | 
ப்ரஹ்மா விஷ்ணு; சிவோ ருத்ர ஈச; சக்தி; ஸதாசிவ; ॥ 
126 faa : fae: (௭91 aft Tail fr : ! 
சானா [8௭௭௭ ஏரா எரா: ௭௭ : எர: 1 
த்ரிதசா; பிதர; ஸித்தா யக்ஷர்‌ ர்க்ஷரம்ஸி கின்னரா: | 
ஸாத்யா வித்யாதரா பூதா மனுஷ்யா: பசவ: ககா; ॥॥ 


206 


127 எரா: ufo : ஏனா என்‌ என்‌ எனின்‌ : | 
என்‌ ௭௭௭௭௭ ஜி : னான்‌ ofa : ஏன்‌: ப 
ஸமுத்ரா: ஸரித: சைலா பூதம்‌ பவ்யம்‌ பவோத்பவ:; | 
ஸாங்க்யம்‌ பாதஞ்ஜலம்‌ யோக: புராணானி ச்ருதி:ஸ்ம்ருதி: | 
128 GATT சர்‌ விர எனா: | 
ஏதாவ ஏன்‌ எனச்‌ கானக ப 
வேதாங்கானி ஸ்தாசாரோ மீமாம்ஸா ந்யாய விஸ்தர: | 
ஆயுர்வேதோ தனுர்வேதோ காந்தர்வம்‌ காவ்யநாடகம்‌ [| 
129 ச்சா ஈர்‌ என்‌ TATA | 
ரச்‌ எஜார்‌ காட்‌ ள்ளன ப 
வைகானஸம்‌ பாகவதம்‌ ஸாத்வதம்‌ பாஞ்சராத்ரகம்‌ | 
சைவம்‌ பாசுபதம்‌ காலாமுகம்‌ பைரவசாஸகம்‌ || 
180 எரஈர்‌ க ஏிர்‌ எனச்சள்ள | 
எர வனர 8௭. ப ்‌ 
- சாக்தம்‌ வைநாயகம்‌ ஸெளரம்‌ ஜைனமார்ஹதஸம்ஹிதா | 
ஸதஸத்‌ வ்யக்தமவ்யக்தம்‌ ஸ்சேதனமசேதனம்‌ ॥॥ 
191 எனி ஏஎ : ஐச்‌ ளிறினி : என்ற | 
என 8 hz களா wafer விரக சிரச ayo: ப 


பந்தேர மோக்ஷ: ஸுகம்‌ போகோ அயோக: ஸத்யமணுர்‌ மஹான்‌. 


ஸ்வஸ்தி ஹும்‌ பட்‌ ஸ்வதா ஸ்வாஹா ச்ரெளஷட்‌ படம கப 
வஷண்ணம: 


192 எள்‌ ளான Ae: எனி ௭: | 
8. கோள லார : || 
ஞானம்‌ விஞானமானந்தோ போத: ஸம்விச்சமோ யம: | 
ஏக ஏகாக்ஷராதார ஏகாக்ஷரபராயண: ll 
182 ராஏசிகேலிய ஈரி | 
கணி [சளி சான்‌ என்‌ திரன : ப 
ஏகாக்ரதீரேகவீர ஏகாகேகஸ்வருபத்ருத்‌ | 
திவிரூபோ தவிபுஜோ த்வ்யக்ஷோ த்விரதோ த்வீபரக்ஷஃ! || 


207 


194 Gage சோளி எனின்‌ சார : | 
னான ௬௭5 : AAT எனக : ॥ 
த்வைமாதுரோ த்விவதனோ த்வந்த்வாதீதோ த்வயாதிக: | 
த்ரிதாமா த்ரிகர: த்ரேதா த்ரிவர்கபலதாயக: ॥ . 
195 fagmTenr எனி : எனி : எனி : | 
aig: RUTTER AAS: ப 
த்ரிகுணாத்மா த்ரிலோகாதி: த்ரிசக்தீச: த்ரிலோசன: | 
சதுர்பாஹுச்சதுர்தந்த: சதுராத்மா சதுர்முக: || 
186 அது ஏனிராசஎச: Ag : | 
அனி எனா ரச : ॥ 
சதுர்விதோபாயமய: சதுர்வர்ணாச்ரமாச்ரய: | 
சதுர்விதவசோவ்ருத்திபரிவிருத்திப்ரவர்தக: |! 
, 197 அனி எனி : waif: | 
கானா னான ர : எதன்‌ ॥ 
. சதுர்தீபூஜனப்ரீத: சதுர்தீதிதிஸம்பவ: | 
பஞ்சாக்ஷராத்மா பஞ்சாத்மா பஞ்சாஸ்ய: பஞ்சக்ருத்யக்ருத்‌ || 
798 ராக : UTA : ஈளை சர : | 
ளாள : னக: : ணு ரள : ப 
பஞ்சா தார: பஞ்சவர்ண: பஞ்சாக்ஷரபராயண: 
பஞ்சதால: பஞ்சகர: பஞ்சப்ரணவபாவித: 
799 JAAEITAEEIA : TATA : 1 
ஏன (ச : ளார்‌ : ளான : ப 
பஞ்சப்ரஹ்மமயஸ்பூர்தி: பஞ்சாவரணவாரித: | 
பஞ்சபக்ஷ்யப்ரிய: பஞ்சபாண: பஞ்சசிவாத்மக: ॥1 


140 YEATES : ஏகார ரண : | 
ஏசசாவ சச்சி என்‌ ௭௭5 : ப வ 
ஷட்கோணபிீட: ஷட்சக்ரதாமா ஷட்க்ரக்கிபேகஃத। GAEDE 
ஷடத்வத்வாந்தவித்வம்ஸீ ஷடங்குலமஹாஹ்ரத: il 


வக ஆங்க டட) ட 
ச i டே சதி 


208 


141 ஏர : quga oat எனக்கான : | 
oO gif fread கக : ப 
ஷண்முக: ஷண்முகப்ராதா ஷட்சக்திபரிவாரித: | 
.ஷட்வைரிவர்கவித்வம்ஸீ ஷடூர்மிபயபஞ்ஜன: || 
142 ஏகா 7எா : Tf: TEA: | 
ஏராள : AeA : 
ஷட்தர்கதூர: ஷட்கர்மநிரத: ஷட்ரஸாச்ரய: | 
ஸப்தபாதாலசரண: ஸப்தத்வீபோருமண்டல; || 
143 ஏக8ள [கறக : னர எனக : 
Aare Taga : எனா என : 
ஸப்தஸ்வர்லோகமுகுட: ஸப்தஸஸப்திவரப்ரத: | 
ஸப்தாங்கராஜ்யஸகத: ஸப்தர்ஷிகணமண்டி.த: |! 
144 goasoraifafa : என்ஜின்‌ எணண : | 
எனார5[ எகா : எனளாஏ்ள௭௭ : ப 
ஸப்தச்சந்தோறிதி: ஸப்தஹோதா ஸப்தஸ்வராச்ரய: 
ஸப்தாப்திகேலிகாஸார: ஸப்தமாத்ரு நிஷேவித: || 
145 YCAEOrAIATANE : ASEAN : | 
எனச்‌ : எனக்கா ப 
ஸப்தச்சக்தோமோதமத: ஸப்தச்சந்தோமகப்ரபு: | 
அஷ்டமுர்தித்யேயமூர்தி: அஷ்டப்ரக்ருதிகாரணம்‌ [| 
146 ஏசி : ACZTAITISTAT : | 
ஏகி : எல்சா : 11 
அஷ்டாங்கயோகபலபூ: அஷ்டபத்ராம்புஜாஸன: | 
அஷ்டசக்திஸம்ருத்தஸ்ரீ: அஷ்டைச்வர்யப்ரதாயக: || 
147 aoa சரசா : ॥ 
என்‌ ௭னிகஎஜானினா எரா ॥ 


அஷ்டபீடோபபீடஸ்ரீரஷ்டமாத்ருஸமாவ்ருத: | 
அஷ்டபைரவஸேவ்யோ அஷ்டவ்ஸுவந்த்யோ அஷ்டமூர்தி 


ப்ருத்‌ || 


209 


148 சுகா: ze: : 1 
எண எளானான்‌ என்னா ப 
அஸ்டசக்ரஸ்புரந்மூர்‌திரஷ்டத்ரவ்யஹவி:ப்ரிய: | 
நவநாகாஸனாத்யாஸீ நவநித்யனுசாஸிதா || 


149 எனதவ ளான்‌ Faas : | 
எனகக வன asi : il 
நவத்வாரபுரா தாரோ ௩வாதாரநிகேதன: | 
ஈவகாராயணஸ்துத்யோ கவதுர்காறிஷேவித: [|| 
150 TATTATHEIATAT எணண : | 
எண்ன எள்‌ எண : ப 
நவநாதமஹாநாதோ ஈவநாகவிபூஷண: | 
நவரத்னவிசித்ராங்கோ நவசக்திசிரோத்ருத: || 
151 ணகர எள =ofasafeafa: | 
aqTeqTAT ரர்‌ aaa: ப 
தசாத்மகோ தசபுஜோ தசதிக்பதிவந்தித: | 
தசாத்யாயோ தசப்ராணோ தசேந்த்ரியநியாமக: || 
152 ஊரான : ஊனா ௭௭௪ : | 
கோணார்ணி =x: ௧௭ ஈகாணாச5 : | 
தசாக்ஷரமஹாமந்த்ர: தசாசாவ்யா பிவிக்ரஹ: | 
ஏகாதசாதிபி ருத்ரை: ஸ்துத ஏகாதசாக்ஷர: [| 
158 சாணரசாகவின்‌ எனா ௭3௭௭ : 
எனி ளோ ௭௭ 1 
துவாதசோத்தண்டதோர்‌ கண்டோ க்வாதசாந்தநிகேத௩: | 
த்ரயோதசாபிதாபின்னவிச்வேதேவாதிதைவதம்‌ || 
754 ஏஏ ௨௭5௭ : | 
எரா [சனாதன : ப 
சதுர்‌ தசேந்த்ரவரதச்ச துர்தசமனுப்ரபு: | 
( சதுர்தசாதிவித்யாட்யச்ச துர்தசஜகத்ப்ரபு: ll 


210 


155 சாரண : சோணினிசர்ர்ள்ஏ : | 
EMT : Meme: ॥ 
ஸாமபஞ்சதச: பஞ்சதசீசீதாம்சுறிர்மல: | 
ஷோடசாதாரநிலய: ஷோடசஸ்வரமாத்ருக:? |! 

156 ஜிணர்சாக௭ன : ரிக : | 
RAT கணி என்கை : என்ணாகா : ॥ 
்‌ ஷோடசாந்தபதாவாஸ:; ஷோடசேந்துகலாத்மக: | 
கலா ஸப்ததசி எமப்ததச: ஸப்ததசாக்ஷர: || 

157 எாசாணதிரா (சரத | 
சக ணிரளிஏ்சசாகான [91௭ : ஸா: ப 
அஷ்டாதசத்வீபபதிரஷ்டாதசபுராணக்ருத்‌ ॥ 
அஷ்டாதசெளஷதீஸ்ருஷ்டிரஷ்டா தசவிதி: ஸ்ம்ருத: || 

158 geeranfafasaftzaafcearaaifas : | 
ஈன : ஏரின்‌ : 1 
அஷ்டாதசலிபிவ்யஷ்டி ஸமஷ்டிஞானகோவித: | 
ஏகவிம்ச: புமானேகவிம்ச த்ப ஈங்குலிபல்லவ: ॥! 

159 அனா எனன : 
எனபன : என்னாத ப 
சதுர்விம்சதிததவாத்மா பஞ்சவிம்சாக்யபூருஷி : | 
ஸப்தவிம்சதிதாரேச: ஸப்தவிம்சதியோகக்ருத்‌ 

160 எர: ளாளிஏ[ னள : \ 
எனற கரடு : ॥ . 
தவாத்ரிம்சத்பைரவா தீசச்ச துஸ்த்ரிம்சக்மஹாஹ்ரத: | 
ஷிட்த்ரிம்சத்தத்வஸம்பூதிரஷ்டாத்ரிம்சத்கலாதனு: | 

161 TARTS : | 
TTT TAT Aaa zfs : 11 
நமதேகோபைஞ்சாசன் மருத்வர்கநிரர்கல: | 4 
பஞ்சாசதக்ஷரச்ரேணி பஞ்சாசத்ருத்ரவிக்ரஹ: |! 


- 


211 


162 ரானி : எனனை : ॥ 
[சாரணர்‌ எள : ப 
பஞ்சாசத்விஷ்ணுசக்தீச: பஞ்ரசந்மாத்ருகாலய: | 
த்விபஞ்சாசத்வபு:ச்ரேணி தரிஷஷ்ட்யக்ஷரஸம்ச்ரய: || 


163 ag: நாசன ( எரா அழு ஏ்னா 1௭ : | 
ஏழ்‌ : ஏகன்‌ ஒனிரர னி : "1 
சது:ஷஜஷ்ட்யர்ணநிர்ணேதா சது:ஷஷ்டிகலாமிதி: 
சது:ஷஷ்டிமஹாஸித்தயோகினீப்ருந்தவந்தித: ॥ 
164 அனுக எளி 9௭ : | 
2 அஜ எ[8ளானா எனன (எக : 1s 


அஷ்டஷஷஸ்டிமஹா தீர்தக்ஷேத்ரபைரவபாவன: ! 
சதுர்நவதிமந்த்ராத்மா ஷண்ணவத்யதிகப்ரபு: || 


765 MTA : MATT : MATATAAEMT : | 
ஏக : TAT : AAATUATTIA : ll 
சதாநந்த: சதத்ருதி: சதபத்ராயதேக்ஷண்‌: | 
சதாந்க: சதமக: சததாராவராயுத: || 
166 ESTAS : எனகவ : | 
எனணிரர்‌ TET : FEMI : எண ப 
ஸஹஸ்ரபத்ரநிலய: ஸவஸ்ரபண பூஷண: | 
ஸஹஸ்ரசீர்ஷா புருஷ: ஸஹஸ்ராக்ஷ: ஸஹஸ்ரபாத்‌ ॥ 
167 AEAAHATIA : HENTAI : | 
aNATEA ETT TTT : 1 
ஸஹஸ்ரகாமஸம்ஸ்‌ துத்ய: ஸஹஸ்ராக்ஷ்பலாபஹ: 
ருத்‌ தசஸாஹ்ஸ்ரபண ப்ருத்பணிராஜக்ருதாஸ௩: ॥1 
768 ஒளி எனன ண்ண என : | 
எனனிஎ்சாளன்‌ எனி : ப 


அஷ்டாசீதிஸஹஸ்ராத்யமஹர்ஷிஸ்தோ த்ரயந்த்ரித; 1 
லக்ஷாதீச ப்ரியா தாரோ லக்ஷா தாரமனோமய: iu 


ம ப்பட்‌ திப்‌ ப்‌ 


சதுரசிதிலக்ஷாணாம்‌ ஜீவானாம்‌ தேஹ ஸம்ஸ்தித: || 
170 ஈாரீசஏச்ாளிகான : கர்கள்‌ : | 
சாசன: ப 


கோடிஸூர்யப்ரதிகாச: கோடிசந்த்ராம்சுமிர்மல: | 
சிவாபவாத்யுஷ்டகோடிவிநாயக துரந்தர: || 


(0. 


171 ஏகி ௭௭ : | 
எண கி (சகர ளாக : ப 
ஸப்தகோடிமஹாமந்த்ரமந்த்ரிதாவயவத்யு தி: | 
த்ரயஸ்த்ரிம்சத்கோடிஸுரச்ரேணிப்ரணதபா துக: || 

172 ATA ATTA எனின்‌ : | 1 
ஏ சக எரர்‌ எனி | 


அனகந்தகாமானந்தஸ்ரீரனந்தானந்த ஸெளக்யத; | 
இதி வைநாயகம்‌ நாம்நாம்‌ ஸஹஸ்ரமிதமீரிதம்‌ | 


212 
169 AYA TIMTATTANST : | 
Sa Mai விளார்‌ ஊன : ப 
சதுர்லக்ஷஜபப்ரிதச்ச துர்லக்ஷப்ரகாசித: | 
க 
i 


EE 


179 58 ஏவி ஐசரி a: ஈத்‌ Tg AT: | ட்‌ 
சர்‌ என ஏனா ஏகா ம. 


இதம்‌ ப்ராஹ்மே முஹலூர்தே ய: படதி ப்ரத்யஹம்‌ நர: | 
கரஸ்தம்‌ தஸ்ய ஸகலமைஹிகாமுஷ்மிகம்‌ ஸுகம்‌ || 


174 ஏஜி எச்‌ ஜிரிஎன்‌ சள : | 
எனா எள gf : கர: Algae ॥ 
ஆயுராரோக்யமைச்வர்யம்‌ தைர்யம்‌ செளர்யம்‌ பலம்‌ யச: |. 
மேதா ப்ரஞா த்ருதி: காந்தி; ஸெளபாக்யமதிரூபதா ॥॥ 
ய KN 


218 


175 உன ஈனா எலா ified AAMT | 
சாணார்‌ எசசோன்‌ எணண ॥ 
ஸத்யம்‌ தயா க்ஷமா க்ஷாந்திர்தாக்ஷிண்யம்‌' தர்மசீலதா | 
ஐகத்ஸம்யமனம்‌ விச்வஸம்வாதோ வாதபாடவம்‌ || 


176 எளி Tid எனற | 
ளின்‌ எ ஒள்‌ ஸிஎ்‌ எளி எிசீனச்சா ॥ 
ஸபாபாண்டி தயமெள தார்யம்‌ காம்பீர்யம்‌ ப்ரஹ்மவர்சஸம்‌ | 
ஒளந்நத்யம்‌ ௪ குலம்‌ சிலம்‌ ப்ரதாபோ வீர்யமார்யதா ॥ 


777 எள்‌ களான ச்‌ என்னன்னா | 
ஏாளனார்‌எக எல எரா ப 
ஞானம்‌ விஞானமாஸ்திக்யம்‌ ஸ்தைர்யம்‌ விச்வாதிசாயிதா | 
தனதான்யாபிவ்ருத்திச்ச ஸக்ருதஸ்ய ஐபாத்பவேத்‌ ॥ 


178 gud glad ஏரார்‌ எனகன எள | 


அளி UATE அளக எண : ப 
ணாம்‌ ஐபாதஸ்ய ப்ரஜாயதே | 


வச்யம்‌ சதுர்விதம்‌ ந்ரூ 
ஸ்ய மந்த்ரிண: ॥ 


ராஞோ ராஜகள த்ரஸ்ய ராஜபுத்ர 


179 ஏன்‌ ஏன எச்‌ எ வன எக்‌ | 
எளி ளி ளான எண ॥ 


ரர்தம்‌ எம்‌ தாஸஸ்தஸ்ய ஜாயதே ॥ 


ஜப்யதே. யஸ்ய வச்ய ( 
ஸன ஸாதனம்‌ ॥ 


௦ 
தர்மார்தகா மமோக்ஷாணாமநாயாஃ 


180 எம்‌ எணினிசன்றளான்‌ | 
aresagad 4 எனி ஷான்‌ ॥ 


ர இனிடாகினீரசேராயக்ஷோரகபயாபஹம்‌ 1 
ஸாம்ராஜ்யஸுகதம்‌ சைவ ஸமஸ்தரிபுமர் தனம்‌ ॥॥ 
டி ்‌ 


181 ஏளன ளசி, | 


ATT ஷான்‌ ॥ 
ம்‌ ற்ஸி தக்தபீஜப்ரரோஹணம்‌ | 
பாமிசித்தப்ரஸாதனம்‌ ॥ 


ஸமஸ்தகலஹத்வம்‌ ்‌ 
சாசனம்‌ க்ருத்தஸ்வா 


து;ஸ்வப்ஈநாசன 


214 


182 ஏச என்்க ளா | 
தனர்‌ TTAATTASTH II 
ஷ்ட்கர்மாஷ்ட்மஹாஸித்தித்ரிகாலஞானஸா தனம்‌ | 
பரக்ருத்யாப்ரசமனம்‌ பரசக்ரவிமர்‌ தனம்‌ || 

189 GANTT எண்ன என | 
எஏ்ள்னான விர்‌ எரா ப 
ஸங்க்ராமரங்கே ஸர்வேஷாமிதமேகம்‌ ஜயாவஹம்‌ | 
ஸர்வவந்த்யாத்வதோஷக்னம்‌ கர்பரக்ஷைககாரணம்‌ ॥ 

184 ௭௧௭௭ Sag ௭௭ Me Tafa 1 
வ்‌ ௭௭ எ வளி ணன்‌ எ ப 
பட்யதே ப்ரத்யஹம்‌ யத்ர ஸ்தோத்ரம்‌ கணபதேரிதம்‌ | 
தேசே தத்ர ௩ துர்பிக்ஷமீதயோ. துரிதானி ௪ ॥| 

185 எ ௭86 எள்‌ Aad Tad ௬௭ : | 
எதி எரா ்ன : ப 
௩ தத்க்ருஹம்‌ ஐஹாதி ஸ்ரீர்யத்ராயம்‌ பட்யதே ஸ்தவ: | 
க்ஷயகுஷ்டப்ரமேஹார்சோபகம்‌தரவிஷூசிகா: ॥| 

186 ஏர்‌ cafleramemTamafaart எனி | 
கார்‌ ளனர்‌ Qaeda பு 
குல்மம்‌ ப்லீஹானமச்மானமதிஸாரம்‌ மஹோதரம்‌ | 
காஸம்‌, ச்வாஸமுதாவர்தம்‌ தலசோபாதிஸம்பவம்‌ (| 

197 faa afi சேகர்‌ ரசா | 
atafimsazefastaafasa ப 
சிரோரோகம்‌ வமிம்‌ ஹிக்காம்‌ கண்டமாலாமரோசகம்‌ | 
வாதபித்தநபத்வந்த்வத்ரிதோஷ ஜனிதஜ்வரம்‌ 

185 ஏர [௭௭8 ஏிஎஏன்‌ ஏகார. | 
லாதார்‌ aT ஏர்‌ வரண பு 
ஆகந்தும்‌ விஷமம்‌ சீதமுஷ்ணம்‌ சைகாஐ காதிகம்‌ | 
இத்யாத்யுக்தமனுக்தம்‌ வா ரோகம்‌ தோஷா திஸம்பவம்‌ || 


215 


189 எனா ஈனா எணண : ॥ 
எண 818௪ : Asafa ॥ 
ஸர்வம்‌ ப்ரசமயத்யாசு ஸ்தோத்ரஸ்யாஸ்ய ஸக்ருஜ்ஜப: 
ஸக்ருத்பாடேன ஸம்ஸித்த: ஸ்த்ரீசூத்ரபதிதைரபி |! 
190 ஏணணாஎளானின்‌ என : TTA | 
எசா : ஊிஎ்‌ எகா : எனன ॥ 


ஸஹஸ்ரநாமமந்த்ரோ5மம்‌ ஐபிதவ்ய: சுபாப்தயே | 
மஹாகணபதே: ஸ்தோத்ரம்‌ ஸகாம: ப்ரஜபக்நிதம்‌ |! 


191 ஈரக்‌ ஜிராகரனக சானா. | 
எனி எசான்‌ : 
இச்சிதாந்ஸகலான்‌ 8போகானுபபுஜ்யேஹ பார்திவான்‌ | 
மனோரதபலைர்‌ திவ்யைர்‌ வ்யோமயாகைர்மகோரமை: ॥ 
192 எண்ணாக னள! சஎக | 
கா : காகா : காள்‌ எ ப 
சந்த்ரேங்கரபாஸ்கரோபேந்த்ரப்ரஹ்மசர்வா திஸத்மஸ * | 
காமரூப: காமகதி: காமதோ விசரந்நிஹ || 
199 எனா எ9 எள ளிராஈளிககா எகாஜஎ: 1 
ad Wear னார்‌ : ஈச: ப 


புக்த்வா யதேப்ஸிதான்‌ போகானபீஷ்டான்‌ ஸஹ பந்துபி: | 


கணேசானுசரோ பூத்வா மஹாகணபதே: ப்ரிய: ॥ 


a 


194 MraATTfaATAseT எ : RTT : | 
ன்னர்‌ தசா ஈண்‌ ௭ i ol 
நந்தீச்வராதிஸானக்தீ நந்தித: ஸகலைர்கணை: | 
்‌ சிவாப்யாம்‌ க்ருபயா புத்ரநிர்விசேஷம்‌ ௪ லாலித: ॥1 
195 - ௭3 : ரளி TAA TNT : 
ளான ஏல: aA AAs ப 


சிவபக்த: பூர்ணீகாமோ கணேச்வரவராத்புன: | 
ஜாதிஸ்மரோ தர்மபர: ஸார்வபெளமோ அபிஜாயதே |, 


2 


ஆ 


216 


196 fics Arg Sofie எசா என்னா: | 
a afafz ரர்‌ எான எண்ன : ॥ 
நிஷ்காமஸ்து ஐபக்றித்யம்‌ பக்த்யா விக்னேசதத்பர: | 
யோகஸித்திம்‌ பராம்‌ ப்ராப்ய ஞானவைராக்யஸ்ம்ஸ்தித: ॥| 
197 ணக ரன்‌ | 
fren at aR ராவணன்‌ ॥ 
நிரந்தரோதிதானந்தே பரமானந்தஸம்விதி | 
விச்வோத்தீர்ணே பரே பாரே புனராவ்ருத்திவர்ஜிதே || 
198 விளி சோகக்‌ ளா ஈர்‌ நாசன: | 
ளீ aTafig Madi: | 
லினோ வைநாயகே தாம்நி ரமதே நித்யநிர்வருத: | 
யோ நாமபிர்ஹுநேதேதைரர்சயேத்பூஜயேந்நர: | 
199 எனன எரர்‌ ஏர ரரனி சா எசா | 
எண : 1௭௪ ௭௭௭ gaara (8௪ : ॥ 
ராஜானோ வச்யதாம்‌ யாந்தி ரிபவோ யாந்தி தாஸதாம்‌ | 
மந்த்ரா: ஸித்தயந்தி ஸர்வே5பி ஸுலபாஸ்தஸ்ய ஸி 
500 qenratafa eAlafis ௭௭% ௭௭ | 
என்‌ எர நானாசர்‌ ஏஜனர்‌ என எனன பு 
முலமந்த்ராதபி ஸ்தோத்ரமிதம்‌ ப்ரியதரம்‌ மம | 
. ஈப்ஸ்யே மாஸி சுக்லாயாம்‌ சதுர்த்யாம்‌ மம ஜன்மனி |] 
201 சர்ர்ர்‌ : qo eof ரி ம 
கன்‌ ஏ9 ர ஏசசா கரகர : ப 
தூர்வாபிர்காமமபி; பூஜாம்‌ , தர்பணம்‌ விதிவச்சரேத்‌ | 
அஷ்டத்ரவ்யைர்விசேஷேண ஜுஹுயாத்பக்திஸம்யு த: | 
202 எனச்‌ எனின்‌ fazaraa 4 ௭௭௪ : | 
58% என்‌ ஏரகள' ஏாரகள்‌ என்ன்‌ ௭௭ ப 
தஸ்யேப்ஸிதானி ஸர்வாணி ஸித்யந்த்யத்ர ந ஸம்சய? | 
இதம்‌ ப்ரஜப்தம்‌ படிதம்‌ பாடிதம்‌ ச்ராவிதம்‌ ச்ருதம்‌ || 


த்தய: | 


217 


209 பதா Sf னாள்‌ எள்ள: 
saga - aut ரசாக்‌ ப 
வ்யாக்ருதம்‌ சர்சிதம்‌ த்யாதம்‌ விம்ருஷ்ட மபிநந்திதம்‌ | 
இஹாமுத்ர ச ஸர்வேஷாம்‌ விச்வைச்வர்யப்ரதாயகம்‌ ॥1 
204 FAs rey fond qa MAA ௭௭ : | 
என்‌ னி ஒனர gems: 1 
ஸ்வச்சந்தசாரிணாப்யேஷ யேகாயம்‌ தார்யதே ஸ்தவ: | 
ஸ ரக்ஷ்யதே சிவோத்பூதைர்கணைரத்யுஷ்டகோடி.பி: || 


205 9௭ல்‌ ஈர்‌ ௭ EEA எர 2 | 
qa mata ர Med: - எச்‌ ரானா | 


புஸ்தகே லிகிதம்‌ யத்ர க்ருஹே ஸ்தோத்ரம்‌ ப்ரபூஜயேத்‌ ॥ 
தத்ர ஸர்வோத்தமா லக்ஷ்மீ: ஸந்கிதத்தே நிரந்தரம்‌ 1 


206 311-3௫6 AAG என A 
எண ர்‌ ஸு பபப (காணான்‌ FM TA என: ॥ 
த .னைரசேஷைரகிலைர்வ்ரதைச்ச தீர்தைரசேஷைரகிலைர்மகைச்ச ॥ 
௩ தத்பலம்‌ விந்ததி யத்கணேசஸஹஸ்ரகாம்காம்‌ ஸ்மரணேன 
்‌ ஸத்ய: |! 
207 ஈஏ-ர௭ர்‌ எ ௭ ஈர ரி எள்‌ எக எட்கா 
உர அனி” aT ணக gra ளா என்‌ உ: ॥ 
a; er gs Naf ௭ Tf 
ys என fod auf 4௩ AS ad 
ஏதக்காம்னாம்‌ ஸஹஸ்ரம்‌ படதி தினமணெள ப்ரத்யஹம்‌ 
ப்ரோஜ்ஜி ஹானே 
ஸாயம்‌ மத்யம்தினே வா த்ரிஷவணமதவா ஸந்ததம்‌ வா 
ஜனோ ய: | 
ஸ ஸ்யாதைச்வர்யதுர்ய: ப்ரபவதி ச ஸதாம்‌ கீர்தி 
ப முச்சைஸ்தனோதி 
ப்ரத்யூஹம்‌ ஹந்தி விச்வம்‌ வசயதி ஸு-சிரம்‌ வர்ததே 
i : புத்ரபெளத்ரை: || 


218 


208 அரக ரண்‌ அனான்‌ ளா : | 
எர எர எனா NAAT: | 
அகிஞ்சனோஃபி மத்ப்ராப்திசிந்தகோ நியதாசன: ॥ 
ஜபேத்து சதுரோ மாஸான்‌ கணேசர்சனதத்பர: |! 


209 எர*ஜஎர்‌ என AAT | 
aad அணி எனரிர்‌ ணாள. எண்‌ 


தரித்ரதாம்‌ ஸமுன்மூல்ய ஸப்தஜன்மானுகாமபி | 
லபதே மஹதீம்‌ லக்ஷமீமித்யாஞா பாரமேச்வரீ || 


210 ஏஏன சிஏ தளர எண்ன : 
சிராக எசா காணானண எனா. | 
ச: Art: Re TTAATATT அ என 
_ னர எ: விணாவகன்‌ ஏன ஈன்‌ TEA 
ஆயுஷ்யம்‌ வீதரோகம்‌ குலமதிவிமலம்‌ ஸம்பதச்சார்‌ ததானா: | 
கீர்திர்நித்பாவதாதா பணிதிரபிஈவா காந்திரவ்யாதிபவ்யா || 
புத்ரா: ஸந்த: களத்ரம்‌ குணவதபிமதம்‌ யத்யதேச்சு ஸத்யம்‌ | 
நித்யம்‌ ய: ஸ்தோத்ரமேதத்படதி கணபதேஸ்தஸ்ய ஹஸ்தே 
ஸமஸ்தம்‌ |! 


எர எகண்ளாளா ப 


கணேசைகஙவிம்‌சதி 5ாமாநி 


211 Saat qT qT : 
Helm fiers: என : பு 


கணஞ்ஜயோ கணபதிர்ஹேரம்போ தரணீ தர: |. 
மஹாகணபதிர்லக்ஷப்ரத: க்ஷிப்ரப்ரஸாதன: || 


219 


212 ஏனிஎஎ[சண்ன்‌ என்ரான்‌ : | 
ஏன்‌ வினா சாக : க: ப 


அமோகஸித்திரமிதோ மந்த்ரச்சிந்தா மணிர்நிதி: | 
ஸுமங்கலோ பீஜமாசாபூரகோ வரத: சிவ: ॥! 


218 காணி எளி வரச வகா ௧: 
Aha TART எணண : GHA | 
காச்யபோ ஈந்தனோ வாசாஸித்தேர டுண்டிவிநாயக: ॥ 
மொதகைரேபிரத்ரைகவிம்சத்யா நாமபி: புமான்‌ ॥1 


214 ஏ:ி4எ எண்ணா எவர : | 
கனி எரர்‌ என ளாக என ஏ: | 


ய: ஸ்தெளதி மத்கதமனா மதாராதனதத்பர: | 
ஸ்துதோ நாம்நாம்‌. ஸஹஸ்ரேண தேனாஹம்‌ நாத்ர ஸம்சய: ll 


215 எனி ௭௭: graf | 
எனி எனி ரண தமா ப 
என்‌ என்‌ ஈக்கு | 
என்‌ என: கர்கள்‌ 6 ப 


நமோ நம: எ௦-ரவரபூஜிதாங்கரயே 

௩மோ ௩மோ நிருபமங்கலாத்மனே 1. 

மோ நமோ விபீலபதைகஸித்தயே 8 
கமோ நம: கரிகலபாநநாய தே || 


sf Muang ட ட்டபமட்பபு 
எள்ளி எனா எண னி 
எ னரா : எரா ககா 


Aq 
ஜா 


லே. ௩3 ஏ உ 0 அ. 6 


நு J வம்‌. வ ம்‌ வம்‌ மம்‌ பம்‌ வய வம்‌ பட 
மு மூ மு 44 ஐ 8௩ ௦ ந 


பளி ॥ 


எனா ௭: 


மஹாகணபதிஸஹஸ்ரநாமாவளி: 


சர்‌ எரா எ: 


எ 2131 
ஏ 
ஏரா 
Taser 
எரா 
வடட 21001 
எக 
எளி 
qT 
சாகா 
ரசா 
THT 
கரவா 
ஏகா 
IER AR AD] 
எள 
ளிபாச 
எனி 
ஏர 


ஏக 


ஓம்‌ 


கணேச்வராய நம: 


கணக்ரீடாய 
கணமநாதாய 
கணாதிபாய 
ஏகதம்ஷ்ட்ராய 
வக்ரதுண்டாய 
கஜவக்த்ராய 
மஹோதராய 
லம்போதராய 
தூம்ரவர்ணாய 
விகடாய 
விக்னகாயகாய 
ஸுமுகாய 
துர்முகாய 
புத்தாய 
விக்னராஜாய 


த கஜானனாய 


பீமாய 
ப்ரமோதாய 
ஆமோதாய 


்‌ ஸுராநந்தாய 


19; 


எர எலிக்சாக எச: 


RL] 
ra 
Meu 
எகாணர்ச 
எனா 
ஏரா 
qT: 
எளிய 
பட்டர்‌) 
TATA 
TATA 
கொள 
ஜிரா . 
ஆ ஏ 
Hel ராணி 
ஏச ௭ 
[ணக 
2௭ 
TATE எ 
பட்டர்‌] 
எண 
3. 


தரா? 
TA A 
9௬ எகா 
fafa aT 
fafa 
fag 

fafa TAIT 
afar 1௭ 
ஷன்‌ 


221 


ஓம்‌ மதோத்கடாய நம: 


ஹேரம்பாய 
சம்பராய 
சம்பவே 
லம்பகர்ணாய 
மஹாபலாய 
நந்தனாய 
அலம்படாய 
அபீரவே 
மேகநாதாய 
கணஞ்ஜயாய 
விநாயகாய 
விரூபாக்ஷாய 
தீரசூராய 
வரப்ரதாய 
மஹாகணபதயே 
புத்திப்ரியாய 
க்ஷிப்ரப்ரஸா தனாய 
ருத்ரப்ரியாய 
கணாத்யக்ஷாய 
உமாபுத்ராய 
அகநாசனாய 
குமாரகுரவே 
ஈசானபுத்ராய 
மூஷகவாஹனாய 
ஸித்திப்ரியாய 
ஸித்திபதயே 
ஸித்தாய 
ஸித்திவிநாயகாய 
அவிக்னாய 
தும்புரவே 


ட்‌... 


03 
04 
55 
26 
57 
58 
௨9 
60 


61 
62. 
63 
64 
65 
66 
67 
68 
69 
70 
71 
72 
73 
74 
75 
76 


து 


78 
79 
80 
81 
82 


222 


ஏ ரகாதா என: ஓம்‌ 


எர 
௯718 
TAY. 
ATTA 

aA 

௮4. எச 

சுரதா ஏச: I 


ரகாச 
fae 
| 

ஏ ௫ 

என்‌ 
குளிரான 
எவர 
TATE 
கா 
fafa. 
fateafagafafiara 


feunagTea:raTa 


qdAUEAREAITA 
Efe g- 
௭௭௭ 


ஸிம்ஹவாஹனாய நம: 

மோஹினீப்ரியாய 

கடங்கடாய , 

ராஜபுத்ராய 

சாலகாய 

ஸம்மிதாய 

அமிதாய 

கூஷ்மாண்டஸாம ங்‌ 
ஸும்பூதயே 

துர்ஜயாய 

தூர்வஹாய 

ஜயாய 

பூபதயே 

புவன பதயே 

பூதானாம்‌ பதயே 

அவ்யயாய 

விச்வகர்த்ரே 

விச்வமுகாய 

விச்வரூபாய 

நிதயே 

க்ருணயே 

கவயே 


கவீநாம்ருஷபாய 


ப்ரஹ்மண்யாய 


ப்ரஹ்மணஸ்பதயே 
ஜயேஷ்டராஜாய 
நிதிபதயே 
நிதிப்ரியபதிப்ரியாய 
ஹிரண்‌ மயபுராந்த:ஸ்தாய 
ஸுர்யமண்டலமத்யகாய 
கராஹதித்வஸ்தஸிந்து 
ஸலிலாய . 


ட 


டக 


டக 


ய அவை இ௯ ௨. ண. 


223 


ஏ ஏராள என: 
ஏக்கர்‌ 
ரகக 

ப்பா 
க்விக்‌ 
காக்‌ 
gif 
ஏர்‌ 
என்க 
ன்னர்‌ 


ntatefaf safe 
எள்ள af 


எண்களாக 
gE 
எச்‌ எசா 
சினா 
மண்ணா 
எசா 
படட ம ப்பயப 
எனா 
ஏல 
எச 
ஏனா 
கணா 
ணா 
THT 
எணண ஏச 


ஓம்‌ பூஷதந்தபிதே IBID: 


உமாங்ககேளிகுதுகினே 
முக்திதாய 

குலபாலகாய 

கிரீடினே 

குண்டலினே 

ஹாரிணே 

வனமாலினே. 
மனோமயாய 


வைமுக்யஹததைத்ய 
ச்ரியே 


பாதாஹதிஜிதக்ஷிதயே 
ஸத்யோஜாதஸ்வர்ண 

. முஞ்ஜமேகலினே 
துர்நிமித்தஹ்ருதே 
துஸ்வப்னஹ்ருதே 
ப்ரஸஹகநாய 
குணினே 
காதப்ரதிஷ்டி தாய 
ஸுரூபாய 
ஸர்வநேத்ராதிவாஸாய 
வீராஸனாச்ரயாய 
பீதாம்பராய 
கண்டரதாய 
கண்டேந்துக்குதசேகராய 
சித்ராங்கச்யாமதசனாய 
பாலசந்த்ராய 
சதுர்புஜாய 
யோகதிபாய 
தாரகஸ்தாய 
பப்ப 


ட கஜகர்ணகாய்‌ 


கணாதிராஜாய 


ர்க 


114 
115 
116 
117 
118 
119 


qf என: 


எனா னாள்‌ 

Sq: 
RATATAT 
ளக எச 
ர்க்க 
சாகா ணாக 


டடக்‌ கடயம்‌, 
ஏன Ta 
வாக, 
TEOMA TT 
வேளான்‌ 
defn 
எளி ஆ 
WFARTTEN 
Wrap 
ஏன்‌ 

சா களான 
ர்க எதா 
கொண NTT 
எளியர்‌ 
கவினி ஏன ஐ 
ஏ 
HETATETH 
சரி 
gaa 
ஏளன 
என்கோ 
படட 1 
ஈத்‌ 
எனத 


224 


ஓம்‌ 


விஜயஸ்திராய 
கஜபதித்வஜினே 
தே௨தேவாய 


௩ம: 


ஸ்மரப்ராணதீபகாய 
வாயுகீலகாய 
விபச்சித்வரதாய 
நாதோக்நாதபின்ன 
பலாஹகாய 
வராஹரதனாய 
ம்ருத்யுஞ்ஜயாய 
வயாக்ரா ஜிநாம்பராய 
இச்சாசக்திதராய 
தேவத்ராத்ரே 
தைத்யவிமர்தனாய 
சம்புவக்த்ரோத்பவாய 
சம்புகோபக்னே 
சம்புஹாஸ்யபுவே 
சம்புததேஜஸே. 
சிவாசோகஹாரிணே 
கெளரீஸுகாவஹாய 
உமாங்கமலஜாய 
கெளரீதேஜோபுவே 
ஸ்வர்‌ துனீபவாய 
யஜ்ஞ்காயாய 
மஹாநாதாய 
கிரிவர்ஷ்மணே 
சுபா௩நாய 
ஸர்வாத்மனே 
ஸர்வதேவா த்மனே 
ப்ரஹ்மமூர்த்றே 
ககுப்ச்ருதயே 


ப்ரஹ்மாண்டகும்பாய 


145 
146 
147 


148 
149 


172 


205 
ஏ எண்ன எ: 


என 
எனின்‌ ர 


ஏணி ன்‌ 
FTA TETT 
falta 
Tafa 
WEST 
எ௱ிர 
எகா 
களா 
AiATETT 


1115426101 


என்ர 

ஏரி 

எகா 

SAA Af TA 

என்னன ௭ 

கிளா 

விதான 

Ea 

ஏரி 

தனா: 
fT 

ஏசிக்‌ 

ஏச. 

படர்ந்த 

எகா 

TATE TE TA 


. gfe 


ஓம்‌ சித்வ்யோமபாலாய ஈம: 


ஸத்யசிரோருஹாய 
ஐகஜ்ஜன்மலயோன்மேஷ 
நிமேஷாய 
அக்க்யர்கஸேோமத்ருசே 
கிரீந்த்ரைகரதாய 
தர்மாதர்மோஷ்டாய 
ஸாமப்ருஹ்மிதாய 
க்ரஹர்க்ஷதசநாய 
வாணீஜிஹ்வாய 
வாஸவநாஸிகாய 
குலாசலாம்ஸாய 
ஸோமார்ககண்டாய 
ருத்ரசிரோதராய 
நதிறதபுஜாய 
ஸர்பாங்குலீகாய 
தாரகாநகாய 
ப்ரூமத்யஸம்ஸ்திதகராய 
ப்ரம்ஹவித்யாமதோத்‌ 
கடாய 
வ்யோமநாபயே 
ஸ்ரீஹ்ருதயாய 
மேருப்ருஷ்டாய 
அர்ணவோதராய 
குஷிஸ்தயக்ஷகக்தர்‌ வரச்ஷ : 
கின்னரமானுஷாய 
ப்ருத்வீகடயே 
ஸ்ருஷ்டிலிங்காய 
சைலோரவே 
தஸ்ரஜானுகாய 
பாதாளஜங்காய 


முனிபதே 


197 
198 


202 
203 


226 


ஸ்‌ எனகக எ: 
எனின்‌ 
ஊர்களை 


EATTTIATTATATA 

ககா 
fafa 

AETEEAIAITTETS 

எள்ளி கானா 

எள்‌ 

சா 

TT 

(ஸர்‌ 

எள்‌ 

ஏள[₹99 

ஏகா 

ATA 

| 

STANT 

Fara 

டம ப்பட] 

TAAUSTHEITATA 

ஊச 

ளாக 

ணாள 

எண கரி க(9 

ளக 

FATAaTAATaTa 

TRENT 

AMAT TAT 

என்னா 

எண்ன எச 


ம்‌ ்‌ டாய றம: 
ஓம்‌ காலாங்குஷ்டா ப 


- ஸகாமதாயினீபீடாய. 


த்ரயீதகவே i 
ஜ்யோதீர்மண்ட ல 
லாங்கூலாய 

ஹ்ருதயாலான நிச்சலாய 

ஹ்ருத்பத்மகர்ணிகாசாலி 
வியத்கேளிஸரோவராய 

ஸத்பக்தத்யானநிகடாய 

பூஜாவாரீநிவாரிதாய 

ப்ரதாபினே 

கச்யபஸு தாய 

கணபாய 

விஷ்டபினே 

பலினே 

யசஸ்வினே 

தார்மிகாய 

ஸ்வோஜஸே 

ப்ரதமாய 

ப்ரதமேச்வராய 

சிந்தாமணித்வீபபதயே 
கல்பத்ருமவனுலயாய 

ரத்னமண்டபமத்யஸ்தாய. 
ரத்னஸிம்ஹாஸனாச்ரயாய 7. 
தீவ்ராகிரோத்ருதபதாய 

ஜ்வாலினிமெளளிலாலிதாய 

நந்தாநந்திதபீடச்ரியே | 

போகதாபூஷிதாஸநாய | 


ஸ்புரதுக்ராஸனாச்ரயாய | 
தேஜோவ; தீசிரோரத்னாய। 
ஸத்யாகித்யாவதம்ஸிதரய 
ஸவிக்னராசினீபீடாய 


௫ 


204 


[என்ன 
எள எசா 
SHATITATA 
ESE | 
எண்ன 
விளா 
ரா 
AT 
Ted 
FAIA 
தளர்‌ 
ப்பட்ட 
621௭1௭ 
காளா 
சாக்கா 
rT 
௭௭ 
என 
ஏன்னோாஏ 
என்ன்‌... 
ணா 
qi 
ராக 
கொக 
ஈன 
ஈகளாஎ 
ஏர்கசி 88 
ஏசியன்‌ எண்‌ 
சசிக்கு 


எண்ன வா 


227 


ஏர்‌ எசா எ: ஓம்‌ 


ஸர்வசக்தயம்புஜாச்ரயாய 
ம: 
லிபிபத்மாஸனாதாராய 
வஹ்னிதாமத்ரயாச்ரயாய 
உன்னதப்ரபதாய 
கூடகுல்பாய 
ஸம்வருத்தபார்ஷ்ணிகாய 
பீனஜங்காய 
ச்லிஷ்டஜானவே 
ஸ்தூலோரவே 
ப்ரோந்கமத்கடயே 
நிம்நமாபயே 
ஸ்தூலகுக்ஷயே 
பினவக்ஷஸே 
ப்ருஹத்புஜாய 
பீனஸ்கந்தாய 
கம்புகண்டாய 
லம்போஷ்டாய 
லம்பநாஸிகாய 
பக்னவாமரதாய 
துங்கஸவ்யதந்தாய 
மஹாஹன வே 
ஹ்ரஸ்வநேத்ரத்ரயாய 
சூர்பகர்ணாய 
நிபிடமஸ்தகாய 
ஸ்தபகாகாரகும்பாக்ராய 
ரத்னமெளளயே 
நிரங்குசாய 
ஸர்பஹாரகடீஸூத்ராய்‌ 
ஸர்பயஞோபவீதவதே 
ஸர்பகோட்ரகடகாய 
ஸர்பக்ரைவேயகாங்கதாய 


228 


235 எர ஏர்கசனிரளாதா எர: ஓம்‌ ஸர்பகக்ஷ்யோதரா 
பந்தாய நம: 


236 எளி எகா ஸர்பராஜோத்தரியகாய 
237 a தம்‌ 
238 ண UT ரக்தாம்பரதராய 
239 னரா ரக்தமால்யவிபூஷணாய 
240 TATA ரக்தேக்ஷணுய 
241 TERT ரக்தகராய 
242 ளான ரக்ததால்வோஷ்ட 
பலலவாய 
243 98௭1௪ ச்வேதாய 
944 TTF i ச்வேதாம்பரதராய 
245 FATATERTTYTTTA ச்வேதமால்யவிபூஷணாய 
246 FAATATA EFTTA s ச்வேதாதபத்ரருசிராய 
241 TAT ATTA far ச்வேதசாமரவீஜிதாய 
248 aaiaaaarqT AAT ஸர்வாவயவஸம்பூர்ண 
ப்‌ எ ஸர்வலக்ஷணலக்ஷிதாய 
249 gaia ere ஸர்வாபரணசோபாட்யாய 
250 ணி ஸர்வசோபாஸமன்விதாய 
951 எகா ஜனா ஸர்வமங்களமாங்கல்யாய 
252 ்‌ சச்சியகானாச ஸர்வகாரணகாரணாய 
259 ஏக்க ஸர்வதைககராய 
25.4 சாரி சார்ங்கிணே 
955 ள்ளார்‌ பீஜாபூரிணே 
256 Tg கதாதராய 
257 டட இக்ஷுசாப்தராய 
டய தலினே 
259 ஏர சக்ரபாணயே 
260 ada தட்கல்‌ த 
261 ரன்ன பாசினே 15 
262 ஏரி '  த்ருதோத்பலாய I 
2 ஏரார்‌ £ சாலிமஞ்ஜரீப்ருதே (md 
்‌ ஸ்வதந்தப்ருதே [ 


94. ஈட. 


அ 


265 
256 
267 
268 
269 


270 - 


211 
272 
273 
274 
275 
276 
277 


278 
279 
280 
281 
282 
288 
284 
285 
286 
287 
288 
289 
290. 
291 
292 
299 


229 


ஏர்‌ கனி எ 


ந்‌ ஓம்‌ கல்பவல்லீதராய நம: 

படப்பட 1) விச்வாப்யதைக்கராய 
வசினே 

எள ௭8 அக்ஷமாலாதராய 
பய ப்‌ ஞானமுத்ரா வதே 
6004012101 முத்கராயுதாய 
quaifan பூர்ணபாத்ரிணே 
148318 கம்புதராய 
[எஎளண்கரகாக வித்ருதாலிஸமுத்ககாய 
சாத மாதுலிங்கதராய 
என்னார்‌ சூதகலிகாப்ருதே * 
ககா குடாரவதே 
ஏக வர்கசியர்‌- புஷ்கரஸ்தஸ்வர்ணகடீ-. 

TINA பூர்ணரத்னாபிவர்ஷகாய 
எனி ்‌ பாரதீஸுந்தரிநாதாய 
ரகு ௭௭ விநாயகரதிப்ரியாய 
எனி மஹாலக்ஷ்மீப்ரியதமாய 
[எகரி ஸித்தலக்ஷ்மிமனோரமாய 
Tiga ரமாரமேசபூர்வாங்காய 
aflame Ta த௲கஷிணோமாமஹேச்வராய 
எனன மஹிவராஹவாமாங்காய 
1311122751 61 ரதிகந்தர்பபச்சிமாய 
AIAN AAT ஆமோதமோதஜனனாய 
சளி ஸப்ரமோதப்ரமோ தனாய 
91௭௭௭9௮1௭4 ஸமேதிதஸம்ருத்தச்ரியே 
ககா ருத்திஸித்திப்ரவர்தகாய 
CARMEL களா தத்தஸெளமுக்யஸுமுகாய 
காரக காந்திகந்தளிதாச்ரயாய 
Aaa Tf மதனாவத்யாச்ரிதாங்கரயே 

க்ய 

ஊகிக்க பமல முகாம்‌ 


295 


216 
916 
917 


ஏர்‌ கனமான - 


ஏர AH: 
எண ளை 

ர்க எகா 
AAT 
TTT 

Safa MATA 
சானின்‌ ௪ 
வளக்க 


ரிகா 


afafenagra Ta 
TUTNSTENET- 
TERT 
AHEYAATAITG ET 
CIC ப] 
FIGTTEA TATA 


ன்னை 
STEEN 

ட்ட்ப 101210 
ரண 
TATA 
ரசா ஏ 


TUAAfeATT a யாட 
aa 
OITA எ 
TUTAUSANTSTATA 
HTT TT 
faa TATA 
என்ரான்‌ 
னா எனாஎள்றா௭ 


விக்னஸம்பல்லவோ - 
பக்னாய நம: 
ஸேயவோக்றித்ரமதத்ரவாய 
விக்னக்ருந்நிக்னசரணாய - 
தீராவிணீசக்திஸத்க்ருதாய He 
தீவ்ராப்ரஸந்கயனாய ' 
ஜ்வாலினீபாலறைகத்ருசே 
மோஹினிமோஹநாய 
போகதாயிந்காந்தி- 
மண்டி தாய 
காமினிகாந்தவக்த்ரச்ரியே 
அதிஷ்டிதவஸுந்தராய 
வஸுந்தராமதோந்நத்த 
மஹாசங்கறிதிப்ரபவே 
நமத்வஸுமதீமெளளி * 
மஹாபத்மநிதிப்ரபவே 
ஸர்வஸத்குருஸம்‌ 
9 ஸேவ்யாய 
சோசிஷ்கேசஹ்ருதரச்ரயாய 
ஈசானமூர்த்னே 
தேவேந்த்ரசிகாயை 
பவனனந்தனாய 
அக்ரப்ரத்யக்ரஙயனாய 
ன்ப! 
ஐராவதாதிஸர்வாசா - 
வாரணாவரணப்ரியாய 
வஜ்ராத்யஸ்த்ரபரீவாராய ke 
கணசண்டஸமாச்ரயாய 
ஜயாஜயபரீவாராய 
விஜயாவிஜயாவஹாய 
அஜிதார்சிதபா தாப்ஜாய 
நித்யாநித்யாவதம்ஸிதாய 


201 


920) ஏர்‌ எளான்னிகளினார : ஒம்‌ விலாஸினிக்ருதோல்லா- 


aH: ஸாய நம; 
321 afhoslatsadaltsara செளண்டீஸெளந்தர்ய- 
மண்டி. தாய 
322 எனகவ அனந்தானந்தஸுகதாய 
323 ஏன்‌ ச ஸுமங்களஸுமங்களாய: 
924 எரா இச்சாசக்திஞானசக்தி- 
\ [அள்ள க்ரியாசக்திரிஷேவிதாய 
925. ஏன ஸபகாஸம்ச்ரிதபதாய 
920: எள லலிதாலலிதாச்ரயாய 
927 காண்க காமினிகாமநாய . 
328 STRATA Aff காமமாலினீகேளிலாலிதாய 
829 UTA ஸரஸ்வத்யாச்ரயாய 
330 ஸிகா கெளரிஈந்தனாய 
891 ராகா ஸ்ரீநிகேதநாய 
332 TETATATA 1 குருகுப்தபதாய 
333 எனா எனா வாசாஸித்தாய 
99.4 qT வாகீச்வரீபதயே 
935 எளி ஈளினிகாமுகாய 
986. AIATUATT . வாமாராமாய . 
387 வளி ஜ்யேஷ்டாமனோரமாய 
998 ம்ம்ம்ம்ம்‌! ரெளத்ரீமுத்ரிதபாதாப்ஜாய 
999 SAAT ஹும்பிஜாய 
940 கங்க... தங்கசக்திகாய 
341 [எள விச்வா திஜனனத்ராணாய 
342 TET ஸ்வாஹாசக்தயே 
948 எகா ஸ்கீலகாய 
344 அளக அம்ருதாப்திக்ருதாவாஸாய 
945 ஏணி எளி TATA மதகூர்ணிதலோசனாய 
246 ்ளைசாராஎ - உச்சிஷ்டகணாய 
34 sired உச்சிஷ்டகணேசாய 


348 TUATIATT ்‌ கணநாயகாய 


iS EE | 
ரக்கா 
ஏர 
Ara 
ATTA 
எள 
ச்ச 
ஜான 
ஏ 
ஏரா 
RAD | 
qa 
ஏன 
ஏ 
எனா 
ATTN 
ANAT 
aniafazd 
௮2௭1௪ 
எள 
ATTA 
எகா 
எனன [ணன எ 
எனா 
ஏரி 
EEA | 
TATA AAT 
ஏகா 
ஏனா 


292 


ரி எ்கண்களி என்‌ எர: ஓம்‌ ஸார்வகாலிகஸம்‌- 


ஸித்தயே 
நித்யசைவாய 
திகம்பராய 
அனபாயாய 
அநந்தத்ருஷ்யயே 
அப்ரமேயாய 
அஜராமராய 
அநாவிலாய 
அப்ரதிரதாய 
அச்யுதாய 
அம்ருதாய 
அக்ஷராய 
அப்ரதர்க்யா ய 
அக்ஷயாய 
அஜய்யாய 


- அநாதாராய 


அநாமயாய 
அமலாய 
அமோகஸித்தயே 
அத்வைதாய 
அகோராய 
அப்ரதிமானனாய 


அநாகாராய 


அப்திபூம்யக்னிபலக்னாய 


அவ்யக்தலக்ஷணாய 
ஆதாரபீடாய 
ஆதாராய 


ஆதாராதேயவர்ஜிதாய 


ஆகுகேதநாய 
ஆசாபூரகாய 


ஆ 


ட்‌ 


ஏ சாகாத எ: 
THATTTHETATA 
TANAUTAITEA 
EE CUISREAEE DI 
கரடு ்ள 
எரி 
EATEN 
SrA TETTATATA 
SEATS ATTA ATA 
Sena 
STNG 
ETAT 
sf 
கணாதி என்‌ 


உகள 
ணாஎளிண்‌ 
TA 
TTY 

உன்‌ 
ண்சாணா ஏ 
உளள 
ட்ப 

13839௪ 

க்‌ மில 
களா 
காக 
ணா 
ad 
கன 


ஊரிஞரச 


283 


ஓம்‌ 


ஆகுமஹாரதாய நம: 
இக்ஷ“ஸாகரமத்யஸ்தாய 
இக்ஷ௩“பக்ஷணலாலஸாய 
இக்ஷச௪ப பா திரேகச்ரியே 
இக்ஷுசாபரிஷேவிதாய 
இந்த்ரகோபஸமானச்ரியே 
இந்த்ரநீலஸமத்யுதயே 
இந்தீவரதளச்யாமாய 
இந்துமண்டலகிர்மலாய 
இத்மப்ரியாய 
இடாபாகாய 
இராதாம்னே 
இந்திராப்ரியாய 
இக்ஷ்வாகுவிக்ன 
வித்வம்ஸினே 
இதிகர்‌ தவ்யதேப்ஸிதாய 


ஈசானமெளளயே 


_ ஈசானாய 


ஈசானஸு தாய 
ஈதிக்னே 
ஈஷணாத்ரயகல்பாந்தாய 
ஈஹாமாத்ரவிவர்ஜிதாய 
உபேந்த்ராய 
உடுப்ருன்மெளளயே 
உண்டேரகபலிப்ரியாய 
உன்ன தாகநாய 
உத்துங்காய 
உதாரத்ரிதசாக்ரண்யே 
ஊர்ஜஸ்வதே 
ஊஷ்மலமதாய 


ஊஹாபோஹதுராஸதாயு 


284 


al FAT ரர்‌ எச: ஓம்‌ ருக்யஜுூஸ்ஸாமஸம்பூதயே 


121-0௭௪ 
என்க 
சக்ரி 
கார்‌ ஏன 


ஏர்‌ ஏனைச்‌ 
மய்ய யுங்வு 
எாண்காஎ 
சகாணிகா கானா 
கரத 
ஈளை எச 
எக 
dag faa 
ளா 
மக்கா 
ணணளின்ரா௭ - 
ளா 
சினா 
சிலா 
INET 
au 
1110121201 
ஏனா 
ஏனா 
ஏதா 
னா எககளஎ 
எண்ன... 
ஏர ஏரா 


கரா 


றம: 
ருத்திஸித்திப்ரவர்தகாய 
ருஜுசித்தைகஸுலபாய 
ருணத்ரயவிமோசகாய 
ஸ்வபக்தானாம்‌ லுப்த 
விக்னாய 
ஸுரத்விஷாம்‌ லுப்தசக்தயே 
விமுகார்சானாம்‌ லுப்தச்ரியே 
லூதாவிஸ்போடநாசனாய 
ஏகாரபீடமத்யஸதாய 
ஏகபாதக்ருதாஸனாய 
ஏஜிதாகிலதைத்யஸ்ரீயே 
ஏதிதாகிலஸம்ச்ரயாய 
ஐச்வர்யநிதயே 
ஐச்வர்யாய 
ஐஹிகாமுஷ்மிகப்ரதாய 
ஐரம்மதஸமோன்மேஷாய 
ஐராவதறிபாகநாய 
ஓங்காரவாச்யாய 
ஓங்காராய 
ஓஜஸ்வதே 
ஓஷதீபதயே 
ஒளதார்யநிதயே 
ஒளத்தத்யதுர்யாய 
ஒளந்நத்யநிஸ்வனாய 
ஸுரநாகாநாமங்குசாய 
ஸுரவித்விஷாமங்குசாய 
அ: ஸமஸ்தவிஸர்காந்த- 
பதேஷ- பரிகீர்திதாய 
கமண்டலுதராய 


235 
ஏர எண TH: 
கண்‌ 
டட பப்பரபா 
aH 
ர்கள்‌ 
SHIRA BATT 
ணை காகா 
காரண ௪ 
REIT 
சரளா 
௪௧௪ 
feqayd 
qa 
ayaa 
EAT ETA 
aA ATA 
Geter faa 
எள ஏ 
ஏவ 
ATE 
ETI 
TTA 
எசா 
ஏனா ்ளா௭ 
பப்ப 
ள்ளி 
TET 
Tea 
JETTA EAT 
qa 
ஏன்னா 


ஓம்‌ 


கல்பாய 


கபர்தினே 


கலபானனாய 


நம: 


கர்மஸாக்ஷிணே 
கர்மகர்த்ரே 
கர்மாகர்மபலப்ரதாய 
கதம்பகோலகாகாராய 
கூச்மாண்டகணகாயகாய 
காருண்ய தேஹாய 
கபிலாய 

கதகாய 
கடிஸத்ரப்ருதே 
கர்வாய 

கட்கப்ரியாய 


. கட்ககாந்தாந்தஸ்தாய ' 


கனிர்மலாய 
கல்வாடச்ருங்ககிலயாய 
கட்வாங்கினே 
கதுராஸதாய 
குணாட்யாய 

கஹகாய 

கஸ்தாய 
கத்யபத்யஸுதார்ணவாய 
கத்யகானப்ரியாய 
கர்ஜாய 

கீதகீர்வா ணபூர்வஜாய 
குஹ்யசாரரதாய 
குஹ்யாய 
குஹ்யாகமநிருபிதாய 
குஹாசயாய . 
குஹாப்திஸ்தாய 


ஏர்‌ ஏகா எசா: 


ATT 

Hoya fT 
எக்காள 
Hela 

௮7518 

AUS ATYES 


qos 


ஏரா 
HUTT 
கழ TAA TATA 


Ba 
ra 
ஒரி 
வாளர 
எனின்‌ 
எனா 
எவிளாச 
ப்பபஃ0101 
எச 
qT 
எச 
மிட்பட்பிட்டட்டப்‌ 


எளி ETT 
qT 
EETTEGTTA TATA 
கர 
ணி ளன ௭8- 
Freeh fafeata 


ட்ட பய்‌ 


குருகம்யாய நம: 

குரோர்குரவே 

கண்டாகர்கரிகாமாலினே 

கடகும்பாய 

கடோதராய 

சண்டாய 

சண்டேச்வரஸ-ஹ்ருதே 

சண்டீசாய 

சண்டவிக்ரமாய 

சராசரபதயே 

சிந்தாமணிசர்வண- 
லாலஸாய 

சந்தஸே 

சந்தோவபுஷே 

சந்தோ துர்லக்ஷ்யாய 

சந்தவிக்ரஹாய 

ஐஜகத்யோநயே 

ஜகத்ஸாக்ஷிணே 

ஜகதீசாய 

ஜகன்மயாய 

ஜபாய 

ஜபபராய 

ஜப்யாய 


ஜிஹ்வாஸிம்ஹாஸன - 
ப்ரப்வே 


ஜலஜ்ஜலோல்லாஸத்தான- 


ஜங்காரிப்ரமராகுலாய 
டங்காரஸ்பாரஸம்ராவாய 
டங்காரிமணிநூபுராய 
டத்வயீபல்லவாந்தஸ்தஃ 


ஸர்வ மந்த்ரைகஸித்திதாய 


டிண்டிமுண்டாய 


3 


987 


496 எகா எ: ஓம்‌ டாகினீசாய நம: 
497 SMUT டாமராய 
498 ர்க டிண்டிமப்ரியாய 
499 கண்ணான டக்காநிநா தமுதிதாய 
500 அசா டெளகாய 
501 கவள டுண்டிவிநாயகாய 
502 qed TATA கொச தத்வானாம்‌ பரமாய தத்வாய 
503 aqedaafrefaaa தத்வம்பதநிரூபிதாய 
504 எனன தாரகாந்தரஸம்ஸ்தானாய 
505 RCL! தாரகாய 
506 IAT தாரகாந்தகாய 
507 211115] ஸ்தாணவே 
508 ரா ஸ்தாணுப்ரியாய 
509 எ ஸ்தாத்ரே 
510 TATA THT ப சு ஜங்கமாய 
ளா 1 ஜகதே 
511 ZAAATAATTA திவு ப ப்னுமு 
512 ad A 
518 ETA அ வல அவட் 
514 aq தய 
திவ்யவிபவாய 
515 னள டது 
516 பழய பல்வ 
517 TTA பர்க்‌ ய்‌ 
ட 2 பய்யியிடு தந்தப்ரபின்னாப்ரமாலாய 
519 ஊவா? வல்ல ய 
பப்படம்‌] தம்ஷ்ட்ராலக்னத்விபகடர 
520 தேவார்தகங்ருக வ்‌ 
கச்ராராதார்‌ காக்ருதயே 
621 ப தனதான்யபதயே 
522 ப தன்யாய 
629 பத்ம a தனதாய 
624 ரணீதராய 
ல ஏரி இ 


526 
527 
528 
529 
580 
531 
532 
533 
534 
595 
596 
537 
598 
599 
540 
541 
£542 
548 
544 
545 
546 
547 
548 
549 
50 
551 
552 
559 
654 
555 
506 


ளி னாக எ: 

௮a 
gaTATA 
EATATUATTA 
qT 
எண்ம 
சாக 
கரண 
எச 
(எண 
னா 
ன எனன 

காகா 
ராவினின்‌ 


ஏர 
qf 
qual 
TUTTE 
ஏATTAN TATA 
ளான ௭ 
THAT ATA 
எகா 
ணார 
கண்ர்‌ 

ககா 
கண்க 


288 


ஓம்‌ 


தயானைகப்ரகடாய நம: 
த்யேயாய 

த்யானாய 

த்யானபரா யணாய 
நந்த்யாய 

௩ந்திப்ரியாய 

நாதாய 
நாதமத்யப்ரதிஷ்டி தாய 
நிஷ்கலாய 

நிர்மலாய 

நித்யாய 

நித்யாகித்யாய 
நிராமயாய 
பரஸ்மைவ்யோம்னே 
பரஸ்மைதாம்னே 
பரமாத்மனே 
பரஸ்மைபதாய 
பராத்பராய 

பசுபதயே 
பசுபாசவிமோசகாய 
பூர்ணானந்தாய 
பரா௩ந்தாய 
புராணபுருஷோத்தமாய 
பத்மப்ரஸ்ந்றயனாய 
ப்ரணதாஜ்ஞானமோசனாய 
ப்ரமாணப்ரத்யயா தீதாய 
ப்ரண தார்திரிவாரணாய 


பலஹஸ்தாய : 


்‌ பணிபதயே 


பேத்காராய 
பாணிதப்ரியாய 


551 


558 
559 
560 
561 
562 
563 
564 
565 
566 
567 


568 


569 
570 
5T1 
572 
518 
514 
575 
576 
57 
578 
579 
580 
581 
582 
583 
584 
985 


ய 


ஜி எரா எனக 


289 


ஜான எ: 


எக ௭8௭௭ 


எனா 

எள 
எனா 

ஏ என்‌ 

ஏ 

ஏஎ 

எண 
eal 
ஏகா கா 


எனா? 
எண எனி 


qT 
பப்பி 
எண்‌ 
எகா 
ஏன 
ஏராள 
Wea 
Yao 
Tad 
னி 
ச 
HrATAT 
எரர்‌ 
உண்ணா 
Naa 


ஓம்‌ பாணார்சிதாங்க்ரி- 


யுகளாய நம: 
பாலகேளிகுதூஹ்லினே 
ப்ரஹ்மணே 
ப்ரஹ்மார்சிதபதாய 
ப்ரஹ்மசாரிணே 
ப்ருஹஸ்பதயே 
ப்ருஹத்தமாய 
ப்ரஹ்மபராய 
ப்ரஹ்மண்யாய 
ப்ரஹ்மவித்ப்ரியாய 
ப்ருஹந்நாதாக்ர்ய- 
சீத்காராய 
ப்ரஹ்மாண்டாவளி- 
மேகலாய 
ப்ரூக்ஷேதத்தலக்ஷ்மீகாய 
பர்காய 
பத்ராய 
பயாபஹாய 
பகவதே 
பக்திஸுலபாய 
பூதிதாய 
பூதிபூஷணாய 
பவ்யாய 
பூதாலயாய 
போகதாத்ரே 
ப்ரூமத்யகோசராய 
மந்த்ராய 
மந்த்ரபதயே 
மந்த்ரிணே . - 
மதமத்தமனோரமாய 
மேகலாவதே 


ஏர ராவார்‌ 
HATA ATTA 
என 
ளசி 
எள 
ஏர்‌. 
ஏ 
JHA 
gaia 
௭௭௪ 
ஏ 
Ez | 
சான்காஈ 
16000 210॥ 
TT 
Tafa 
Ta 
1௪ 
Tafa 
TATE 
ஸாரா 
ஊன 
ஏச 
எண 
எ 
qa 
எகா 
Tafa 
ளான 
எதி கள 
aaa 


மந்தகதயே நம: 
மதிமத்கமலேக்ஷணாய 
மஹாபலாய 
மஹாவீர்யாய 
மஹாப்ராணாய 
மஹாமனஸே 
யஞாய 

யஞ்பதயே 
யஞ்கோப்த்ரே 
யஞ்பலப்ரதாய 
யசஸ்கராய 
யோககம்யாய 
யாஜ்ஞிகாய 
யாஜகப்ரியாய 
ரஸாய 

ரஸப்ரியாய 
ரஸ்யாய 

ரஞ்ஜகாய 7 
ராவணார்சிதாய 
ரசூஷாரக்ஷ£தகராய 
ரத்னகர்பாய 
ராஜ்யஸுகப்ரதாய 
லக்ஷயாய 
லக்ஷ்யப்ரதாய 
லக்ஷ்யாய 
லயஸ்தாய 
லட்டுகப்ரியாய 
லானப்ரியாய 
லாஸ்யபராய 
லாபக்ருல்லோகவிச்ருதாய 
வரேண்யாய 


241 


fade 

எரா 

ர்கள்‌ 

என ்ளாரா௭ 
1/௭ எகா 


ATTA 
NAAT 
௭1587௪ 
ஏகார 
சான்‌ * 
எச 
TUT 
(maT 
SEPIA 
எரா 
gs 

அரா 
qa 
qANTANTATA 
ஏச ஏசலி ௪௪ 
ஜு ATTA 
ர்க காள 
எல்கை 
சார்‌ 


ஓம்‌ வஹ்நிவதனாய ம: 


வந்த்யாய 
வேதாந்தகோசராய 
விகர்த்ரே 
விச்விதச்சக்ஷ ஷே 
விதாத்ரே 
விச்வதோமுகாய 
வாமதேவாய 
விச்வநேத்ரே 
வஜ்ரிவஜ்ரநிவாரணாய 
விச்வபந்தனவிஷ்‌ 
கம்பாதாராய 
விச்வேச்வரப்ரபவே. 
சப்தப்ரஹ்மணே 
சமப்ராப்யாய 
சம்புசக்திகணேச்வராய 
சாஸ்த்ரே 
சிகாக்ரநிலயாய 
சரண்யாய 
சிகரீச்வராய 
ஷட்ருதுகுஸமஸ்ரக்விணே 
ஷடாதாராய 
ஷடக்ஷராய 
ஸம்ஸாரவைத்யாய 
ஸர்வஜ்ஞாய 
எர்வபேஷஜபேஷஜாய 
ஸ்ருஷ்டி ஸ்திதிலயக்ரீடாய 
ஸுரகுஞ்ஜரபேதனாய 
ஸிந்தூரிதமஹாகும்பாய 
ஸதஸத்வ்யக்திதாயகாய 


ஸாக்ஷிணே 


647 
648 
649 
650 
651 
652 
653 
654 
655 
656 
657 
658 
659 
660 
661 


662 


663 
664 
665 
666 
667 
668 
669 
670 
671 
672 
673 
674 
675 
676 


ஏ எ TA: 


AAT 
ஊரா 
HATTA 

AAA EAT - 
GATT 
ga 

கா 
ன்னா 
எச 
BEATEN 
1 
தாசா 

ரச 
னன 


alfa 
ANN 
AAT TANT 
ர்க 
210021] 
சரிதா 
எண்ன 

ஏவா 

காளன்‌ 
ஏனா 
ரள 
ர்‌ 
எக 
INEST 
CiRCA 


242 


ஓம்‌ ஸமுத்ரமதனாய நம: 


ஸ்வஸ்ம்வேத்‌ பாய 
ஸ்வதக்ஷிணாய 
ஸ்வதந்தராய 
ஸத்யஸங்கல்பாய 
ஸாமகானரதாய 
ஸுகினே 
ஹம்ஸாய 
ஹஸ்திபிசாசீசாய 
ஹவனாய 
ஹவ்யகவ்யபுஜே 
ஹவ்யாய 
ஹ்தப்ரியாய 
ஹர்ஷாய 
ஹ்ருல்லேகாமந்த்ர- 
மத்யகாய 
கேஷேத்ராதிபாய 
க்ஷமாபர்த்ரே 
க்ஷமாபரபராயனாய 
க்ஷிப்ரக்டேமகராய 
க்ஷேமாநந்தாய 
கேஷாணீஸுரத்ருமாய 
தர்மப்ரதாய 
அர்ததாய 
காமதாத்ரே 
ஸெளபாக்யவர்தனாய 
வித்யாப்ரதாய 
விபவதாய 
புக்திமுக்திபலப்ரதாய 
ஆபிருப்யகராய 
வீரஸ்ரீப்ரதாய 


ஷி 


A 


677 
678 
679 
680 
681 
682 
683 
684 
685 
686 
687 
688 
689 
690 
691 
692 
693 
694 
695 
696 
697 
698 
699 
700 
1701 
102 
703 
704 
705 
106 
707 


CIEE 
SEEDED | 
THETA 
gaia 
அள 
கிரக 
ஸின்‌ 
வண்ணா 
எனா ாஎ 
ef 
JUTTATATATT 
TUNA 
ala 
| 
மன்‌ 


AH: 


243 


விஜயப்ரதாய 
ஸர்வவச்யகராய 
கர்பதோஷக்னே 
புத்ரபெளத்ரதாய 


நம: 


மேதாதாய 
கீர்திகாய 
சோகஹாரிணே 
தெளர்பாக்யநாசனாய 
ப்ரதிவா திமுகஸ்‌தம்பாய 
ருஷ்டசித்தப்ரஸா தனாய 
பராபிசாரசமனாய 
து: கபஞ்ஜனகாரகாய 
லவாய 
த்ருடயே 
களாயை 
காஷ்டாயை 
நிமேஷாய 
தத்பராய 
க்ஷணுய 
கட்யை 
முஹூர் தாய 
ப்ரஹராய 
திவா 
நக்தம்‌ 
அஹார்கிசம்‌ 
பக்ஷாய 
மாஸாய 
அயநாய 
வர்ஷாய 
யுகாய 
கல்பாய 


708 
109 


737 


ஏ ATTA 


aE 
எச்‌ 
faa 
qT 
ஏச 
காச 
ஏச 
ஏ 
எச்‌ 
காச 
Rei 
எனன 
ட்ட] 
என்‌ 


[என்‌ TATA 
படவ 
$6 

எனி 

ஏன 

எ 


9: 


244 


ஓம்‌ 
ஓ 


மஹறாலயாய 
ராசயே 
தாராயை 
திதயே 
யோகாய 
வாராய 
கரணாய 
அம்சகாய 
லக்னாய 
ஹோராயை 
காலசக்ராய 
மேரவே 
ஸப்தர்ஷிப்யோ 
த்ருவாய 
ராஹவே 
மந்தாய 
கவயே 
ஜீவாய 
புறப்‌ 
பெளமாய 
சசினே 
ரவயே 
காலாய 


ஸ்ருஷ்டயே 


ஸ்திதயே 


ம: 


விச்வஸ்மை ஸ்தாவராய ச ந | 


ஜங்கமாய 
புவே 
அத்ப்யோ 
அக்னயே 
மருதே 


அவை என்‌ அட 


ஏர ஷி ஈறு: 


SIREN] 
எண்ணி 
ரணி 
மணி 
ஏண்‌ 
னின்‌ 
கணணி 
எனனை 
(எனி 
ஏண்‌ 
னள 
ரஜனி 
ளுணி- 
ஏரி 
எளி 
ஏண்‌ 
எளாச 
FETT 
WAZA 
TEA 
ஏன 


245 


வ்யோம்னே LS, 
அஹங்க்முதயே 
ப்ரக்ருதயே 
பும்ஸே 
ப்ரஹ்மணே 
விஷ்ணவே 
சிவாய 
ருத்ராய 
ஈசாய 
சக்தயே 
ஸதாசிவாய 
த்ரிதசேப்யோ 
பித்ருப்யோ 
ஸித்தேப்யோ 
யக்ஷேப்யோ 
ரக்ஷோப்யோ 
கின்னரேப்யோ 
ஸாத்யேப்யோ 
வித்யாதரேப்யோ 
பூதேப்யோ 
மனுஷ்யேப்யோ 
பசுப்யோ 
ககேப்யோ 
ஸழுத்ரேப்யோ 
ஸரித்ப்யோ 
சைலேப்யோ 
பூதாய 
பவ்யாய 
பவோத்பவாம்‌ க 
ஸாங்க்யாய 
பாதஞ்ஜலா*! 


769 
710 
711 
172 


773 


774 
775 
776 
ம்ம்ம்‌ 
778 
779 
780 
781 
782 
783 
784 
785 
786 
787 
788 
789 

790 
791 
792 
793 
794 
795 
796 
797 
79s 


எர்‌ எரா 
வா 
என்‌ 
னி 
என 
GATT 
ரர 
FqTafaraTig 
ளா 
எள 

aT 

கனகா 
எனா 
எள 
qT 
படக ட்ட்ட பா 
படா 
ராஜாரா 
காளா 
ஏசா 
சாகா 
எசா 
AE | 
ள்ள 
ETE 
எள்‌ 
aad 
காச 
என காச 
ஏனா 


AH: 


246 


யோகாய நம: 
புராணேப்யோ 
ச்ருத்யை 
ஸ்ம்ருத்யை 
வேதாங்கேப்யோ 
ஸதாசாராய 
மீமாம்ஸாயை 
ந்யாயவிஸ்தராய 
ஆயுர்வேதாய 
தனுர்வேதாய 
காந்தர்வாய 
காவ்யநாடகாய 
வைகரகஸாய 
பாகவதாய 
ஸாத்வதாய 
பாஞ்சராத்ரகாய 
சைவாய 
பாசுபதாய 
காலாமுகாய 
பைரவசாஸனாய 
சாக்தாய 
வைகாயகாய 
ஸெளராய 
ஜைனாய 
ஆர்ஹதஸம்ஹிதாயை 
ஸதே 
அஸ்த. 
வ்யக்தாய 
அவ்க்தாய 
ஸசேதனாய 


828 


atlas 
எகா: 
என்‌ 
TA 
EERE | 
ளா 
வள 
ஏஎ 
TATA 
qa 
பக 
கோணா வள 


/ RTA 


TATA 
RATA 


TH: 


247 


ஓம்‌ அசேதனாய 
பந்தாய 
மோக்ஷாய 
ஸுகாய 
போகாய 
அடயோகாய 
ஸத்யாய 
அணவே 
மஹதே 
ஹும்‌ 
பட்‌ 
ஸ்வதா 
ஸ்வாஹா 
ச்ரெளஷட்‌ 
வெளஷட்‌ 
வஷட்‌ 
நமோ 
ஞானாய 
விஞானாய 
ஆனந்தாய 
பேோதாய 
ஸம்விதே 
சமாய 
யமாய 
ஏகஸ்மை 
ஏகாக்ஷராதாராய 
ஏகாக்ஷரபரா யணாய 
ஏகாக்ரதியே 
ஏகவீராய 


ம: 


850. 
851 
852 


853 
854 
805 


248 


ஏ சரிக்கா TH: 


fee 
fea 
ஏச 
ETT 
கா 
ESS RAC] 
[ண்ணா 
சளி 
சரளா 
ன்‌ 
ராசா 
ஊர்களை சகச 


ரான்‌ 
ரீனா 
EID] 
ளி எச 
எர fed 
ATT 
ஏன்‌ 
ஏச 
TAITATATTTATT 
டய: 2101 
எனி 
ஏராள 
SSIES 
ஏரி 
ன்‌ 


ஓம்‌ ஏகாகேகஸ்வரூபத்ருதே- 


நம; 
த்விரூபாய 
த்விபுஜாய 
த்வ்யக்ஷாய 
த்விரதாய 
த்வீபரக்ஷகாய 
த்வைமாதுராய 
த்விவதனாய 
த்வந்த்வாதீதாய 
த்வயாதிகாய 
த்ரிதாம்னே 
த்ரிகராய 
த்ரேதாத்ரிவர்கபலதாய- 
காய 
த்ரிகுணாத்மனே 
த்ரிலோகாதயே 
த்ரிசக்தீசாய 
த்ரிலோசனாய - 
சதுர்பாஹவே. 


_ சதுர்தந்தாய 


சதுராத்மனே 
சதுர்முகாய 
சதுர்விதோ பாயமயாய 
சதுர்வர்ணாச்ரமாச்ரயாய 
சதுர்விதவசோவ்ருத்தி- 
பரிவ்ருத்திப்ரவர்தகாய 
சதுர்தீபூஜனப்ரீதாய 
சதுர்தீதிதிஸம்பவாய 
பஞ்சாக்ஷராத்மனே 


884 


ஏ னான்‌ 


qT 
தன்‌ 
ளா 
டட்ட்யாப்‌ | 

னான ரான 
ளான 
ARTA 
ணார 
JHAETNATETA 
TATA மார்ந்க ப 
9-4 
HATTA 
ன்னா 
வக எளி கான 


எண்ணான 
ef 
எனா ன்‌ (௭௭ 


எ 6௮௭ 
எசா 

ஏராள 
ஏணர்கா காராள 
பட்வம்டயிப்பவட்பு 


AH: 


249 


ஓம்‌  பஞ்சாத்மனே றம: 
ஓ ஞ்சாத 


பஞ்சாஸ்யாய 
பஞ்சக்ருத்யக்ருதே 
பஞ்சாதாராய 
பஞ்சவர்ணாய 
பஞ்சாக்ஷரபராயணாய 
பஞ்சதாளாய 
பஞ்சகராய 5 
பஞ்சப்ரணவபாவிதாய' 
பஞ்சப்ரஹ்மமயஸ்பூர்‌ தயே 
பஞ்சாவரணவாரிதாய 
பஞ்சபக்ஷ்யல்ரியாய 
பஞ்சபாணாய 
பஞ்சசிவாத்மகாய 
ஷட்கோணபிடாய 
ஷட்சக்ரதாம்னே 
ஷட்க்ரந்திபேதகாய 
ஷட்த்வத்வாந்தவித்வம்‌- 
ஸினே 
ஷடங்குலமஹாஹ்ரதாய 
ஷண்முகாய 
ஷண்முகப்ராத்ரே 
ஷட்சக்திபரிவாரிதாய 


ஷட்‌ ்‌ வைரிவர்கவித்வம்‌- 
ஸினே 


ஷடுர்மியயபஞ்ஜனாய 
ஷட்தர்கதூராய 
ஷட்கர்மநிரதாய 


்‌ ஷட்ரஸாச்ரயாய 


ஸப்தபா தாளசரணாய 
ஸப்தத்வீபோருமண்டலாய 


A 
A ்‌ 


ஸி என்னைக்‌ 
எ: 


௭௭1௭18 


காரன்‌ ஈகா 


qT 
உண்ணி 
௭௭௫ 


250 


ஓம்‌ 


ஸப்தஸ்வர்லோகமுகுடாய 
நம: 

ஸப்தஸப்திவரப்ரதாய 
ஸப்தாங்கராஜ்யஸுகதாய 
ஸப்தர்ஷிகணமண்டி.தாய 
ஸப்தசந்தோநிதயே tat 
ஸப்தஹோத்ரே 
ஸப்தஸ்வராச்ரயாய 
ஸப்தாப்திகேளிகாஸாராய 
ஸப்தமாத்ருநிஷேவிதாய 
ஸப்தச்சக்தோமோதமதாய 
ஸப்தச்சந்தோமகப்ரபவே 
அஷ்டமூர்தித்யேயமூர்‌ தபே 
அஷ்டப்ரக்ருதிகாரணாய 
அஷ்டாங்கயோகபலபுவே 
அஷ்டபத்ராம்புஜாஸனாய 
அஷ்சக்திஸம்ருத்தச்ரியே 


அஷ்டைச்வாயப்ரதாயகாய 


ல்‌ 


அஷ்டபீடோபபீடச்ரியை 


- அஷ்டமாத்ரூஸமாவ்ருதாய 


அஷ்டபைரவஸேவ்யாய 
அஷ்டவஸ*வந்த்யாய, 
அஷ்டமூர்திப்ருதே 
அஷ்டசக்ரஸ்புரந்மூர்தயே 
அஷ்டத்ரவ்யஹவி: 
ப்ரியாய 
௩வறாகாஸனாத்யாஸினே 
நவநித்யநுசாஸித்ரே 
நவத்வாரபுராதாராய 
௩வாதாரநிகேதனாய 
நவநாராயணஸ்‌ துத்யாய 


914 


915 
916 
917 
918 
919 
920 
921 
922 
923 
924 
925 
926 
927 


928 
929 


930 
931 


932 
933 
934 
935 
996. 
937 
938 
939 
940 
941 


251 


ளி qa 
fH: 
எ 
qT 
ஆளை 
எனா 
ரக 
TT 
aafesatadfraaTa 
casa 
ENT 
NST 
EATATHEMATT 
ணாளானார்‌ எச 
ரணி களா 


TTA 
உணின்‌ 
ஊனக்‌ 
ளின்‌ 
சோரி ளாச 
ஏகா 
எரர்‌ 
எள ரன ௭ 
ஏரண ளான 


ஓம்‌ நவதுர்காகிஷேவிதாய 


ம: 
நவநாதமஹாகாதாய 
௩வநாகவிபூஷணாய 
ஈவரத்னவிசித்ராங்காய 
ஈவசக்திசிரோத்ருதாய 
குசாத்மகாய 
தசபுஜாய 
தசதிக்பதிவந்திதாய ॥ 
குசாத்யாயாய 
தசப்ராணாய 
தசேந்த்ரியரியாமகாய 
தசாக்ஷரமஹா மந்த்ராய 
தசாசாவ்யாபிவிக்ரஹாய 


ஏகதசாதிபிருத்ரை: 
்‌ ஸ்துதாய 


ஏகதசாக்ஷராய 


த்வாதசோத்தண்டதோ ர்‌- 
தண்டாய 


த்வாதசாந்தநிகேதனாய 
த்ரயோதசாபிதாபின்ன- 
விச்வேதேவாதிதைவதாய 
சதுர்தசேந்த்ரவரதாய்‌ 
சதுர்தசமனுப்ரபவே 
சதுர்தசாதிவித்யாட்யாய 
சதுர்தசஜகத்ப்ரபவே 
ஸாமபஞ்சதசாய 
பஞ்சதசிசீ தாம்சுநிர்மலாய 
ஷோடசா தாரநிலயாய 
ஷோடசஸ்வரமாத்ருகாய 
ஷோடசாந்தபதாவாஸாய 
ஷோடசேட்துகளா த்மகாய 


252 


ATA A: , 
ஏ } 
எனா 2 
அனி 
ஏகா TST 
எனி ளி Ys 


அண்னா 
gseraaf ficafte— 
qT ITT 
ஏஎ TH 
மனற ஜானா ஏ 


ஏன்‌ எானர்‌ 
ATTICA 

எனா 
geal 

தர்கள்‌ 
றின எகா 
YETTA TATA 


னா 
எணண னான 

ட. ர்க்க 
ATT TATA 
என்ன 
ளர்க களாஎ 
ணாக ளசா௪ 
ferme 
ferrs:qa TATA 
அனகற 


ஓம்‌ 


கலாயைஸப்ததச்யை நம: 


-ஸப்ததசாய 


ஸப்தசசாக்ஷராய 
அஷ்டாதசத்வீபபதயே 
அஷ்டாதசபுராணக்ருதே 
அஷ்டாதசெளஷ தீ- 
ஸ்ருஷ்டயே 
அஷ்டாதசவிதிஸ்ம்ருதாய 
அஷ்டா தசலிபிவ்யஸ்டி - 
ஸமஷ்டிஞானகோவிதாய 
ஏகவிம்சாய பும்ஸே 
ஏகவிம்சத்யங்குளி- 
பலலவாய. 
ச துர்விம்சதிதத்வாத்மனே 
பஞ்சவிம்சாக்யபூருஷாய 
ஸப்தவிம்சதிதாரேசாய 
ஸப்தவிம்சதியோகக்ருதே 
த்வாத்ரிம்சத்பைரவாதீசாய 
ச துஸ்த்ரிம்சக்மஹா வ்ரதாய 
ஷட்த்ரிம்சத்தத்வஸம்‌- 
பூதயே ' 
அஷ்ட த்ரிம்சத்களா தனவே 
நமதேகோயபஞ்சாசர்மரு- 
த்வர்கநிரர்களாய . 
பஞ்சாசதக்ஷரச்ரேண்யை . 
பஞ்சாசத்குத்ரவிக்ரஹாய 
பஞ்சாசத்விஷ்ணுசக்தீசாய. 
'பஞ்சாசந்மா த்ருகாலயாய 
த்விபஞ்சாசத்வபுச்ரேண்யை 
த்ரிஷ்ட்யக்ஷரஸம்ச்ரயாய 
ச ர்க்க 


த 


258 
ஏர்‌ எள்ள எ: 


அன எனி 
ரளி 

qed 
STAT 

அரணான 

TAA ETAT 

MATA 

௭௭8௭4 

MATA ETA 

எளி 

ஏனா 

பட்டர்‌] 

ஏண்ணா 

YEAHS 

எனின்‌ ஏகா 

ணாள 

எனா 

ஏ எனா ஏ 

TENT TART 

ஊனக்‌ 
TTS SATA 

goa fA 

ஊனி 


சளாளிளிசாள 
எள சாக 
ஏர 
ஏகா ன்ன 
ஏணி 
ளி! கேள 


ஓம்‌ சதுஷ்ஷஷ்டிகலாநிதயே 


௩ம: 
சதுஷ்ஷஷ்டிமஹாஸித்த- 
யோகினிப்ருந்தவந்திதாய 
அஷ்டஷஷ்டிமஹா தீர்த- 
க்ஷேத்ரபைரவபாவனாய 
சதுர்நவதிமந்த்ராத்மனே 
ஷண்ணவத்யதிகப்ரபவே 
சதாநந்தாய 
சதத்ருதயே 
சதபத்ராயதேக்ஷணாூய 
சதாநீகாய 
சதமகாய 
சததாராவராயுதாய 
ஸஹஸ்ரபத்ரநிலயாய 
ஸஹஸ்ரபணபூஷணாய 
ஸஹஸ்ரசீர்ஷ்ணே புருஷாய 
ஸஹஸ்ராக்ஷ£ய 
ஸஹஸ்ரபதே 
ஸஹஸ்ரகாமஸம்ஸ்துத்யாய 
ஸஹஸ்ராக்ஷபலாபஹாய 
தசஸாஹஸ்ரபணப்ரு த்‌- 
பணிராஜக்ருதாஸனாய 
அஷ்டாசீதிஸஹஸ்ரா த்ய- 
மஹர்ஷிஸ்தோத்ரயந்த்ரி- 
தாய 
லக்ஷா தீசப்ரியா தாராய 
லக்ஷா தாரமனோமயாய 
சதுர்லக்ஷஜபப்ரீதாய 
சதுர்லக்ஷப்ரகாசிதாய 
சதுரசீதிலக்ஷாணாம்ஜீவா - 
னாம்தேஹஸம்ஸ்திதாய 


254 


999 எ கிரீசஏச்‌ாளிசானாச எ: ஓம்‌ கோடிஸூர்யப்ரதீகாசாய 


ம: 
994 காசான்டர்காச கோடிசந்த்ராம்சு நிர்மலாய 
995 fararmategsesif=— சிவாபவாத்யுஷ்டகோடி.- 
faq RTT விநாயக து ரந்தராய 
996 என்கி ன - ஸப்தகோடிமஹா மக்தர- 
TIATATE மந்த்ரிதாவயவத்யுதயே 
997 எனாது த்ரயஸ்த்ரிம்சத்கோடிஸுர- 
அரிணாளகாச அரேணிப்ரணதபா துகாய 
998 ௭௭ அனந்தநாம்னே 
995 அண்‌ அனந்தச்ரியே 
1000 AAI அனந்தானந்தஸெளக்யதாய 


எனா AERATATA: எனா 


மஹாகணபதி ஸஹஸ்ரநாமாவளி: ஸமாப்தா 


௦:33 8௯ மே ழா வ 


= 
ஓ 6 


WETTIG RTA ATA 


மஹாகண பத்யேக விம்‌சதிநாமாநி 


ஏஎ என: 


ஓம்‌ கணஞ்ஜயாய ரம: 

qT கணபதயே 
கா ஹேரம்பாய 
241112௩411 தரணிதராய 
Fela மஹாகணபதயே 
எச லக்ஷப்ரதாய 
ர்ளணசாணாச க்ஷிப்ரப்ரஸா தனாய 
எண்ன அமோகஸித்தயே 
என்னா அமிதாய 
௪௭௪ மந்த்ராய 
FTA சிந்தாமணயே 
fa நிதயே 
HTT ஸுமங்கலாய 
ளா பீஜாய 
ATTA ஆசாபூரகாய 
TT வரதாய 
Ci சவப்‌ 
காச காச்யபாய 
எ தம்‌ 
ளா வாசாஸித்தாய 

_ எச்‌ டுண்டிவிகாயகாய்‌ 

1௪ Calafate 


இதி ஏகவிம்சதிநாமாநீ 


தய 
சுபம்‌ சுபம்‌ சுபம்‌ - 


பழ 
ப 2 


ர] 
த்து 
த 


ATS 


ஸ்‌ 


“மும்மைப்‌ புவனம்‌ முழுதீன்‌ ற 
முதல்‌ வியோடும்‌ விடைப்பாகன்‌ 


“அம்மதருக முத்த, மென 
அழைப்ப, ஆங்கே சிறிதகன்று 


தம்மில்‌ முத்தங்கொள நோக்கிச்‌ 
சற்றே நகைக்கும்‌ வேழமுகம்‌ 


செம்மை முளரித்திருத்தாள்‌ ௩ம்‌ 
சென்னிமிசையும்‌ புனைவோமே?? 


OUR PUBLICATIONS: 


ஸ்ரீ மகா கணபதி ஸ்கோத்ரங்கள்‌ 
நாளாயணி 

பஞ்சாயதன பூஜை 

ஆசாரமுறை 


KN 


